





ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


உ 
சிவமயம்‌ 


ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை 


(இரண்டாம்‌ பாகம்‌) 


பீஷ்ம, துரோண, கர்ண, சல்லிய, ஸெளப்திக, ஸ்திரீ பர்வங்களடங்கியது. 


மயிலாப்பூர்‌, பி. எஸ்‌. ஹைஸ்கூல்‌ 
முதல்‌ உதவிபோதகரான 
ஆ. ஸீ. கஸ்தூரிரங்கய்யர்‌, ப. ஏ. எல்‌. டி. 
அவர்கள்‌ இயற்றியது. 





(Approved by the Text-Book Committee.) 


சென்னை : 
வி. ராமஸ்வாமிசாஸ்த்ருலு அண்ட்‌ ஸன்ஸ்‌ 
292, எஸ்பிளனேட்‌, சென்னை. 
1933 


All Rights Reserved. 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


PRINTED BY 


V. RAMASWAMY SASTRULU & SONS, 
AT THE 'VAVILLA' PRESS, 
Madras-1933. 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 
































அட்டவணை 
நெ விஷயம்‌ வினாக்கள்‌ பக்கம்‌ 
6 | பீஷ்ம பர்வம்‌ 76 4 
7 | துரோண பர்வம்‌ 69 40 
8 | கர்ண பர்வம்‌ 37 ர 
சல்லிய பர்வம்‌ 35 100 
10 | ஸெளப்திக பர்வம்‌ 24 119 
11 | ஸ்திரீ பர்வம்‌ 18 129 
அனுபந்தம்‌ 136 
ஆக வினாக்கள்‌ 259 





























ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


6-பீஷ்ம பர்வம்‌ 
ஸ்ரீ கிருஷ்ணாய பரப்ரஹ்மணே நம: 


மேவரு ஞானானந்த வெள்ளமாய்‌ விதித்தேர்னாகி 
மூவருமாகி யந்தமூவர்க்குள்‌ முதல்வனாகி 

யாவரும்‌ யாவுமாகி இறைஞ்சுவா ரிறைஞ்சப்பற்ப 
றேவருமாகிநின்ற செங்கண்மால்‌ எங்கள்‌ கோவே. 


வினா 1:- இவ்வாறு பாண்டவ கெளரவரது ஸேனைகள்‌ குருகேஷேத்திர 
மைதானத்‌ தில்‌ ஒன்றிற்கு ஒன்று எதிராய்‌ வந்து தண்டிறங்கியதும்‌ 
ஹஸ்தினாபுரியில்‌ என்ன நடந்தது? 


விடை:- ஹஸ்தினாபுரியில்‌ திருதராஷ்டிரனுக்கு வியாஸர்‌ பிரஸன்னமாகி 
அப்பொழுது உண்டாகும்‌ அபசகுனங்களை எல்லாம்‌ எடுத்துச்‌ சொல்லி, விதிவசமாய்‌ 
வரப்போகிற துரியோதனாதியரது நாசத்திற்கு வீணாய்‌ வருத்தப்பட்டு பிரயோசனம்‌ 
இல்லை என்றும்‌, ஒரு வேளை திருதராஷ்டிரன்‌ நினைத்தால்‌, துரியோதனாதியரு 
க்கு புத்திமதி கூறி அப்பொழுதும்‌ சண்டையை நிறுத்தினாலும்‌ நிருத்தலாம்‌ என்றும்‌ 
புத்திமதி கூறினார்‌. இவ்வள்வும்‌ சொல்லி சண்டையைப்‌ பார்க்க இஷ்டமிருந்தால்‌ 
திருதராஷ்டிரனுக்கு எல்லாம்‌ இருந்த இடத்தே தெரியும்படி திவ்ய ஞானக்‌ 
கண்ணைக்‌ கொடுப்பதாகச்‌ சொன்னார்‌. 


வினா 2:- அப்பொழுது திருதராஷ்டிரன்‌ என்ன செய்தான்‌? வியாஸர்‌ அவனை 
விட்டுப்போகுமுன்‌ என்ன செய்தார்‌? 


விடை: - தன்‌ பிள்ளைகள்‌ அடித்துக்‌ கொண்டிறப்பதைக்‌ காணத்‌ தனக்கு 
இஷ்டமில்லை என்றும்‌, ஆனால்‌ அவைகளைப்‌ பற்றித்‌ தனக்கு கேட்க ஆவலாயிருக் 
கிறது என்றும்‌ திரிதராஷ்டிரன்‌ சொல்ல, வியாஸர்‌ ஸஞ்ஜயருக்கு அந்த திவ்ப 
சக்ஷுஸைக்‌ கொடுத்து யுத்தத்தில்‌ பார்த்தவைகளை திருதராஷ்டிரனுக்கு ஆதியோடு 
அந்தமாகச்‌ சொல்லும்படி ஏற்பாடு செய்தார்‌. மேலும்‌, யுத்தகளத்தில்‌ அலையுங்கால்‌ 
ஸஞ்ஜயருக்கு சிரமம்‌ தட்டாமலும்‌, ஆயுதம்‌ முதலியவைகளால்‌ காயமுண்டாகா 
மல்‌ இருக்கும்படியாகவும்‌, பிராணபயம்‌ இல்லாமல்‌ இருக்கும்படியாகவும்‌ வியாஸர்‌ 
அனுக்கிரஹித்தார்‌. இதன்‌ பின்பு திருதராஷ்டிரன்‌ வேண்டுகோளின்படி ஜயம்‌ 
வருங்கால்‌ காணப்படும்‌ சகுனங்களை விவரித்துச்‌ சொல்லிவிட்டு வியாஸர்‌ தமது 
இருப்பிடம்‌ சென்றார்‌. 


வினா 3:- பின்பு லஞ்ஜயர்‌ என்ன செய்தார்‌? 


விடை: வியாஸர்‌ மறைந்ததும்‌, முதலில்‌ ஸஞ்ஜயர்‌ திருதராஷ்டிரனுக்கு 
பூமியின்‌ மஹத்வம்‌, பாரத வருஷத்தின்‌ வர்ணனை, யுகலக்ஷணம்‌ முதலியவை 


EZ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





களைப்‌ பற்றிச்‌ சொல்லி, யுத்த பூமிக்கு புத்தம்‌ தொடங்கிய பின்பு போய்‌ 
நடப்பவைகளை எல்லாம்‌ வியாஸ ரனுக்கிரஹத்தால்‌ பார்த்து அடிக்கடி வந்து 
திருதராஷ்டிரனுக்கு உள்ளபடி நடந்தவைகளை வெளியிட்டுக்‌ கொண்டு வந்தார்‌. 
(யுத்த பாகங்கள்‌ முழுவதும்‌ ஸஞ்ஜயர்‌ திருதராஷ்டிரனுக்கு சொல்லிய மாதிரியாக 
பாரதத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வியாஸரனுக்கிரஹ மூலமாப்‌ 
திருதராஷ்டிரனுக்கு இந்த உபகாரத்தை எஞ்ஜயர்‌ செய்தார்‌. 


வினா 4- ஸேனைகள்‌ எல்லாம்‌ எவ்வாறு தயாராயின? அப்பொழுது இரு 
பக்கத்திலும்‌ என்னென்ன ஏற்பாடுகள்‌ நடந்தன? 


விடை:- இருதிறத்தாரது ஸேனைகளும்‌ வந்து நின்றதும்‌, துரியோதனன்‌ 
துச்சாஸனனை நோக்கி வெகு ஜாக்கிரதையாய்‌ சிகண்டிக்கும்‌ பீஷ்மருக்கும்‌ சண்டை 
நேர்ந்து பீஷ்மர்‌ இறக்கும்படி வாராத வண்ணம்‌ பீஷ்மரை பாதுகாக்கும்படி கட்டளை 
யிட்டான்‌. இதன்‌ பின்பு பாண்டவர்களுக்கு நியாயமாய்‌ ஜபம்‌ வரவேண்டுமென்று 
மனதார பிரார்த்தித்துக்கொண்டு சோற்றுக்‌ கடனைத்‌ தீர்ப்பதற்காக பீஷ்மர்‌ ஸகல 
அரசர்களையும்‌ முன்‌ வைத்த அடியைப்‌ பின்‌ வைக்காது பாண்டவர்களோடு சண்டை 
செய்யும்படி உத்ஸாகப்‌ படுத்தினார்‌. பீஷ்மர்‌ துரோணர்‌ முதலியோர்‌ பதினோரு 
அகேஷோகிணி ஸேனைகளையும்‌, விதம்‌ விதமான வியூகங்களாக ஒழுங்குபடுத்தி 
நிறுத்த அதற்கேற்பப்‌ பாண்டவர்களும்‌ தமது அற்பமாகிய ஏழு அஷோகிணி 
ளேனைகளையும்‌ ஒரே வச்சிரவியூகமாக ஒழுங்கு படுத்தி நிறுத்தினார்கள்‌. 


வினா 5:- இவ்வாறு வியூகமாகி இரு புறமும்‌ நிற்க, பாண்டவர்கள்‌ பக்கத்தில்‌ 
என்ன விசேஷம்‌ நடந்தது? 


விடை:- இவ்வாறு வியூகமாகி இருபுறமும்‌ நிற்பதைக்‌ கண்டு யுதிஷ்டிரருக்‌ 
குத்‌ தமக்கு ஜயம்‌ எவ்வாறு கிடைக்கும்‌, துரியோதனாதியரது ஸேனையை எவ்வாறு 
தம்மால்‌ கொல்லமுடியும்‌ என்ற ஏக்கம்‌ பிடிக்க, அப்பொழுது அர்ஜுனன்‌ தருமபுத்தி 
ரரை நோக்கி, நியாயம்‌ இருக்கும்‌ இடத்தில்தான்‌ ஜயம்‌ வரும்‌. மேலும்‌ கிருஷ்ண 
பகவான்‌ சேர்ந்திருக்கும்‌ பக்கத்திற்கு ஜயம்‌ வருவதற்கு என்ன ஸந்தேகம்‌. 
ஸேனைகள்‌ அதிகமாய்‌ உடையவனுக்கே ஜயம்‌ அவசியம்‌ வரும்‌ என்பது 
உண்மையல்ல,' என்று பலவாறாக எடுத்துச்சொல்லித்‌ தேற்றினான்‌. எல்லாத்‌ 
தம்பிமார்களும்‌ தமது ரதத்திலிருந்து சோபிக்கையில்‌ கிருஷ்ணபகவான்‌ 
அர்ஜுனனை நோக்கி, யுத்தத்தில்‌ ஜயம்‌ பாண்டவர்கள்‌ பக்கம்‌ உண்டாவதற்காக 
துர்க்கையை ஸ்தோத்திரம்‌ செய்யும்படி ஏவினார்‌. அர்ஜுனன்‌ அவ்வாறு செய்ய, 
துர்க்கை பிரஸந்நமாகி கிருஷ்ணஸகாயம்‌ உடைய உனக்கு ஜயம்‌ அவசியம்‌ 
கிடைக்கும்‌' என்று அனுக்கிரஹித்து மறைந்தாள்‌. 


பகவத்கீதை 


வினா 6&- இவ்வாறு அனுக்கிரஹம்‌ பெற்று ஸந்தோஷமாய்‌. இருந்த 
அர்ஜுனனுக்குத்‌ திடீரென்று என்ன துக்கம்‌ ஏன்‌ உண்டாயிற்று? 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- இவ்வாறு ஸந்தோஷமாய்‌ அர்ஜுனன்‌ இருக்கையில்‌, இருதிறத்தா 
ரும்‌ தமது சங்கங்களை ஊதத்தொடங்க, யுத்தகளம்‌ முழுவதும்‌ ஏகசப்தமாய்‌ 
விட்டது. அப்பொழுது அர்ஜுனன்‌ பகவானை நோக்கி, துரியோதனனுக்கு ஸஹாய 
மாய்‌ வந்திருப்பவர்களைப்‌ பார்ப்பதற்காக தனது இரத்தத்தை இருதிறத்தாரது 
ஸேனைகளின்‌ மத்தியில்‌ கொண்டுபோய்‌ நிறுத்தும்படி கேட்டுக்‌ கொள்ள, பகவான்‌ 
அவ்வாறே செய்தார்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ துரியோதனாதியர்‌ ஸேனைகளின்‌ 
பக்கம்‌ கண்ணெடுத்துப்‌ பார்த்தான்‌. அவன்‌, கண்ணுக்கு எட்டியவரை சாகத்தயாராப்‌ 
வந்து நிற்பவர்கள்‌ யாவரும்‌ அவனது கிட்டின உறவினர்களாகவே இருப்பதைக்‌ 
காண, தன்னையறியால்‌ அவனுக்கு அப்பொழுது துக்கம்‌ வந்துவிட்டது. அவன்‌ 
அப்பொழுது பிரமை பிடித்தவன்‌ போல்‌ விழிக்கத்‌ தொடங்கினான்‌. அசைவற்று 
நின்று விட்டான்‌. 'அநியாயமாய்‌ நமது உறவினர்கள்‌ எல்லோரையும்‌ கொன்றுவிட்டு 
நாம்‌ இராஜ்யம்‌ ஆளாவிட்டால்‌ என்ன? யுத்தத்தால்‌ தீங்குவிளையுமே ஒழிய 
நன்மை ஒன்றும்‌ இல்லை' என்ற இம்மாதிரியான எண்ணங்கள்‌ அவனுக்கு 
அப்பொழுது உண்டாக, அவன்‌ தேகம்‌ பதறியது. அவனுக்கு சோர்வு உண்டாயிற்று. 
அவன்‌ வில்‌ கை நழுவி விழுந்தது. 'என்னைத்‌ துரியோதனாதியர்‌ இப்பொழுதே 
கொன்றுவிட்டாலும்‌ எனக்கு ஸம்மதம்‌, நான்‌ அவர்கள்‌ மேல்‌ ஒரு பாணத்தையும்‌ 
போட மாட்டேன்‌ என்று அலறிக்கொண்டு அர்ஜுனன்‌ தேர்த்தட்டில்‌ சாய்ந்து 
விட்டான்‌. 


வினா 7:- அப்பொழுது பகவான்‌ என்ன செய்தார்‌? 


விடை:- அர்ஜுனனது துக்கத்தை பரிஹாஸம்‌ முதலியவைகளால்‌ 
விளையாட்டாகத்‌ தீர்த்து பரிஹாஸ மூலமாயே அவனுக்கு யுத்தவெறி வரும்படி 
செய்துவிடலாம்‌ என்று வழக்கம்‌ போல்‌ அவனை ஆண்மையற்றவன்‌, எதிரிகளுக்கு 
பயந்தோடும்‌ பேடி என்று பலவாறாக பகவான்‌ கேலி பண்ணிப்‌ பார்த்தார்‌. 
இவைகளால்‌ ஒன்றும்‌ பயன்படாதது கண்டு, லோகத்தில்‌ தர்மத்தை நிலைநிறுத்தும்‌ 
ஸமயம்‌ வந்துவிட்டது என்று அறிந்தவராய்‌ அப்பொழுது புன்னகையுடன்‌ பகவான்‌ 
அர்ஜுனனை ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு கீதையை உபதேசித்தார்‌. (அந்த 
கீதாசாஸ்திரம்‌ பதினெட்டு அத்தியாயங்களை உடையது. அதில்‌ முதல்‌ 
அத்தியாயத்திற்கு அர்ஜுனன்‌ துக்கம்‌ என்று பெயர்‌. அதை நாம்‌ முன்னமே 
கூறியாய்விட்டது. அந்த கீதா சாஸ்திரத்தின்‌ இரண்டாம்‌ அத்தியாயத்தின்‌ ஆதியில்‌ 
பகவான்‌ அர்ஜுனனைப்‌ பரிஹாஸம்‌ செய்து திருப்பிவிட முயன்றார்‌.) 


வினா 8:- கீதை இரண்டாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ அதில்‌ அடங்கி 
இருக்கும்‌ விஷயத்தின்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இரண்டாம்‌ அத்தியாயத்திற்கு ஸாங்கிய யோகம்‌ என்று பெயர்‌. 
பகவான்‌ பெரிதான துக்கத்தால்‌ மதி மயக்கத்தில்‌ விழுந்த அர்ஜுனனை நோக்கி அது 
சீக்கிரத்தில்‌ தெளியும்‌ பொருட்டு எவ்விடத்திலும்‌ பரவி எல்லா ஜீவராசிகளிடத்தும்‌ 
இருக்கும்படியான ஸத்தாகிய ஆத்மாவின்‌ லக்ஷணத்தை, அவன்‌ கேட்காமலிருக் 
கும்‌ போதே வெகு சிறப்பாய்‌ எடுத்துரைத்தார்‌. இதனால்‌ அர்ஜுனன்‌ மனம்‌ ஒருவாறு 
ஸ்தப்தமாகி யுத்தாதிகளை மறந்ததும்‌ அவன்‌ க்ஷத்திரிய தர்மப்படி சண்டை செய்தே 


KZ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





தீரவேண்டும்‌ என்று எடுத்துரைத்து, கர்மயோகம்‌ தகுந்தபடி செய்தால்‌, அது 
இவ்வாறு ஸாதாரண ஜனங்களை முடிவில்‌ மோக்ஷம்‌ அடையும்படி செய்யும்‌ 
என்றும்‌, இம்மாதிரி தருணங்களில்‌ ஞானிகள்‌ நடந்துகொள்ளும்‌ விதம்‌ இன்னபடி 
என்றும்‌, ஆகையால்‌ அவ்வாறே அர்ஜுனனும்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌ 
வற்புறுத்தினார்‌. இதன்‌ பின்பு அர்ஜுனன்‌ ஸ்திர மனமுடைய ஸ்திதப்பிரஞ்ஞர்கள்‌ 
எவ்வாறு இருப்பார்கள்‌ என்று கேட்ட கேள்விக்கு, அவர்கள்‌ உள்ளத்‌ துறவுடையவர்க 
ளாயும்‌ , துவந்துவ பாவங்களிலிருந்து விடுபட்டவராயும்‌, மனோநிரோதம்‌ 
பூர்ணமாய்‌ உடையராயும்‌, பிரபஞ்சாதிகளைபொய்‌ என்றும்‌ பிரம்மமாகிய பரம்‌ 
பொருளே மெய்‌ என்றும்‌ ஸதா காணும்‌ திருஷ்டியை உடையவராயும்‌, உலக 
விஷயங்களால்‌ அசைக்க முடியாது ஆத்மானந்தத்தில்‌ ஸதா இருப்பவராயும்‌, 
காணப்படுவார்கள்‌ என்றும்‌, அவர்களிருக்கும்‌ நிலையே பிரம்மநிலை என்றும்‌, அதில்‌ 
ஒருவன்‌ சாகும்‌ தருணத்திலாவது சற்று இருப்பானே யானால்‌, அவனுக்கு 
மோக்ஷமே ஸித்திக்கும்‌ என்றும்‌ விஸ்தாரமாய்‌ விடைகூறினார்‌. 


வினா 9:- இந்த அத்தியாயத்தில்‌ மஹானை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்‌ 
கிறது? 


விடை:- இதில்‌ மஹானை ஸ்திதப்ரஞ்ஞனாகப்‌ பின்வருமாறு வர்ணிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. 


'மனத்திலுள்ள காமாதிகளை அறவே விட்டு தன்னுள்ளேயே ஆத்மதிருப்தி 
உடனிருப்பவனே ஸ்திதப்ரஞ்ஞன்‌ எனப்படுவான்‌. துக்க காலங்களில்‌ மனச்சஞ்சல 
மற்றவனாயும்‌, ஸுககாலங்களில்‌ மனம்‌ பற்றில்லாதவனாயும்‌, ராகம்‌, பயம்‌, கோபம்‌ 
ஆகிய இவைகளிலிருந்து விடுபட்டவனாயும்‌ இருப்பான்‌ அவன்‌. 


எவ்விதப்‌ பற்றுமின்றி, சுபாசுபங்கள்‌ வந்தபோதிலும்‌, விருப்பு வெறுப்பு 
அற்றவனாய்‌ இருப்பவன்‌ புத்தியே ஸ்திரமாயுள்ளது. அபாயகாலங்களில்‌ தன்னை 
அறியாமலே தனது அங்கங்களை உள்ளிழுத்துக்கொள்ளு தன்மைவாய்ந்த 
ஆமையின்‌ குணத்தைப்‌ போல, விஷய ஸம்பந்தப்படுங்கால்‌ இந்திரியங்கள்‌ 
முதலியன அந்தர்‌ முகப்படும்‌ குணமாகிய கூர்மவிருத்தி வாய்ந்த மஹானது 
புத்தியே ஸ்திரப்பட்டிருப்பது என்று கூறலாம்‌. 


'விஷயங்கள்‌ ஸாதாரணமாக ஒதுங்குபவரை வந்து அதிகமாகத்‌ தாக்கா 
விடினும்‌, விஷய ஆசை பரம்பொருளை உணர்ந்தக்கால்‌ தான்‌ முற்றிலும்‌ நீங்கும்‌. 
சஞ்சலமடையும்‌ இந்திரியங்கள்‌ அறிவுடையோர்‌ முயர்ச்சியை வீணாக்கி அவர்‌ 
மனதை வேறு விஷயங்களில்‌ இழுத்துச்‌ செல்லும்‌. இவைகளை எல்லாம்‌ அறவே 
அடக்கி, இந்திரியங்களை எல்லாம்‌ தகைந்து பரமாகிய என்னை உணர்ந்து நிற்பவன்‌ 
புத்தியே ஸ்திரப்பட்டிருப்பது. 


'விஷயத்தை நினைத்ததும்‌, அதனுடன்‌ ஸம்பந்தம்‌ ஏற்படுகிறது. இதனால்‌ 
முறையே காமம்‌, கோபம்‌, மோஹம்‌, அறிவு மயக்கம்‌, புத்தி நாசம்‌ முதலியவைகள்‌ 


இதி 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





உண்டாகி ஸாதகன்‌ அதோகதி யடைகிறான்‌. ஆதலால்‌ விஷயங்களுக்கிடையி 
லிருந்தும்‌ விருப்பு வெருப்பின்றி அடங்கிய விருத்தியுடையவன்‌ சாந்திபெறுவன்‌. 
இதனால்‌ துக்க நிவிருத்தியும்‌, ஸ்திரபுத்தியும்‌ உண்டாகிறது. 


'அயுக்தர்களுக்கு (தகாதவர்களுக்கு) புத்தி, பாவனை முதலியவைகள்‌ 
இல்லாமல்‌ போக இவர்களுக்குச்‌ சாந்தி ஏற்படாது, இவர்களுக்கு எப்படி ஸுகம்‌ 
ஏற்படும்‌? சஞ்சலமான இந்திரியங்களுக்கு மனம்‌ வசப்பட்டுவிட்டால்‌ கடலில்‌ 
புயல்காற்றுள்‌ அகப்பட்ட கப்பல்‌ கதி அதற்கு வந்துவிடும்‌. ஆதலால்‌ இந்திரியம்‌ 
அடங்கப்பெற்றவர்‌ புத்தியே திடப்பட்டது என்னலாம்‌. 


'எல்லோருக்கும்‌ இருளாக (விளங்காததாக) இருக்கும்‌ பரமநிலை ஸ்தித 
ப்ரஞ்ஞனுக்குப்‌ பட்டப்பகல்‌ போலவும்‌ (நேரிட அறியக்‌ கூடியதாகவும்‌), 
எல்லோருக்கும்‌ பட்டப்பகல்‌ போலவிருக்கும்‌ உலகநிலை அவனுக்கு இருள்‌ 
போலவும்‌ காணப்படும்‌. பாயும்‌ ஆறுகளால்‌ பூரிக்காத கடல்போல, தாக்கும்‌ 
ஆசைகளால்‌ அசையாத தன்மை வாய்ந்தவனே சாந்தி பெறுவன்‌. ஆதலால்‌ 
ஆசையை விட்டு மற்ற அகங்காரம்‌ மமகாரம்‌ நீங்கப்‌ பெற்றவனே சாந்தி பெறுவன்‌. 
இதுதான்‌ பரமநிலை; இதை அடைந்தவன்‌ குழம்புவதில்லை. முடிவுகாலத்தில்‌ 
இதில்‌ நிலைபெற்ற போதிலும்‌ பிரஹ்ம நிர்வாணத்தை அடைவான்‌. 


வினா 10:- கீதையின்‌ மூன்றாவது அத்திப்பாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ 
என்ன? 


விடை:- இதற்கு கர்மயோகம்‌ என்று பெயர்‌. அர்ஜுனனுக்கு ஆத்மலக்ஷணத்‌ 
தை உணர்ந்து ஞானியாதல்‌ மேலானதா அல்லது யுத்தம்‌ முதலிய கோரகர்மங்கள்‌ 
செய்வது மேலானதா என்ற ஸந்தேகம்‌ வர, அதற்கு பகவான்‌ ஞானயோகம்‌, 
கர்மயோகம்‌ என்ற இரண்டு மார்க்கங்கள்‌ துறவறத்தார்‌ இல்லறத்தார்‌ முறையே 
மோக்ஷம்‌ எளிதில்‌ அடைப ஏற்பட்டவழிகள்‌ என்றும்‌ அதில்‌ அர்ஜுனன்‌ போன்ற 
பரபரப்பான மனமுடைய கிரஹஸ்தர்களுக்கு கர்மம்‌ செய்யாது விடுதல்‌ மஹாபாப 
ஹேது என்றும்‌ ஆகையால்‌ கடமைப்படி கர்மத்தைப்‌ பலத்தில்‌ இச்சை விட்டு 
ஈசுவரார்ப்பணம்‌ செய்து, செய்வதேமேல்‌ என்றும்‌, ஆனால்‌ ஞானியைக்‌ கர்மம்‌ பந்தப்‌ 
படுத்தாத போதிலும்‌ அவன்‌ லோகோபகாரார்த்தமாக கர்மங்களை ஒரு நோக்கமு 
மின்றி செய்துக்கொண்டிருப்பான்‌ என்றும்‌, ஆகையால்‌ அவனே அவ்வாறு செய்யுங்‌ 
கால்‌ இல்லறத்தான்‌ அதை செய்யாது ஒரு நாளும்‌ விடக்கூடாதென்றும்‌ எடுத்துரைத்‌ 
தார்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ ஸாதாரணமாய்‌ கடமையான கர்மங்களைச்‌ செய்தும்‌ 
ஒருவன்‌ எதனால்‌, தன்னால்‌ தடுக்க முடியாமலே, பாபங்களைச்‌ செய்யவேண்டி 
வருகிறது என்று கேட்க, பகவான்‌ ஞானிகளுக்கு ஸதா விரோதியாகிய காமக்குரோ 
தாதிகளே இதற்குக்‌ காரணம்‌ என்றும்‌, அவைகளுக்கு இருப்பிடம்‌ தேகம்‌, இந்திரியம்‌, 
மனம்‌, புத்தி என்றும்‌, இதில்‌ முன்னதைவிடப்‌ பின்னது முறையே அதிஸூக்ஷமம்‌ 
என்றும்‌ இவைகள்‌ எல்லாவற்றையும்‌ விட ஸூக்ஷமமாயும்‌ சிறந்ததாயும்‌ உள்ளது 
ஆத்மா என்றும்‌, அதை உள்ளபடி அறிந்து, அடக்குவதற்கு அரிதாகிய காமக்ரோதாதி 
களை எளிதில்‌ விலக்கலாம்‌ என்றும்‌ மறுமொழி கூறினார்‌. 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 11:- இதில்‌ மஹான்‌ எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறான்‌? 


விடை:- இங்கு அவன்‌ க்ருதகிருத்யனாகக்‌ கூறப்படுகிறான்‌. இவ்வுலகில்‌ 
கர்மகதியைப்‌ பின்பற்றி செய்யவேண்டிய கர்மங்களை செய்யாது இந்திரியங்கள்‌ 
மூலமாக ஸுகங்களை விடாது அனுபவித்து எவன்‌ அழுந்துகிறானோ அவன்‌ 
வாழ்க்கை வீணே. ஆனால்‌ ஆத்மாவினிடத்தே உள்ளக்கிளர்ச்சி, திருப்தி, தடையற்ற 
ஆனந்தம்‌ முதலியவைகள்‌ உடையவன்‌ எவனோ, அவன்‌ செய்யவேண்டிய கர்மம்‌ 
ஒன்றுமே இல்லை. செய்கை செய்யாமை என்பவற்றால்‌ அவனுக்கு ஆவதும்‌ 
ஆகாததும்‌ ஒன்றுமில்லை. அவனுக்கு ஆகவேண்டிய காரியம்‌ எந்த வஸ்துவையும்‌ 
பொருத்ததல்ல. ஆதலால்‌ நீ செய்ய வேண்டிய கர்மத்தைப்‌ பற்றில்லாது செய்‌; 
இவ்வாறு செய்தால்‌ மேலான க்ருதக்ருக்ய) நிலையை நீ அடைவாய்‌. 


வினா 12:- நான்காம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன்‌? 


விடை:- அதற்கு ஞானயோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ பகவான்‌ அர்ஜுனனுக்கு 
துஷ்டநிக்கிரகம்‌ நிஷ்டபரிபாலனம்‌, தர்மத்தை நிலைநிறுத்தல்‌ ஆகிய இந்த நோக்கங்‌ 
களோடு, அதர்மங்கள்‌ மேலிடுங்கால்‌ தாமே மானிட உருக்கொண்டது போன்ற 
தோற்றத்தை உண்டாக்கி அவதரிப்பதாகவும்‌, தாமே குணகர்ம வேறுபாட்டின்படி 
ஜாதிவர்ணாசிரமங்களை உண்டாக்கியபோதிலும்‌, அவ்வாறு செய்ததின்‌ கர்திருத்‌ 
வாதி பந்தங்கள்‌ தமக்கு இல்லை என்றும்‌, இவ்வாறு கர்திருத்வாதிகளைப்‌ 
பாராட்டாது கடைமைபட்டிருக்கும்‌ கர்மங்களை செய்யும்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ கர்ம 
பந்தம்‌ கிடையாது என்றும்‌ எடுத்துரைத்தார்‌. இதன்‌ பின்பு, ஆத்மாவின்‌ 
அஸங்கரூபம்‌, கர்திருத்திகளால்‌ பாதிக்கப்படாத நிலை ஆகிய இதையும்‌, தொழில்‌ 
செய்யாதிருக்கும்‌ ஸ்திதியும்‌ தொழில்‌ செய்யும்‌ ஸ்திதியைப்போல ஆத்மாவின்‌ 
தர்மமல்ல தேகதர்மமே என்று அறியும்‌ ஞானியே கர்மார்‌ அகர்மம்‌ ஆகிய இவைக 
ளை உண்மையாய்‌ அறிந்தவன்‌, அவனது கர்மங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
'ஞானத்தழல்‌ சுட்டு வெண்ணீறாக்கும்‌' அவனுக்கு கர்மபந்தம்‌ எப்பொழுதும்‌ வரமாட்‌ 
டாது, அவன்‌ கிட்டினவைகளைக்‌ கொண்டு திருப்தி அடைவான்‌, கேவலம்‌ தேகம்‌, 
தானே நழுவி விழும்‌ வரையில்‌ அது நிற்பதற்கு வேண்டிய கர்மங்களும்‌ லோகோப 
கார கர்மங்களுமே அவனிடமிருக்கும்‌, என்பதையும்‌ பகவான்‌ உரைத்து, யஞ்ஞத்தில்‌ 
ளம்பந்தப்பட்டவைகள்‌ யாவும்‌ பிரம்மம்‌ என்று ஞானி அறிவான்‌. உலகத்தில்‌ அநேக 
யஞ்ஞங்கள்‌ நடக்கின்றன, அவைகள்‌ எல்லாவற்றையும்‌ விட ஞான யஞ்ஞமே 
சிரேஷ்டம்‌, அதை ஆசாரிய சிச்ரூஷை, வணக்கம்‌, விசாரணை ஆகிய இவைகள்‌ 
மூலமாய்‌ அறியவேண்டும்‌, இவ்விஷயங்களில்‌ பக்தி சிரத்தை உள்ளவனுக்கே 
மோக்ஷம்‌ ஸித்திக்கும்‌, ளந்தேகம்‌ உடையவனுக்கு கதியே இல்லை, ஆகையால்‌ 
ஞானமாகிய கத்தியால்‌ ஸந்தேகத்தை சின்ன பின்னமாக்கி கர்மயோகம்‌ நீ 
செய்யத்தொடங்க வேண்டும்‌ என்று வற்புறுத்தினார்‌. 


வினா 13:- இந்த அத்தியாயத்தில்‌ மஹான்‌ எப்படி வர்ணிக்கப்படுகிறான்‌? 


விடை:- இதில்‌ ப்ரஹ்மஞானியாக அவன்‌ பின்வருமாறு வர்ணிக்கப்படுகி 
றான்‌. 


இத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





கர்மத்தில்‌ அதர்மத்தையும்‌ (தொழில்‌ நடக்குங்காலும்‌ ஆத்மா மாறாதவன்‌ 
என்பதையும்‌) அகர்மத்தில்‌ கர்மத்தையும்‌ (செயலற்றிருப்பதும்‌ ஓர்விதத்‌ தொழில்‌ 
என்பதையும்‌) உள்ளபடி. காண்பவன்‌ எவனோ அவனே ஞானி, ஞானநிஷ்டை 
கைகூடியவன்‌. கர்மங்கள்‌ எல்லாம்‌ செய்து முடித்தவன்‌. ஆசை அபியானம்‌ 
நீங்கியதும்‌, ஞானத்தழல்‌ சுட்டு வெண்ணீறாக்கியதுமான கர்மங்கள்‌ எவனிடமுள 
வோ அவனே பண்டிதன்‌. கர்மபலத்தைக்‌ கவனியாது, மாறாத்திருப்தி உடையவனாகி 
எதையும்‌ தனக்குத்‌ தாக்காகக்‌ கொள்ளாமல்‌ அவன்‌ எந்தக்‌ கர்மங்கள்‌ செய்த 
போதிலும்‌ அவன்‌ செயலற்றவனே. ஒன்றையும்‌ எதிர்‌ பாராதவனாய்‌, மனம்‌ முதலிய 
வைகளை அடக்கி, தனதானவைகள்‌ எல்லாவற்றையும்‌ விட்டு, தேஹதாரண 
மாத்திரமாக இவன்‌ செய்யும்‌ கர்மங்களால்‌ இவனுக்குப்‌ பாபம்‌ ஒன்றும்‌ ஏற்படாது. 
கிடைத்ததைக்கொண்டு திருப்தியாகியும்‌, துவந்துவங்களுக்கு அப்பாற்பட்டவனா 
கியும்‌, பொறாமையற்றவனாபும்‌, காரியம்‌ கைகூடினும்‌ கூடாவிடினும்‌ ஒரேமாதிரி 
இருப்பவனாகியும்‌, உள்ள இவனை எந்தக்‌ கர்மந்தான்‌ பந்தப்படுத்தும்‌? பற்றில்லாது, 
விடுபட்டு, ஞானத்தில்‌ நிலை பெற்று இருப்பதால்‌ இவன்‌ செய்யும்‌ யாகம்‌ கர்மம்‌ 
முதலியன ஒடுங்கி விடுகின்றன. எந்தக்‌ கர்மம்‌ செய்த போதிலும்‌ அர்பிப்பது 
ஹவிஸ்‌ அக்னி ஆஹுதி, யஜமானன்‌, முடிவு எல்லாம்‌ பிரஹ்மம்‌, எல்லாம்‌ 
பிரஹ்மம்‌, இம்மாதிரி முடிவு பெறக்கூடிய யாகங்கள்‌ வேதத்தில்‌ அநேகம்‌ உள. 
விஷய ஸம்பந்தமாகச்‌ செய்யக்கூடிய இவ்யாகங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ ஞான 
யஞ்ஞமே சிறந்தது. (அதை உள்ளபடி உணர்ந்தவன்‌ இந்தப்‌ பிரஹ்மஞானி. 


வினா 14:- ஐந்தாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ அதில்‌ அடங்கி இருக்கும்‌ 
விஷயமும்‌ என்ன? 


விடை:- இந்த அத்தியாயத்திற்கு ஸந்யாஸயோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ 
அர்ஜுனனுக்கு கர்மத்தை விட்டுவிடுதல்‌ மேலானதா, கர்மம்‌ செய்தல்‌ மேலானதா 
என்ற ஸந்தேகம்‌ வந்தது. மறுபடி அப்பொழுது பகவான்‌, அர்ஜுனனைப்‌ 
போன்றவர்களுக்குக்‌ கர்மம்‌ செய்வதே மேல்‌ என்றும்‌, இராகத்துவேஷாதிகளை 
விட்டவனே கர்மத்தை விடத்தகுந்தவன்‌ என்றும்‌, ஞானயோக கர்மயோகங்கள்‌ 
இரண்டும்‌ ஒரே முடிவிற்கு ஏற்பட்ட வழியின்‌ இரண்டு பாகங்கள்‌, ஆகையால்‌ 
எதைக்‌ கடைப்பிடித்தபோதிலும்‌ முடிவு கைகூடும்‌ என்றும்‌, இந்த ரகஸியத்தை 
அறிந்தவனே ஞானி என்றும்‌, இந்த கர்மயோகம்‌ செய்பவன்‌ காலக்கிரமத்தில்‌ 
பரமபதம்‌ அடைவான்‌, கர்மத்தை விட்டு மோக்ஷமடைவது மிகுந்த கஷ்டமான வழி; 
கர்மயோகம்‌ செய்து முதிர்ந்த யோகிக்கு எல்லாம்‌ இந்திரிய தர்மம்‌ ஆத்மதர்மம்‌ 
அல்ல என்ற ஞானம்‌ இருப்பதால்‌, இவனை ஒரு கர்மமும்‌ பந்தப்படுத்த மாட்டாது. 
இவன்‌ 'தாமரை இலைத்‌ தண்ணீர்‌ போல்‌ ஜகத்துடன்‌ கூடிவாழ்வான்‌' என்றும்‌ எடுத்‌ 
துரைத்தார்‌. அதன்‌ பின்பு கர்மயோகிகள்‌ சித்தசுத்தியின்‌ பொருட்டு திரிகரணங்களா 
லும்‌ கர்மங்களை யோக மார்க்கப்படி முதலில்‌ செய்வார்கள்‌. இவர்களுக்கும்‌ தேகம்‌ 
வேறு நாம்‌ வேறு என்ற ஞானம்‌ பின்னர்‌ வரும்‌. இதனால்‌ இவர்களுக்குப்‌ 
பரம்பொருள்‌ ஸதாதோன்றும்‌, இவர்களுக்கு மறு பிறப்பில்லை, இவர்களுக்கு 
எல்லாம்‌ ஸமமாய்த்‌ தோன்றும்‌, இவர்கள்‌ பந்தத்திலிருந்து விடுபட்டிருப்பார்கள்‌, 
இவர்கள்‌ ஸதா நிரதிசய பிரம்மானந்தம்‌ அனுபவித்துக்‌ கொண்டிருப்பதால்‌ 
இவர்களுக்கு சிற்றின்பங்கள்‌ துச்சமாய்த்‌ தோன்றும்‌, இவர்கள்‌ தான்‌ சாகும்‌ தருணம்‌ 

டட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வரை காமக்குரோத வேகத்தை தடுக்க வல்லவர்கள்‌. இவர்களுக்கு எப்பொழுதும்‌ 
எங்கும்‌ ஆனந்தமாகவேதான்‌ இருக்கும்‌ என்று கர்மயோகத்தினால்‌ முதிர்ச்சி 
அடையும்‌ ஞானி:பின்‌ மேன்மையை பகவான்‌ விளக்கினார்‌. 


வினா 15:- இந்த அத்தியாயத்தில்‌ மஹான்‌ எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கின்‌ 
றான்‌? 


விடை:- அவன்‌ ஸந்யாசி என்றும்‌ ஸமதர்சி என்றும்‌ வருமாறு 
வர்ணிக்கப்படுகிறான்‌. எவன்‌ விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருக்கிறானோ, அவன்‌ 
துவந்துவங்களிலிருந்து நீங்கி, கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவன்‌. அவன்‌ கர்மயோகத்‌ 
தில்‌ தேர்ந்து பரிசுத்தனாகி, தேஹேந்திரியங்களை அடக்கி, தன்‌ ஆத்மாவையே 
எங்கும்‌ நிறைந்துள்ள ஆத்மாவாகக்‌ கண்டவனாதலால்‌ என்ன செய்தபோதிலும்‌, 
அவனை ஒன்றும்‌ ஒட்டாது உண்மையை உணர்ந்து தேர்ந்தவன்‌, பார்த்தல்‌ முதலிய 
ஞானேந்திரியத்‌ தொழில்கள்‌, பேசுதல்‌ முதலிய கர்மேந்திரியத்‌ தொழில்கள்‌, தூக்கம்‌ 
முதலிய மற்றைத்‌ தொழில்கள்‌, ஆகிய இவைகளுள்‌ எது நடந்தபோதிலும்‌, 
'இந்திரியங்கள்‌ விஷ:பங்களுள்‌ உலாவுகின்றன! நான்‌ செயலற்று நிற்கிறேன்‌! என்று 
மதித்திருக்கவேண்டும்‌. எவன்‌ பகவத்பரமாக விருந்து கர்மம்‌ செய்கிறானோ, அவன்‌, 
தண்ணீரிவிருந்தும்‌ தாமரை இலை நனை:பாதிருப்பதுபோலத்‌ தாக்கற்றே நிற்பன்‌. 
இவன்‌ காமம்‌ செய்யுங்கால்‌ அவைகளின்‌ பலனைக்‌ கவனியாது கடமையாகச்‌ 
செய்துவிடுவதால்‌, எக்காலத்தும்‌ நிஷ்டையின்‌ பலனாகிய ஒழிவு இவனிடம்‌ 
குடிகொண்டிருக்கும்‌. மனத்தில்‌ எல்லாக்‌ கர்மங்களிலும்‌ உள்ள பற்று நீங்கிவிட 
செய்பவன்‌, ஏற்பவன்‌ என்ற எண்ணம்‌ நீங்கப்பெற்று இந்த நவத்வார நகரத்தில்‌ 
ஸுகமாக அசைவற்றிருப்பான்‌. 


ஸாங்கியத்திற்கும்‌ யோகத்திற்கும்‌ உள்ள பேதத்தை ஒரு பொருட்டாக 
மதியாது, இவைகளுள்‌ ஒருவன்‌ எதைப்‌ பின்பற்றிய போதிலும்‌ இரண்டின்‌ முடிவும்‌ 
கைகூடிவிடும்‌ என்று காண்பவனே உள்ளபடி காண்பவன்‌. பரம்‌ பொருளிலேயே 
புத்தியுடையவனாகி, அதையே ஆத்மாவாகக்கொண்டு, அதையே சரணம்‌ புகுந்தவன்‌ 
ஞானத்தால்‌ மனோபாவங்கள்‌ தேயப்பெற்று, மீளாநெறி எய்துவன்‌. இவன்‌, 
ஒழுக்கமுடைய வேதியன்‌, பசு, யானை, நாய்‌, நாய்‌ மாம்ஸம்‌ உண்போன்‌ ஆகிய 
இவர்களிடத்து எல்லாம்‌ ஒன்றையே காணும்‌ பண்டிதன்‌, பிரஹ்மம்‌: பொதுவாக 
விருப்பதால்‌, மனம்‌ நடுநிலை பெற்ற இவன்‌ ஸந்தோஷம்‌, துக்கம்‌ இவைகளுக்கு 
ஆளாக முடியாது. வேறாகித்‌ தனித்துத்‌ தொடங்கி முடியும்‌ குணமுள்ள வெளி 
வஸ்துக்கள்‌ ஸம்பந்தமான ஸுகம்‌ துன்பமே யாதலால்‌ வெளிப்பற்றற்று, 
ஆத்மஸுகம்‌ அடைந்து, எல்லாவற்றின்‌ ஸுகத்தையும்‌ பாவிப்பதால்‌ இவன்‌ 
பிரஹ்மானந்தத்தில்‌ மூழ்குவன்‌. இதனால்‌ ஆசை சினம்‌ இவைகளின்‌ வேகம்‌ 
இவனுக்கு ஒரு பொருட்டே யில்லை. 


வினா 16:- ஆறாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இதற்கு தியான யோகம்‌ என்று பெயர்‌. கர்ம யோகம்‌ தியானத்திற்கு 
முதல்‌ அங்கம்‌ . மனோ நிரோதம்‌ இரண்டாம்‌ அங்கம்‌. மனது வழிப்பட்டு அடங்கி 


தி 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


நிற்குங்கால்‌, அது நமக்கு ஒரு ஸ்நேகிதன்‌ போன்றது; சலித்துக்கொண்டு 
இருக்குங்கால்‌ அதுவே நமக்கு விரோதி. இம்மனோ நிரோதத்தால்‌ யோகிக்கு ஸ்தித 
பிரஞ்ஞஜையும்‌ ஸ்திதப்பிரஞ்ஞன்‌ லக்ஷணங்களும்‌ எளிதில்‌ உண்டாகும்‌. தனிமை 
யாய்‌ ஓரிடத்தில்‌ ஸுகாஸனத்தி லிருந்து கொண்டு ஏகாக்கிரமனத்தோடு பரம்பொரு 
ளை தியானம்‌ செய்து இந்த யோகத்தில்‌ ஸித்தி பெற வேண்டும்‌. மிதத்திற்கு 
மேற்பட்ட அல்லது கீழ்ப்பட்ட சாப்பாடு தூக்கம்‌ முதலியவைகள்‌ உள்ளவருக்கு இந்த 
யோகம்‌ பலிக்காது. இந்த போகம்‌ ஸித்தித்தவனே மஹானாவான்‌. அவன்‌ மனம்‌ 
நிவாதஸ்தித தீபம்‌ போல அசைவற்றிருக்கும்‌. அந்த மனதில்‌ அப்பொழுது சாந்தி 
பிறந்து அவனுக்கு நிரதிசய ஆனந்தப்‌ பிராப்தியாகும்‌. அவன்‌ இதை எக்காலத்திலும்‌ 
விட்டுப்‌ பிரிந்திருக்கமாட்டான்‌' என்று பகவான்‌ தியானத்தின்‌ விசேஷத்தை எடுத்து 
ரைத்தார்‌. அப்பொழுது அலையும்‌ மனதை அடக்குவது எவ்வாறு என்று ஸந்தேகித்த 
அர்ஜுனனை நோக்கிப்‌ பகவான்‌ ' மனதை வைராக்கியம்‌ (ஒருவனுக்குத்‌ தெரிந்த 
அல்லது தெரியாத வெளிவஸ்துக்களில்‌ துவேஷபுத்தி துச்சபுத்தி அப்பியாசம்‌ 
(தியானம்‌ சென்றடையும்‌ பரம்பொருள்‌, மனம்‌ விட்டுப்போக அடிக்கடி ஊக்கத்தோடு 
அதை மனத்தின்‌ முன்கொண்டுவந்து நிறுத்தல்‌) ஆகிய இவைகளால்‌ கிரமமாக 
அடக்கலாம்‌ என்று மறுமொழி கூறினார்‌. யோகத்தில்‌ முடிவைக்‌ காணாமலாவது 
அல்லது .மனம்‌ மாறு பட்டு பிரஷ்டனாயாவது ஒருவன்‌ மரணத்தை அடைந்து 
விட்டால்‌, அவன்‌ ஸ்வர்காதி ஸுகங்களை அனுபவித்த பின்னர்‌ தனிகர்களான. 
சுத்தர்கள்‌ வம்சத்திலாவது, ஏழைகளான மஹான்கள்‌ வம்சத்திலாவது, பிறந்துவிட்ட 
குறைவந்து தொட்டுக்கொள்ள முடிவில்‌ பிரஹ்மத்தையே அடைவான்‌ என்று 
பகவான்‌ யோகப்பிரஷ்டன்‌ கதியை நன்கு விளக்கி யோகியின்‌ சிறப்பை நன்கு 
விவரித்தார்‌. 


வினா 17:- இந்த அத்தியாயத்தில்‌ மஹான்‌ எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்‌ 
கிறான்‌. 


விடை:- இங்கு யோகி என்று பின்வருமாறு வர்ணிக்கப்படுகிறான்‌. 


தன்னைத்தானே அடக்குபவனுக்குத்‌ தானே நண்பன்‌. இவ்வாறு செய்யாதவனு 
க்குத்‌ தானே பகைவன்‌. அடங்கும்‌ குணமுடையவனுக்கு, குளிர்‌ வெப்பம்‌, இன்ப 
துன்பம்‌, மான அவமானம்‌, ஆகிய இவைகளில்‌ மனம்‌ ஒருமைப்பட்டு அசையா 
திருக்கும்‌. அறிவு அனுபவம்‌ இவைகளால்‌ இந்திரியநியமம்‌, மண்‌, கல்‌, தங்கம்‌ 
இவைகளை ஒன்றாகப்‌ பார்த்தல்‌, ஆகிய இவைகள்‌ அமைந்த யோகியே நடுநிலை 
பெற்றவனாவான்‌. எல்லோரிடத்தும்‌ ஸமதிருஷ்டி வந்துவிடும்‌; இவ்வாறு மனம்‌ 
அடங்கிய யோகி, முடிவான சாந்திபெறுவன்‌. அடங்கிய இவன்‌ மனம்‌ ஆத்மாவினி 
டத்திலேயே நிலைபெறும்‌; காற்றில்லா விடத்திலுள்ள விளக்குப்போல அசைவற்றி 
ருக்கும்‌. இந்திரியங்களால்‌ உணரமுடியாது புத்திக்கு அப்பாற்பட்டு நிற்கும்‌ அனந்த 
ஆனந்தம்‌ இவனுக்கு விளங்கும்‌, இதற்கு மேலான ஆனந்தம்‌ ஒன்றுமில்லை, எந்தக்‌ 
கஷ்டம்‌ வரினும்‌ இந்நிலையிற்‌ பிரியான்‌. துக்க ஸம்பந்தம்‌ நீங்குபவனே யோகி, 
இவன்‌ எங்கும்‌ தன்னையும்‌, தன்னுள்‌ எல்லாவற்றையும்‌ பார்ப்பான்‌. இவனே எல்லா 
ஸன்மார்க்கர்களையும்‌ விட மிகச்சிறந்தவன்‌. 


தது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 18:- ஏழாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- ஏழாம்‌ அத்தியாயத்திற்கு விஞ்ஞான யோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ 
பகவான்‌ தமது ஆரபிரகிருதியாகிய பூதாதி விஷயங்கள்‌, பரப்பிரகிருதியாகிய எங்கும்‌ 
பரவி அந்தர்யாமியாய்‌ இருத்தல்‌ என்பவைகளையும்‌, தாம்‌ நிராதாரனாய்‌ இருந்து 
ஸகலத்திற்கும்‌ ஆதாரமாய்‌ இருப்பதையும்‌, தம்மை அறிய முயலுபவர்களே 
மாயையைக்‌ தாண்டவல்லவர்கள்‌ என்பதையும்‌, அவ்வாறு சிறு பாலாரே முயலுவா 
ர்கள்‌ என்பதையும்‌ வெளியிட்டார்‌. என்னைப்‌ பொய்வளரும்‌ நெஞ்சினரால்‌ காண 
முடியாது. துக்கிகள்‌, திரவ்ய ஆசை உடையவர்கள்‌, என்னை அறிய முயலுபவர்கள்‌, 
அறிந்து தெளிந்த ஞானி ஆகிய நால்வர்கள்‌ என்னை உபாஸிக்கிறார்கள்‌. ஞானியே 
எல்லோரிலும்‌ சிறந்தவன்‌. அவனுக்கும்‌ எனக்கும்‌ பேதமே இல்லை. அனேக ஜன்ம 
பரிபாகத்தால்‌ ஒருவன்‌ ஸர்வம்‌ வாஸுதேவ மயம்‌ ஜகத்‌ என்ற அனுபவஞானம்‌ 
உடையவன்‌ ஆவான்‌. ஒவ்வொருவனும்‌ தனது ஆசையின்‌ பேதத்திற்கு ஏற்றபடி 
தாழ்ந்த தேவதைகளை வழிபடுகிறான்‌. அவன்‌ மனப்பூர்வமாய்‌ மாத்திரம்‌ வழிபடுவா 
னேயானால்‌ நானே அவன்‌ வழிபடும்‌ மூர்த்தியாய்‌ இருந்து அவன்‌ ஆசையைப்‌ 
பூர்த்தி செய்து, பக்தியைத்‌ திடப்படுத்துகிறேன்‌. ஆனால்‌ அவனுக்கு ஸ்திரமான 
பலன்‌ ஒன்றும்‌ கிடைக்கமாட்டாது. இராகத்துவேஷாதிகளால்‌ மூடப்பட்டு எனது 
மாறா ஸ்வரூபத்தை அறியாமல்‌ ஸாதாரண ஜனங்கள்‌ வழிபடுவதால்‌ அவர்களுக்கு 
பரமபதம்‌ மாத்திரம்‌ ஸித்திக்காது. அது வேண்டும்‌ என்ற ஆவலோடு என்னை 
உள்ளவாறு அறிந்து வழிபடுபவர்களுக்கே அது ஸித்திக்கும்‌. இவ்வாறு ஆராதிப்பவர்‌ 
களுக்கே கர்மம்‌., ஆத்மா, பிரஹ்மம்‌ இவைகளின்‌ ஸ்வரூபம்‌ உள்ளவாறு விளங்கும்‌' 
என்று பகவான்‌ தம்மை உள்ளவாறு அறியும்‌ விதத்தையும்‌ அதனால்‌ வரும்‌ பேரின்‌ 
பத்தையும்‌ நன்கு விளக்கினார்‌. 


வினா 19:- இந்த அத்தியாயத்தில்‌ மஹான்‌ எப்படி வர்ணிக்கப்படுகிறான்‌? 
விடை:- ஆத்மஞானி என்ற பெயரால்‌ பின்வருமாறு வர்ணிக்கப்படுகிறான்‌. 


நான்கு வகையான நல்லோர்கள்‌ என்னைப்‌ பற்றுகின்றனர்‌. அவர்கள்‌, 
துக்கத்தில்‌ மொத்துண்டவர்கள்‌, உண்மையை உணர விரும்புபவர்கள்‌, பொருள்‌ 
விரும்புவோர்‌, ஞானி, ஆகிய இவர்களே. இவர்களுள்‌ ஒன்றிலேயே மாறாப்பற்றுடன்‌ 
ஒருமைப்பட்டு நிற்கும்‌ ஞானியே சிறந்தவன்‌. ஞானிக்கு என்னிடத்திலும்‌ எனக்கு 
ஞானியிடத்திலும்‌ மிகுந்த விருப்பம்‌ உண்டு. எல்லோரும்‌ பெருந்தன்மை 
உடையவர்களாயினும்‌, மனம்‌ நிலைபெற்று என்னையே பரமபதமாக அடையும்‌ 
ஞானியே ஆத்மா என்று யான்‌ மதிக்கிறேன்‌. பல பிறவிகளின்‌ முடிவில்‌ ஞானி 
எல்லாம்‌ வாஸுதேவன்‌' என்று அனுபவித்து என்னை அடைவான்‌. இந்த மஹாத்மா 
கிடைப்பதரிது. ஆயிரம்‌ பெயர்களுள்‌ ஒருவன்‌ தான்‌ 'ஸித்திபெற முயல்கின்றான்‌. 
இம்மாதிரி முயன்று ஸித்திபெற்றவர்கள்‌ அநேகருள்‌ ஒருவன்‌ தான்‌ என்னை 
உள்ளபடி உணர்வன்‌. 


வினா 20:- எட்டாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





விடை:- இதற்கு அப்பியாஸயோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ பகவான்‌, 'சாகும்‌ 
காலத்தில்‌ எந்த எண்ணத்தோடு ஒருவன்‌ சாகிறானோ அதற்கேற்பவே அவனுக்கு 
மறு ஜன்மம்‌ உண்டாகும்‌. ஆகையால்‌ ஒவ்வொருவனும்‌ தனது கடமைகளையே 
செய்துகொண்டு என்னை எப்பொழுதும்‌ தியானம்‌ செய்து வரவேண்டும்‌. இப்படி 
இருப்பவன்‌ சாகுங்காலத்தில்‌ மனதை வெளிச்செல்ல ஒட்டாது அடக்கி ஓம்‌ என்று 
உச்சரித்து என்னைத்‌ தியானம்‌ செய்யவேண்டும்‌. அப்படியானால்‌ அவன்‌ இறந்தபின்‌ 
பரமபதத்தை அடைவான்‌. அவனுக்கு மறுபடி பிறப்பேயில்லை. பிரஹ்மாமுதல்‌ 
ஸ்தம்ப பரியந்தமுள்ள மற்றவைகள்‌ யாவும்‌ பிறந்து பிறந்து இறக்க வேண்டியது 
தான்‌. புழுக்கள்‌ போன்றவைகள்‌ பிறந்ததும்‌ இறக்கும்‌, பிரஹ்மா முதலியவர்கள்‌ 
கல்பாந்தங்களில்‌ மறைவார்கள்‌. இவைகளுக்‌ கப்பாற்பட்ட அழிவற்றதா யுள்ளது 
பரமபதம்‌. இதை அடைவதற்குக்‌ குருவாதி ஸாதனங்களும்‌ பரம்பொருளை உள்ளபடி 
அறிவதுமே. தக்கவழி. நிஷ்காம்யகர்மம்‌ தியானாதிகள்‌ மூலமாய்‌ ஜ்யோதி மார்க்கங்‌ 
கள்‌ வழியே பிரஹ்மத்தைக்‌ காலக்ரமத்தில்‌ அறிந்து ஞானிகள்‌ போக்குவரவு அற்ற 
பரமபதம்‌ எய்துவர்‌. யாகாதி காம்ய கர்மங்களைச்‌ செய்பவர்‌ தூமமார்க்கமாகச்‌ 
சென்று ஸ்வர்க்காதி லோகங்களில்‌ ஸுகங்களை அனுபவித்துவிட்டுப்‌ புண்யம்‌ 
குறைந்ததும்‌ அடிக்கடிப்‌ பிறந்து கஷ்டப்படுவார்கள்‌, என்று பகவான்‌ நேர்மையான 
அப்பியாஸத்தின்‌ மேன்மையையும்‌ அதன்‌ பலனையும்‌ நன்கு விளக்கினார்‌. 


வினா 21:- ஒன்பதாவது அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இதற்கு ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ 
பகவான்‌, 'நான்‌ பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ ஒன்றோடும்‌ ஸம்பந்தப்படாது பரவியிருக்‌ 
கிறேன்‌. காற்று ஆகாயத்தில்‌ அடங்கி எஞ்சரிப்பதுபோல ஜீவராசிகளும்‌ என்னுள்‌ 
அடங்கி ஸஞ்சரிக்கின்றன. எனது ஸந்நிதான விசேஷத்தினாலே தான்‌, பிரளயத்தில்‌ 
பிரகிருதியில்‌ ஜீவராசிகள்‌ யாவும்‌ அடங்குகின்றன, அதன்‌ மூலமாகவே பின்‌ 
வெளிவருகின்றன. இந்த ரகஸ்யத்தை அறியாது என்னைச்‌ சிலர்‌ மனிதன்‌ 
என்கிறார்கள்‌. இந்த அறியாமையோடுூ என்ன கர்மம்‌ செய்யினும்‌ பயன்படாது. ஞானி 
களோ என்னையே ஸதா தியானித்துக்கொண்டும்‌ என்னைப்பற்றியே ஸதா 
பேசிக்கொண்டும்‌ இருப்பார்கள்‌. என்னை அநேகர்‌ அநேகவிதமாய்‌ ஆராதிப்பார்கள்‌. 
எல்லாம்‌ நானேயாய்‌ இருப்பதால்‌ எல்லா ஆராதனைகளும்‌ என்னையே வந்து 
அடைகின்றன. என்னை நிர்குணனாய்‌ எங்கும்‌ பரவியிருப்பவனாக, ஆசைகளற்ற 
சுத்த மனத்தோடு சிலர்‌ ஆராதிப்பர்‌. அவர்களது யோக க்ஷேமங்களை நானே 
தாங்குகிறேன்‌. அறியாமையால்‌ என்னை வெவ்வேறு விதமாய்‌ ஆராதிக்கும்‌ 
ஸாதாரண ஜனங்களுக்கு அவரவரது ஆசைகள்‌ பூர்த்தியாகும்‌. பரமபதம்‌ எளிதில்‌ 
அவருக்குக்‌ கிடைக்காது. ஒருவன்‌ சுத்த மனத்தோடு, எனக்கு எந்த வஸ்துவை 
அர்ப்பணம்‌ செய்த போதிலும்‌, அதை நான்‌ அங்கீகரிப்பேன்‌. நீயும்‌ உனது 
கடமைகளை அவ்வாறு அர்ப்பணம்‌ செய்து, விடாது செய்‌. நெருப்பு எவ்வாறு 
அணுகியவரது குளிரைப்‌ போக்குகிறதோ அவ்வாறே நான்‌ என்னை அடுத்தவரை 
எனது ஸ்வபாவத்தால்‌ மோக்ஷம்‌ அடையும்படி செய்கிறேன்‌. நான்‌ இதை பக்ஷபாதத்‌ 
தால்‌ செய்பவன்‌ அல்ல. மஹாபாபியும்‌ என்னை அணுகினால்‌ நல்வழிப்பட்டு 
மேன்மை யடைவான்‌. ஆகையால்‌ உலகில்‌ பிறந்துழலும்‌ யாவரும்‌ இந்த ரஹஸிய 
ங்களை அறிந்து என்னை அவசியம்‌ வழிபடவேண்டும்‌. இந்த ரஹஸியத்தை 


EZ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


குருமுகமாய்‌ எளிதில்‌ அறியலாம்‌' என்று சிறந்த ரகஸியத்தை அர்ஜுனனுக்கு 
வெளியிட்டார்‌. 


வினா 22:- இந்த அத்தியாயத்தில்‌ மஹான்கள்‌ எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கி 
ன்றனர்‌? 


விடை:- இங்கு ப்ரஹ்மநிஷ்டனாக மஜான்‌ வர்ணிக்கப்படுகிறான்‌ பின்‌ 
வருமாறு. 


மஹான்கள்‌ தெய்வ ஸம்பத்தாகிய ஸத்வ குணத்தைப்‌ பின்பற்றி வேறொன்‌ 
றிலும்‌ மனம்‌ செல்லாது என்னை அழிவில்லா ஆதிகாரணமாக உணர்ந்து வழிபடுகி 
றார்கள்‌. என்னைப்பற்றியே இடைவிடாது பேசிக்கொண்டு, விடாமுயற்சி, திரட 
விரதம்‌, ஆகிய இவைகளுடன்‌ என்னிடம்‌ நிலைபெற்று என்னைப்‌ பத்தியாக 
வணங்குகின்றனர்‌. இவர்களுள்‌ சிலர்‌ என்னை ஞானமாகிய யஞ்ஞத்தால்‌ வழிபட்டு, 
எங்கும்‌ நோக்குபவனாகி, ஒன்றாயும்‌ பலவாயும்‌ நிற்பதாக மதித்து வணங்குகின்‌ 
றனர்‌. 


வினா 23:- பத்தாவது அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இதற்கு விபூதியோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ பகவான்‌ அர்ஜுனனை 
நோக்கி தமது மாயாத்‌ தோற்றங்களுக்கு முடிவில்லை என்றும்‌, அவைகளை 
அறிவது தேவதைகளாலும்‌ முடியாது என்றும்‌, அவைகளை ஒருவாறு அறிந்தவர்‌ 
களுக்கு யோகம்‌ நிலைபெறும்‌ என்றும்‌, அவைகளை அறிந்த மஹான்களது 
ஹிருதயத்தில்‌ தாம்‌ ஞானரூபமாய்‌ இருந்து அறியாமையை ஸதா நீக்கிக்‌ கொண்டி 
ருப்பதாகவும்‌ சொல்லி 'எல்லா ஜீவராசிகளுள்ளும்‌ இருப்பவன்‌. நானே. தேவதை 
களுள்‌ இந்திரன்‌, தேவ ரிஷிகளுள்‌ நாரதர்‌, மரங்களுள்‌ அரசு, தைத்யாளுள்‌ 
பிரஹ்லாதர்‌ போன்ற உலகத்தில்‌ காணப்படும்‌ வஸ்துக்களுள்‌ சிறந்த வஸ்துக்கள்‌ 
நானே. நான்‌ இல்லாது ஒன்றும்‌ உயிர்‌ தரிக்கமாட்டாது. ஏதாவது ஒரு சிறப்புற்றுக்‌ 
காணப்படும்‌ ஒவ்வொரு வஸ்துவிலும்‌, எனது ஸந்நிதான வைபவலேசம்‌ 
இருக்கிறது' என்று விஸ்தாரமாகவும்‌ தமது விபூதிகளை வெளியிட்டார்‌. 


வினா 24:- பதினோராம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ விஷயமும்‌ என்ன? 


விடை:- இதற்கு விசுவரூப தர்சன யோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ அர்ஜுனன்‌ 
பகவானது ஸகல விபூதிகளும்‌ அடங்கிய விசுவ ரூபத்தைக்‌ காண விரும்ப, அவர்‌ 
அவனுக்குத்‌ தமது விசுவரூபத்தைக்‌ காணும்‌ சக்திவாய்ந்த ஞானக்கண்ணைக்‌ 
கொடுத்துவிட்டு, அவன்‌ முன்பாகத்‌ தமது விசுவரூபத்தை எடுத்துக்கொண்டார்‌. 
உடனே பகவான்‌ ஜகத்‌ ஜ்யோதியாகவும்‌, எங்குங்‌ கால்‌ எங்குங்‌ கை முதலியவை 
களோடூ இருப்பதாகவும்‌, பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ அவருள்‌ ஏகதேச பாகத்தில்‌ 
இருக்கும்‌ இடம்‌ தெரியாமல்‌ அடங்கிக்‌ கிடப்பதாகவும்‌, அர்ஜுனன்‌ கண்ணுக்குத்‌ 
தோன்றியது. அப்பொழுது அர்ஜுனன்‌ பகவானை வாயார வர்ணித்துத்‌ துதித்து 
மிகுந்த வியப்போடு நின்றான்‌. உடனே பீஷ்மர்‌, துரோணர்‌ முதலிய வீரர்‌ பகவான்‌ 


டட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வாயில்பட்டு மாய்வதைக்‌ காண அவன்‌ மனதில்‌ பயம்‌ உண்டாயிற்று. அப்பொழுது 
பகவான்‌ 'அர்ஜுனா பார்த்தர்யா, யுத்த வீரர்கள்‌ எல்லோருக்கும்‌ இறக்கும்‌ தருணம்‌ 
வந்துவிட்டது, நீ அவர்களை நாசம்‌ செய்து கீர்த்தியைப்‌ பெற்றுக்கொள்‌. உனக்கு 
ஜபம்‌ அவசியம்‌ வரும்‌' என்று சொல்ல அர்ஜுனன்‌, 'நான்‌ உமது விஷயத்தில்‌ செய்த 
பெரும்‌ பிழைகளைப்‌ பொறுத்தருள வேண்டும்‌. சீக்கிரம்‌ ஸாதாரண ரூபத்தை 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌' என்று வேண்டிக்கொண்டான்‌. முடிவில்‌ பகவான்‌, 
'வேதாத்யயனம்‌, தான தர்மங்கள்‌, காயக்கிலே சாதிகள்‌ என்ன செய்தாலும்‌ என்னை 
இவ்வாறு காண்பது அரிது. என்னை என்னை இடை விடாது உள்ளபடி தியானம்‌ 
செய்பவர்களே திவ்ய காட்சியைக்‌ கண்டு களித்து மஹான்களாவார்கள்‌' என்று 
சொல்லித்‌ தமது ஸாதாரண ரூபத்தை எடுத்துக்‌ கொண்டார்‌. 


வினா 25:- பன்னிரண்டாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை: - இதற்கு பக்தியோகம்‌ என்று பெயர்‌. விசுவரூபத்‌ தியானம்‌ செய்பவர்‌ 
கள்‌ மேலா அல்லது நிர்குணத்‌ தியானம்‌ செய்பவர்கள்‌ மேலா என்று கேட்க அர்ஜுன்‌ 
னுக்கு பகவான்‌, 'யோக வழியில்‌ நடப்பவருள்‌ என்னை விசுவரூபமாகத்‌ தியானம்‌ 
செய்பவர்களே சிறந்தவர்கள்‌. என்னை நிர்குணமாய்ப்‌ பாவித்து தியானம்‌ செய்பவரா 
கிய ஸகல நற்குணங்கள்‌ வாய்ந்தவரும்‌ என்னை வந்து அடைவார்கள்‌. என்னை 
நிர்குணமாக ஸாதாரண மனிதர்களால்‌ எளிதில்‌ தியானம்‌ செய்ய முடியாது. 
ஆகையால்‌ ஸகுணத்தியானமே ஸுலபமான வழி, இதைச்‌ செய்ய முடியாதவர்‌, 
இந்தத்‌ தியானத்தை செய்ய அடிக்கடி சிரத்தையாய்‌ முயலவேண்டும்‌. இது 
முடியாவிடில்‌ நீ செய்யவேண்டிய கடமைகளை என்‌ பொருட்டாகச்‌ செய்‌. இதுவும்‌ 
முடியாவிடில்‌ மனதை ஒருவாறு அடக்கிக்கொண்டு நீ செய்யும்‌ அவசியத்‌ தொழில்‌ 
களின்‌ பலன்களை எனக்கு அர்ப்பணம்‌ செய்து விடு, இதுதான்‌ சிறந்த வழி' என்று 
சொல்லி பகவான்‌ தம்மை நிற்குணமாய்‌ தியானம்‌ செய்யும்‌ அக்ஷர உபாஸகர்களும்‌ 
ஸ்திதப்‌ பிரஞ்ஞனைப்‌ போலிருப்பார்கள்‌ என்று அவர்களது குணாதிசயங்களை 
நன்றாய்‌ எடுத்துரைத்து அவர்களிடம்‌ தமக்கு இருக்கும்‌ பிரீதியையும்‌ வெளியிட்டார்‌. 


வினா 26:- இதில்‌ மஹான்‌ எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறான்‌. 


விடை:- இங்கு மஹான்‌ பகவத்பக்தனாக வர்ணிக்கப்படுகிறான்‌ பின்‌ 
வருமாறு. 


எனக்குப்‌ பிரியமான பக்தன்‌, எந்தப்‌ பிராணியிடத்தும்‌ துவேஷம்‌ இல்லாத 
வனாயும்‌, ஸ்நேஹம்‌ தயை உடையவனாகவும்‌, அகங்காரம்‌ மமகாரம்‌ நான்‌ எனது 
என்ற எண்ணங்கள்‌) அற்றவனாகவும்‌, ஸுகதுக்கங்களை ஸமமாகக்காண்பவனா 
கவும்‌, பொறுமை யுடையவனாகவும்‌, மாறாத்‌ திருப்தியுள்ளவனாகவும்‌, அடங்கிய 
மனத்தையும்‌, உறுதியான நிச்சயத்தையும்‌ உடையவனாகவும்‌, மனம்‌ புத்தி ஆகிய 
இவைகளை என்னிடமே ஒப்புவித்தவனாகவும்‌ இருப்பான்‌. இவனைக்‌ கண்டு உலகம்‌ 
நடுங்காது, இவனும்‌ உலகைக்‌ கண்டு நடுங்கான்‌; மகிழ்ச்சி, பொறாமை, அச்சம்‌, 
கலகம்‌ இவை இவனை அணுகா. இவன்‌ விருப்பற்றவனாயும்‌, தூயவனாயும்‌, 
தேர்ந்தவனாயும்‌, கவலையற்றவனாயும்‌, குழப்பமற்றவனாயும்‌, முயற்சியற்றவ 


த 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


னாயும்‌ காணப்படுவான்‌. ராகம்‌, துவேஷம்‌., துக்கம்‌, காமம்‌, சுபாசுபங்கள்‌ ஆகிய 
இவைகளற்றவனாக இருப்பான்‌ என்‌ பக்தன்‌. நண்பன்‌, பகைவன்‌, மான அவமானம்‌, 
சீத உஷ்ணம்‌, ஸுகைதுக்கம்‌ ஆகிய துவந்துவங்களில்‌ ஒரேமாதிரி இருப்பதும்‌, 
பற்றற்று இருப்பதும்‌, இகழ்ச்சி புகழ்ச்சிகளை ஒன்றாகப்‌ பார்ப்பதும்‌, மெளனம்‌ 
குடிகொண்டிருப்பதும்‌, எது வந்தபோதிலும்‌ திருப்தியுட னிருப்பதும்‌, வீடில்லாதிருப்‌ 
பதும்‌, அலையு மனம்‌ நிலையில்‌ நிற்கும்‌ குணமுடையதுமே என்‌ பரம பக்தனிடம்‌ 
எப்பொழுதும்‌ காணப்படும்‌. என்னிடம்‌ பக்தியுள்ளவர்களாகிய முற்கூறிய 
லக்ஷணங்களைப்‌ பின்‌ பற்றி யார்‌ பழகுகிறார்களோ அவர்களும்‌ என்‌ பக்தர்களே . 


வினா 27:- பதிமூன்றாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இந்த அத்தியாயத்திற்கு க்ஷேத்திர க்ஷேத்திரஞ்ஞ விபாகயோகம்‌ 
என்று பெயர்‌. இதில்‌ பகவான்‌ “அறியப்படும்‌ பொருளுக்கு க்ஷேத்திரம்‌ என்றும்‌, 
அறியும்‌ பொருளுக்கு க்ஷேத்ரஞ்ஞன்‌ என்றும்‌ பெயர்‌. இதை நன்றாய்ப்‌ பகுத்தறியும்‌ 
அறிவே சிறந்த அறிவு. எங்கும்‌ காணப்படும்‌ கேஷேத்திரஞ்ஞனும்‌ நானே. பஞ்ச 
பூதங்கள்‌, புத்தி, அகங்காரம்‌ முதலிய தத்துவங்கள்‌ யாவும்‌ சேஷத்திரத்தின்‌ ரூப 
பேதங்கள்‌, அடக்கம்‌, பொறுமை, குலகுரு ஸேவை, நேர்மை, மனோ நிரோதம்‌, ஸம 
திருஷ்டி, ஈஷணாத்திரியம்‌ இன்மை, ஏகாந்தப்‌ பழக்கம்‌, பக்தி, பரமபத ஸ்வரூப 
ஞானம்‌ முதலிய நற்குணங்கள்‌ இருந்தால்‌ தான்‌ ஒருவனுக்கு க்ஷேத்திரஞ்ஞனு 
டைய உண்மை உருவு விளங்கும்‌. அப்பொழுது தான்‌ பிரம்மம்‌ எங்கும்‌ நிறைந்த 
வஸ்து நிர்க்குணம்‌, என்ற உண்மைகள்‌ அவனுக்கு நன்றாய்‌ விளங்கும்‌. அனாதியான 
க்ஷேத்திர க்ஷேத்திரஞ்ஞரது சம்பந்தத்தால்‌ பிரபஞ்சம்‌ உண்டாக கேஷேத்திரத்தினது 
மேம்பாட்டால்‌ பிறப்பும்‌ இறப்பும்‌ உண்டாகின்றன. இவைகளை உள்ளபடி அறிபவர்க 
ளுக்கே மோக்ஷம்‌ ஸித்திக்கும்‌. அவர்களுக்கே ஸகல கர்மங்களும்‌ சேஷேத்திரத்தினது 
தர்மம்‌ க்ேத்திரஞ்ஞன்‌ அளங்கன்‌ என்பது வெளியாகும்‌' என்று அறிபொருள்‌ அறிபடு 
பொருள்‌ ஆகிய இவைகளின்‌ உண்மையான உருவை வெளியாக்கினார்‌. 


வினா 28:- பதினான்காவது அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இதற்குத்‌ திரிகுண விபாகயோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ பகவான்‌ 
'எல்லாம்‌ என்னிடம்‌ இருந்து வருகின்றது. பிரகிருதி ஸம்பந்தமான ஸாத்வீக ராஜஸ 
தாமஸம்‌ என்ற முக்குணங்களே ஆத்மாவைத்‌ தேகத்தோடு பந்தப்‌ படுத்துகின்றன. 
ஸாத்வீகம்‌, சுத்தமாயும்‌ தெளிவாயும்‌ இருந்துகொண்டு ஸாவதான ஸுகரூபமாக 
வும்‌, ராஜஸம்‌, கர்த்திருத்வம்‌, பரபரப்பு, காமக்குரோதம்‌ முதலிய மனோபாவ 
ரூபமாகவும்‌, தாமஸம்‌, அஞ்ஞானம்‌, சோம்பல்‌ முதலிய ரூபமாகவும்‌ தமது 
தொழிலைச்‌ செய்கின்றன. இக்குணங்களுள்‌ ஏதாவது ஒன்று ஒரு காலத்தில்‌ 
ஓங்கியும்‌ பற்றி ரண்டு அடங்கியும்‌ இருக்கும்‌. ஸாத்வீகம்‌ அதிகம்‌ இருக்குங்கால்‌ 
ஞானம்‌, பகுத்தறிவு முதலியவைகளும்‌., ராஜளம்‌ மேலிடுங்கால்‌ பரபரப்பு ஆவல்‌ 
முதலியவைகளும்‌, தாமஸம்‌ ஓங்குங்கால்‌ அசிரத்தை சோம்பல்‌ முதலியவைகளும்‌ 
ஒருவனிடம்‌ காணப்படும்‌. ஒருவன்‌ இறக்குங்கால்‌ அவனுக்கு ஸத்வம்‌ அதிகமாயிரு 
ந்தால்‌ பிரம்மலோகம்‌ போன்ற சுத்த பதவியும்‌, ராஜஸம்‌ மேலிட்டிருந்தால்‌ கர்மிகள்‌ 
மத்தியில்‌ ஜன்மமும்‌, தாமஸம்‌ ஓங்கி இருந்தால்‌ அஞ்ஞானிகள்‌ மத்தியில்‌ 


இரு 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


ஜன்மமும்‌ கிடைக்கும்‌. ஒருவன்‌ இவைகளிடம்‌ அகப்படாது தப்பிப்‌ பிழைக்க 
வேண்டுமாயின்‌ இக்‌ குணங்களுக்கு அப்பாற்பட்ட என்னை அறிந்து தெளிய 
வேண்டும்‌. உடனே அவனுக்கு மோக்ஷம்‌ ஸித்திக்கும்‌ என்று சொல்லி அர்ஜுனனு 
க்கு திருகுணாதீதனது லக்ஷணமும்‌ ஸ்திதப்பிரஞ்ஞ்னது போல இருக்கும்‌ என்றும்‌ 
விவரித்தார்‌. 


வினா 29:- இதில்‌ மஹான்‌ எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறான்‌. 


விடை: - இதில்‌ திரிகுணாதீதனாக . அவன்‌ பின்வருமாறு வர்ணிக்கப்‌ 
படுகிறான்‌. 


'விளக்கம்‌, முயற்சி, மோஹம்‌ ஆகிய எவை வந்த போதிலும்‌ ஒன்றையும்‌ 
வெறுக்காது, போனவற்றை எண்ணி விரும்பாது, தாக்கற்றுக்‌ கவலையின்றிக்‌ 
குணங்களால்‌ அசைக்கப்படாமலிருந்து குணங்கள்‌ தொழில்‌ நடத்துகின்றன 
என்றுணர்ந்து நிலைபெற்றிருப்பான்‌ திரிகுணாதீதன்‌. ஸுகம்‌ துக்கம்‌, ஒடு, பொன்‌, 
இஷ்ட அதிஷ்டம்‌, இகழ்ச்சி புகழ்ச்சி ஆகிய துவந்துவங்களில்‌ ஒரே நிலைமை 
யுடையவனாக விருந்து கொண்டு, தன்னிடமே நிலைபெற்றுத்‌ தீரனாக இவன்‌ 
இருப்பான்‌. மானாவமானங்கள்‌, நண்பன்‌ பகைவன்‌ இன்றி, முயற்சியற்றவனாக 
விருப்பான்‌ குணாதீதன்‌. என்னை பக்தி யோகத்தால்‌ கடைப்பிடித்தவன்‌ 
குணங்களைத்‌ தாண்டுவான்‌. 


வினா 30:- பதினைந்தாவது அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இந்த அத்தியாயத்திற்கு புராண புருஷோத்தம யோகம்‌ என்று 
பெயர்‌. இந்த அத்திப்பாயத்தில்‌ பகவான்‌ ஸம்ஹாரம்‌ என்பதை மேலே பிரம்மத்தில்‌ 
வேர்‌ உடையதும்‌, கீழே பிரபஞ்சத்தில்‌ இலை காய்கள்‌ முதலியவைகளை உடையன 
வும்‌ ஆகிய ஒரு விருக்ஷமாக உருவகப்படுத்தி, அதை அஸங்கம்‌ என்ற கத்தியால்‌ 
வெகு மன உறுதியோடு வெட்டி, மாறுதலே அடையாதிருக்கும்‌ பரமபதத்தை 
அடைய முயலவேண்டும்‌ என்றும்‌, அந்த பரமபதம்‌ ஸ்வயம்‌ பிரகாசமாய்‌ ஸூர்ய 
சந்திரரது பிரகாசங்களால்‌ எட்டமுடி பாத்தாய்‌ இருக்கும்‌ என்றும்‌, ஜீவாத்மாவானது 
தமது அம்சம்‌ என்றும்‌, அதன்‌ நிஜ ஸ்வரூபத்தை ஸாதாரண ஜனங்களால்‌ அறிய 
முடியாதென்றும்‌, யோக மூலமாகவே அவரை அறிய வேண்டும்‌ என்றும்‌, தாம்‌ 
ஸகல வஸ்துக்களுக்கும்‌ பிரகாசம்‌ கொடுப்பவர்‌ என்றும்‌, எல்லா வஸ்துக்களையும்‌ 
தாங்குப்வர்‌ என்றும்‌, எல்லா ஜீவராசிகள்‌ வயிற்றிலும்‌ ஜாடராக்னியாய்‌ இருப்பவர்‌ 
என்றும்‌, தாம்‌ அழிவற்றவராகிய புருஷோத்தமர்‌ என்றும்‌, தம்மை இவ்வாறு அறிந்து 
ஞானிகள்‌ ஆராதிப்பார்கள்‌ என்றும்‌, பகவான்‌. அர்ஜுன்னுக்கு தமது மேன்மையான 
நிலையை எடுத்துரைத்தார்‌. 


வினா 31:- பதினாறாவறு அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை: - இந்த அத்தியாயத்திற்கு தேவாஸுரஸம்பத்‌ விபாகயோகம்‌ என்று 
பெயர்‌. இதில்‌ பகவான்‌ அபயம்‌ முதலிய தெய்வ ஸம்பத்தையும்‌, டம்பம்‌ முதலிய 


இச்‌ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அஸுர ஸம்பத்தையும்‌ எடுத்துச்‌ சொல்லித்‌ தேவ ஸம்யத்துள்ளவர்கள்‌ எளிதில்‌ 
மோக்ஷம்‌ அடைவார்கள்‌ என்றும்‌, அஸுர ஸம்பத்து உள்ளவர்கள்‌ வெகு காலம்‌ 
கஷ்டப்பட்டு முடிவில்‌ தேவ ஸம்பத்தை அடைவார்கள்‌ என்றும்‌ சொல்லி, அவர்கள்‌ 
இந்திரிய திருப்தியே மோக்ஷம்‌ என்ற எண்ணத்துடன்‌, மரணம்‌ அடையும்‌ வரையில்‌ 
வருந்துவார்கள்‌ என்றும்‌, அவர்களுக்கு அகங்கார மமகாரங்கள்‌ அதிகமாய்‌ இருக்கும்‌ 
என்றும்‌, காமக்ரோத லோபம்‌ ஆகிய முக்குணங்களுமே ஒருவனை நரகம்‌ 
அடையும்படி செய்யுங்‌ குணங்கள்‌ என்றும்‌ எடுத்துரைத்து, வேதமே எல்லா 
விஷயங்களிலும்‌ பிரமாணம்‌ ஆகையால்‌ அதன்படி யாவரும்‌ நடக்க வேண்டும்‌ 
என்றும்‌ வற்புறுத்துகிறார்‌. 


வினா 32:- இந்த அத்தியாயத்தில்‌ மஹான்‌ எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறான்‌? 


விடை:- இங்கும்‌, 13-ம்‌ அத்தியாயத்திலும்‌ மஹான்‌ ஸத்குண 
ஸம்பூர்ணனாக வர்ணிக்கப்படுகிறான்‌. 


பணிவு, அடக்கம்‌, குற்றமின்மை, பொறுமை, நேர்மை, ஸத்குரு ஸேவை, 
பரிசுத்தம்‌, உறுதி, மனமடக்கல்‌, விஷயப்பற்றின்மை, அகங்காரமின்மை, பிறப்பு 
இறப்பு மூப்பு பிணி துக்கம்‌ இவைகளில்‌ தோஷ திருஷ்டி, பற்றின்மை, ஈஷணாத்ரய 
மின்மை மண்‌ பெண்‌ பொன்‌ ஆகிய இவைகளில்‌ பற்றில்லாதிருத்தல்‌), விருப்பு 
வெறுப்பு உண்டாக்கக்‌ கூடியவைகள்‌ வந்த விடத்தும்‌ ஒரே தன்மையுடனிருத்தல்‌, 
என்னிடம்‌ மாறாபக்தி, தனித்திருக்க விரும்புவது, பாமரர்‌ சேர்க்கை விரும்பாமை, 
ஆத்ம ஞானத்தில்‌ நிலைபெறுதல்‌, உண்மை ஞானத்தின்‌ முடிவை உணர்தல்‌, 
நிர்பயம்‌, மனத்தூய்மை, ஞானத்திலும்‌ யோகத்திலும்‌ நிலைபெறுதல்‌, கொடை, மன 
அடக்கம்‌, ஆராதித்தல்‌, தன்‌ வேதம்‌ ஓதுதல்‌, தவம்‌, நேர்மை, அஹிம்ஸை, ஸத்யம்‌, 
கோபம்‌ அடக்குதல்‌, துறவு, சாந்தம்‌, புறஞ்சொல்லாமை, ஜீவகாருண்யம்‌, பிறர்‌ 
பொருள்‌ விரும்பாமை, மனக்கனிவு, முன்வாராமை, சஞ்சலமின்மை, தேஜஸ்‌, கோப 
மின்மை, மனோதைர்யம்‌, பரிசுத்தம்‌, வெறுப்பின்மை, கர்வமின்மை, ஆகிய இவை 
கள்‌ நிறைந்தவனே ஸத்குணபரிபூர்ணன்‌. 


வினா 33:- பதினேழாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இதற்குச்‌ சிரத்தாத்திரய விபாகயோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ 
பகவான்‌ "சாஸ்திர ஞானம்‌ இல்லாத அநேகருக்குப்‌ பக்தி இருக்கலாம்‌. அவர்கள்‌ 
ராஜஸ தாமஸ்‌ ஸாத்வீக பக்தர்கள்‌ என மூன்று விதமாகக்‌ காணப்படுவர்‌. அவர்கள்‌ 
ராஜஸ தாமஸமான ஆகாரங்கள்‌, யஞ்ஞம்‌, தபஸ்‌, தானம்‌ ஆகிய இவைகளை 
விட்டு விட்டு ஸாத்வீகமான முன்‌ சொன்னவைகளைக்‌ கைப்‌ பற்றிச்‌ சுத்த ஸ்த்வ 
நிலையை அடைய முயலவேண்டும்‌. முன்‌ சொன்ன நான்கு அங்கங்களில்‌ ஏதாவது 
குறைகள்‌ காணப்படுமாயின்‌ பிரம்மத்தைக்‌ குறிக்கும்‌ ஓம்‌ தத்‌ ஸத்‌ என்ற பதங்களை 
உச்சரித்து அவைகளைப்‌ பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. தமது புத்தியைச்‌ சுத்தப்படுத்திக்‌ 
கொண்டு வேதபடனம்‌, பிரம்ம விசாரம்‌ முதலியவைகளையும்‌ அவர்கள்‌ செய்து 
வரவேண்டும்‌. இதனால்‌ அவர்கள்‌ உண்மையை உணர்ந்து முடிவில்‌ பரமபதம்‌ அடை 
வார்கள்‌' என்று பக்தியின்‌ விபாகத்தை நன்கு விளக்கினார்‌. 


இதி 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 34:- பதினெட்டாம்‌ அத்தியாயத்தின்‌ பெயரும்‌ சுருக்கமும்‌ என்ன? 


விடை:- இதற்கு மோக்ஷ ஸந்யாஸ யோகம்‌ என்று பெயர்‌. இதில்‌ 
முன்னுள்ள எல்லா அத்தியாயங்களிலும்‌ அடங்கியுள்ள விஷயங்களை எல்லாம்‌ 
சொல்லி யிருப்பதால்‌ இதற்கு ஸம்க்ஷேப அத்தியாயம்‌ என்ற வேறு பெயரும்‌ 
உண்டு. இதில்‌ பகவான்‌ முன்‌ சொன்னவைகளை சுருக்கிச்‌ சொல்லுவதோடுங்கூட, 
ஸந்நியாஸம்‌, தியாகம்‌ இவைகளின்‌ வித்யாஸம்‌, தர்மத்தை விடும்‌ விதங்கள்‌, 
கர்மத்திற்கு காரணமாகிய ஐந்து அங்கங்கள்‌. அவைகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஸாத்விக 
ராஜஸதாமஸ்‌ மூலமாக மும்மூன்று விதமான வகை, புத்தி ஸ்திரம்‌ ஸுகம்‌ ஆகிய 
இவைகளும்‌ மும்மூன்றானவிதம்‌, வர்ணாச்சிரம குணங்கள்‌, ஸ்வதர்மாசரணம்‌, 
நிஷ்காம்ய கர்மானுஷ்டானம்‌, இதனால்‌ வரும்‌ மோக்ஷம்‌, மோக்ஷத்தின்‌ மார்க்கம்‌, 
இவைகளைப்பற்றிச்‌ சொல்லிக்‌ கடைசியில்‌ அர்ஜுனனை நோக்கி 'ஸகல 
தர்மங்களையும்‌ துறந்தவனாய்‌, என்னையே சரணமாக அடை, நான்‌ உன்னை ஸகல 
பாபங்களிலிருந்தும்‌ விடுவிக்கிறேன்‌ என்று சொல்லி அவனை பலத்தில்‌ இச்சை 
விட்டு எடுத்த காரியத்தைப்‌ பின்‌ வாங்காது நடத்தும்படி சொன்னார்‌ 


வினா 35: - மஹான்கள்‌ அநேகவிதமாக கீதையில்‌ வர்ணிததிலிருந்து நாம்‌ 
உணரவேண்டியதென்ன? 


விடை:- கீதா சாஸ்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ள மஹான்களின்‌ வர்ணனைகளை 
எடுத்துக்‌ கூறியாகிவிட்டது. இவைகளை வாசிப்போர்களுக்கு முக்கியமாக ஒரு 
விஷயம்‌ உடனே விளங்கும்‌. அதாவது எல்லா வர்ணனைகளிலும்‌ பொதுவான 
பாகங்கள்‌ மிக உள என்பதே. அவைகளை ஒருவாறு சுருக்கிக்‌ கூறினால்‌, துவந்துவ 
ங்களில்‌ ஒரே மாதிரி யிருத்தல்‌, ஸமதிருஷ்டி, தன்னுள்ளும்‌ எங்கும்‌ மாறாப்‌ 
பொருள்‌ ஒன்று உண்டு என்ற உணர்ச்சி அனுபவம்‌, ஸகல ஸத்வகுணங்கள்‌ ஆகிய 
இவைகளாகும்‌. இவைகளில்‌ - எல்லாம்‌ முக்கியமான பாகம்‌, மாறாப்‌ பொருள்‌ 
உணர்ச்சியே. இதனால்‌ தான்‌ மற்றைய குணங்கள்‌ எல்லாம்‌ உண்டாகி நிலைப்பது. 
முன்‌ கூறிய பதினொரு மஹான்களிடத்தும்‌, நாம்‌ தேஹாதி மாறும்‌ விஷயங்க 
எல்ல: இவைகளுள்ளே எல்லாம்‌ ஆடும்‌ பரஞ்ஜோதியே என்று உள்ள இடைவிடா 
அறிவே இங்கு கூறப்பட்டுள்ள நற்குணங்களுக்கெல்லாம்‌ ஆதாரம்‌. இந்த திடப்ரக்‌ 
ஞை ஒன்றில்லாவிடில்‌ இந்த மஹான்கள்‌ எல்லோரும்‌ அப்யாஸிகளாகிவிடுவர்‌. 
பதினொரு மஹான்களைக்‌ கீதையில்‌ வர்ணித்திருந்த போதிலும்‌, இந்தப்‌ பொது 
லக்ஷணத்தால்‌ மஹான்‌ ஒருவனே அவனை அப்யாஸிகள்‌ நன்மைக்காக பதினொரு 
விதமாக வர்ணித்திருக்கின்றது என்பது வெளியாகும்‌. இவர்களது நிலை என்னமோ 
ஒன்றுதான்‌: அதைப்‌ பலவிதமாகக்‌ கருணையால்‌ பகவான்‌ அநேகவிதமாக எடுத்துப்‌ 
பாராட்டி வெளியிடுகிறார்‌ என்பதைக்‌ கூறவும்‌ வேண்டுமா? 


வினா 36:- பதினொரு விதமாக வர்ணிக்க இடம்‌ தரும்‌ நிலையாது? 
இம்மஹான்களின்‌ பொதுப்பெயர்‌ என்ன? 


விடை:- இம்மஹான்களுக்கு எல்லாம்‌ மாறுதலடையும்‌ எல்லாம்‌ நானல்ல்‌, 
மாறாப்பொருள்‌ நான்‌ என்ற திடப்ரக்ஞை வந்திருக்கிறது. மாறாப்பொருள்‌ இன்னது 


ர 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





என்று இப்பொழுது நம்மால்‌ உணரப்படாவிடினும்‌, மாறும்‌ பொருள்கள்‌ யாவை 
என்பது எல்லோரும்‌ அறிந்த விஷயம்‌. வெளிப்ரபஞ்சம்‌ முழுவதும்‌, எண்ணங்களா 
லாகிய உட்ப்ரபஞ்சம்‌ முழுவதும்‌ மாறுபாடுடையவை. இவைகளுக்கு ஏற்ப இவை 
களைவிட சற்று உயர்ந்ததாகக்‌ காணப்படும்‌ கர்த்தா, போக்தா என்று தோற்றும்‌ ஒரு 
வஸ்துவும்‌ மாறுபடும்‌ குணமுள்ளதே. இவ்வஸ்துவுக்கு ஜீவன்‌ என்று பெயர்‌. 
இவைகளுள்‌ உள்ளும்‌ வெளியுமாகிய ப்ரபஞ்சங்கள்‌ நானல்ல என்று தள்ளிவிடுவது 
எளிது. கர்த்தா போக்தாவாகிய ஜீவன்‌ நானல்ல என்று தள்ளுவது மிகக்கடினம்‌. இது 
அநேக ஜன்ம புண்யபரிபாகம்‌, திடமான அப்யாஸம்‌ இவைகளால்‌ ஏற்பட 
வேண்டியது. மஹான்கள்‌ விஷயத்தில்‌ இந்த நிலையும்‌ கைகூடி யிருக்கும்‌. ஆகவே 
இந்த மஹான்களுக்கு எல்லாம்‌ 'ஜீவன்‌ நான்‌ என்ற பாவம்‌ நீங்கி யிருக்கும்‌. நமது 
விஷயத்திற்கு “எது நான்‌ என்ற பாவம்‌ அவர்களிடம்‌ நிறைந்திருக்கும்‌ என்பதை 
விசாரிக்க வேண்டியதில்லை. இவர்கள்‌ எல்லோரும்‌ ஜீவபாவம்‌ நீங்கி நிற்பதால்‌ 
இவர்களுக்கு ஜீவன்முக்தர்கள்‌ பொதுப்பெயர்‌ பொருந்தும்‌. இவர்கள்‌ நிலைக்கு 
ஜீவன்‌ முக்தியென்று பெயர்‌. இந்த ஜீவன்‌ முக்திநிலை உபநிஷத்துக்களில்‌ நேரிட 
வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. இதை எல்லோரும்‌ எளிதில்‌ உணர்ந்து அடைய 
முயலும்‌ பொருட்டு பகவான்‌ கீதையில்‌ பதினொருவிதமாக வர்ணித்து வெளிப்படுத்‌ 
தியிருக்கிறர்‌. 


வினா 37:- கீதையில்‌ பகவான்‌ முக்கியமாக என்ன ரகஸியங்களை வெளியிட்‌ 
டிருக்கிறார்‌? 


விடை: கீதையில்‌ பகவான்‌ மூன்று ரகஸியங்களை வெளியிட்டிருக்கிறார்‌. 
அவையாவன ஸ்வதர்மாசரணம்‌ (பலத்தில்‌ இச்சைவிட்டு நிஷ்காம்யமாய்‌ 
ஒவ்வொருவரும்‌ தமக்கு ஏற்பட்ட கர்மத்தைச்‌ செய்தல்‌, நித்யாநித்ய 
வஸ்துவிவேகம்‌ (ஆத்மா இன்னது, பிரபஞ்சம்‌ இன்னது என்ற பகுத்தறிவு, 
கடவுளது ஸர்வ வியாபகநிலை ஆகிய இவைகளே. இவைகளில்‌ முறையே 
முன்னதைவிட பின்னது அதிரகசியமான உண்மை. 


வினா 38:- இவ்வித சிறந்த உண்மைகளைப்‌ பகவான்‌ பாண்டவருள்‌ 
அர்ஜுனனை நோக்கி வெளியிடுவானேன்‌? இதை இந்த யுத்த ஸமயம்‌ பார்த்து 
வெளியிடு வானேன்‌? 


விடை:- அர்ஜுனன்‌ ஸாதாரண மனிதனது நிலையிலிருப்பவன்‌. தருமபுத்திரர்‌ 
முதலியவர்களைப்போல மேலான நிலையில்‌ இருப்பவன்‌ அல்ல. ஆகையால்‌ 
அவனுக்கு நன்றாய்ப்‌ படும்படி ரகஸியங்களைச்‌ சொல்லிவிட்டால்‌ உலகில்‌ 
எல்லாருக்கும்‌ நன்றாய்‌ அவைகளை வெளியிட்டதாகும்‌. தர்மம்‌ நன்றாய்‌ நிலை 
பெறும்‌ என்று எண்ணியே பகவான்‌ அவனை நோக்கித்‌ தமது கீதையைச்‌ சொன்னார்‌. 
மேலும்‌, யுத்த சமயத்தில்‌ அர்ஜுனனுக்கு மனத்தளர்ச்சி யுண்டாக அப்பொழுது 
தான்‌, உண்மையை உணரவேண்டும்‌, தனக்கு ஒன்றும்‌ தெரியாது, என்ற பரபரப்பு 
அவனுக்கு உண்டாயிற்று. இதன்‌ முன்பு இந்தமாதிரியான பரபரப்பே அவனுக்கு 
உண்டானது இல்லை. இந்தப்‌ பரபரப்பே உபதேசகாலத்தில்‌ சிஷ்யனுக்கு அவசியம்‌ 
இருக்கவேண்டியது. இது இருந்தால்‌ தான்‌ அவன்‌ மனதில்‌ குரு உபதேசம்‌ நன்றாய்ப்‌ 


அ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





பதியும்‌. இந்த லக்ஷணம்‌ அர்ஜுனனுக்கு இந்த யுத்த ஸமயத்தில்‌ தான்‌ 
உண்டானதால்‌, பகவான்‌ அந்தத்‌ தருணம்‌ வந்ததைக்‌ கண்டு அவனுக்குக்‌ கீதையை 
உபதேசிக்கத்‌ தொடங்கினார்‌. 


வினா 39:- இவ்வாறு பகவான்‌ அர்ஜுனக்குக்‌ கீதை உபதேசித்ததும்‌, அவன்‌ 
நிலை என்னமாய்‌ இருந்தது? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை: பகவான்‌ கீதையைச்சொல்லி முடித்ததும்‌ அர்ஜுனனுக்கு யுத்த 
விஷயமாய்‌ இருந்த ஸந்தேக அபிமானங்கள்‌ யாவும்‌ சின்னாபின்னமாய்ப்‌ போக, 
அவன்‌ யுத்தம்‌ செய்ய மிகுந்த வீர்யத்தோடு எழுந்தான்‌. இவ்வாறு அர்ஜுனன்‌ 
யுத்தத்திற்குத்‌ தயாராகி நிற்குங்கால்‌ யுதிஷ்டிரர்‌ தமது கவசபாணாதிகளைக்‌ கீழே 
எறிந்துவிட்டு மஹாவியானத்துடன்‌ நிராயுதபாணியாய்‌ கெளரவர்‌ சேனையை 
நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. அவர்‌ பின்னே, கிருஷ்ண பகவானும்‌ அவர்‌ நோக்கத்தை 
அறிந்து புறப்பட எல்லாப்‌ பாண்டவ வீரர்களும்‌ மிகுந்த மனக்கலக்க முடையவராய்‌ 
பகவான்‌ பின்னே கெளரவ ஸேனையை நோக்கிப்‌ புறப்பட்டார்கள்‌. 


வினா 40:- இவ்வாது எல்லா வீரரது மனத்தையும்‌ கலங்கச்‌ செய்து கொண்டு 
போன யுதிஷ்டிரர்‌ அங்கு போய்‌ என்ன செய்தார்‌? மேல்‌ அங்கு என்ன நடந்தது? 


விடை:- யுதிஷ்டிரர்‌ நேரே பீஷ்மரிடம்‌ சென்று அடி பணிந்து அவரது 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொண்டு சண்டையை விதிப்படி தொடங்க அனுமதி 
கேட்டார்‌. அப்பொழுது பீஷ்மர்‌ யுத்தத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டுத்‌ தாம்‌ 
சோற்றுக்‌ கடனுக்காகத்‌ துரியோனாதியர்‌ பக்கத்தில்‌ சண்டையிட வேண்டுமாயினும்‌ 
மனதாரப்‌ பாண்டவர்களது ஜயத்தையே கோருவதாகச்‌ சொன்னார்‌. இதன்பின்பு தமது 
தேகஸஹாயம்‌ தவிர வேறு ஏதாவது ஒரு வரனைத்‌ தம்மிடமிருந்து கேட்டு 
வாங்கிக்‌ கொள்ளும்படி பீஷ்மர்‌ யுதிஷ்டிரருக்கு அநுமதி கொடுத்தார்‌. அப்பொழுது 
யுதிஷ்டிரர்‌ "உம்மைக்‌ கொல்லும்‌ வழியை எனக்குத்‌ தெரிவிக்கவேண்டும்‌' என, 
பீஷ்மர்‌ 'எனக்கு இன்னம்‌ இறக்குங்காலம்‌ வரவில்லை, வேறு ஒரு ஸமயத்தில்‌ 
என்னை வந்து கேட்டால்‌ நான்‌ உங்களுக்குத்‌ தகுந்த உபாயஞ்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கிறேன்‌' என்று சொன்னார்‌. உடனே யுதிஷ்டிரர்‌ துரோணரிடம்‌ சென்று 
இவ்வாறு செய்து அவரது மரணஹேதுவையும்‌ கேட்க, அவர்‌ பீஷ்மர்‌ சொல்லியது 
போலவே சொல்லி நான்‌ சண்டை செய்து கொண்டிருக்குங்கால்‌ என்னை 
ஒருவராலும்‌ கொல்ல முடியாது; நான்‌ தகுந்த ஸத்துக்களிடமிருந்து அசுப 
ஸங்கதியைக்‌ கேள்விப்பட்டால்‌ யுத்தம்‌ செய்துகொண்டி.ருக்கையிலேயே எனது 
ஆயுதத்தை எறிந்து விடுவேன்‌. அப்பொழுது தான்‌ என்னை அடுத்துக்‌ கொல்லலாம்‌ 
என்று தமது மரணஹேதுவை யுதிஷ்டிரருக்கு வெளியிட்டார்‌. பின்பு யுதிஷ்டிரர்‌ 
கிருபரிடம்‌ போய்‌, வந்தன வழிபாடுகள்‌ செய்ய அவரும்‌ பீஷ்மத்‌ துரோணர்‌ 
களைப்போலச்‌ சொல்லிவிட்டு, நான்‌ சிரஞ்சீவி, என்னை ஒருவராலும்‌ கொல்ல 
முடியாது, ஆனாலும்‌ பயப்படவேண்டாம்‌. ஜயம்‌ முடிவில்‌ உங்களுக்குத்தான்‌' என்று 
பாண்டவர்களைத்‌ தைரியப்படுத்தினார்‌. பின்பு பாண்டவர்கள்‌ சல்லியனிடம்‌ சென்று 


2 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அனுமதி பெற்றுக்‌ கர்ணன்‌ பலத்தைக்‌ குறைப்பதாகச்‌ சொன்ன வாக்கையும்‌ 
அவனுக்கு ஞாபகப்படுத்திவிட்டுத்‌ தமது சேனையை நோக்கி யுதிஷ்டிரரை 
முன்னிட்டுக்‌ கொண்டு புறப்பட்டார்கள்‌. 


வினா 41:- இவ்வாறு பாண்டவர்கள்‌ புறப்பட்டுப்‌ போய்க்‌ கொண்டிருக்கையில்‌ 
பகவான்‌ என்ன செய்தார்‌? அதன்‌ பின்பு யுதிஷ்டிரர்‌ என்ன செய்தார்‌? 


விடை: - பாண்டவர்கள்‌ பெரியவர்களிடம்‌ யுத்தத்தைத்‌ தொடங்க அனுமதி 
பெற்றுக்கொண்டு திரும்புகையில்‌ பகவான்‌ பின்‌ தங்கி கர்ணனை நோக்கி, நீயோ 
பீஷ்மர்‌ இறக்கும்‌ வரையில்‌ சண்டை இடுவதில்லை என்று பிரதிக்ஞை செய்திருக்‌ 
கிறாய்‌. உனக்கு ஒருவரிடத்தும்‌ பக்ஷபாத மில்லாவிடில்‌ பீஷ்மர்‌ இறக்கும்‌ வரையில்‌ 
பாண்டவர்கள்‌ பக்கம்‌ சண்டை செய்துவிட்டுப்‌ பின்பு துரியோதனன்‌ பக்கம்‌ போய்‌ 
விடலாம்‌' என்று கர்ணனைக்‌ கலைக்கப்‌ பார்த்தார்‌. கர்ணன்‌ இதற்கு உடன்பட 
வில்லை. உடனே பகவான்‌ யுதிஷ்டி ரரோடு பாண்டவ சேனையை நோக்கிப்‌ 
புறப்பட்டார்‌. யுதிஷ்டிரர்‌ சேனைகளின்‌ மத்தயில்‌ வந்ததும்‌, 'இத்தருணத்தில்‌ யார்‌ 
எமக்கு ஸகாயமாய்‌ சண்டை செய்வதாக வந்தபோதிலும்‌ அவர்களை நாங்கள்‌ 
அங்கீகரிக்கத்‌ தயாராயிருக்கிறோம்‌' என்று உரக்கக்‌ கூறினார்‌. இதைக்‌ கேட்டதும்‌, 
யுயுத்ஸு (திருதராஷ்டிர ராஜாவுக்கு ஒரு வைசிய ஸ்திரீயினிடம்‌ பிறந்த 
தர்மாத்மா தனது படைகளோடு துரியோதனன்‌ பக்கத்தை விட்டுப்‌ பாண்டவர்கள்‌ 
பக்கம்‌ வந்தான்‌. அவனைத்‌ தருமபுத்திரர்‌ வெகு ஸந்தோஷத்தோடு அங்கீகரித்தார்‌. 
தருமபுத்திரரது வணக்கம்‌ முதலிய நற்குணங்களைப்‌ பார்த்திருந்தவர்கள்‌ யாவரும்‌ 
அவரைப்‌ புகழ்ந்து பேசினர்‌. 


வினா 42:- இவ்வாறு எல்லாம்‌ ஸரியாக முடிந்ததும்‌ முதல்‌ நாள்‌ நடந்த 
யுத்தத்தில்‌ என்னென்ன விசேஷங்கள்‌ நடந்தன. 


விடை:- முதல்நாள்‌ யுத்த ஆரம்பத்தில்‌ யுத்தகளத்தில்‌ ஒரு பக்கத்தில்‌, 
அர்ஜுனன்‌, பீஷ்மர்‌; ஸாத்யகி, கிருதவர்மா; யுதிஷ்டிரர்‌, சல்லியன்‌; கடோற்கஜன்‌; 
அலம்புஷன்‌, சிகண்டி, அசுவத்தாமா; துருபதன்‌, ஜயத்ரதன்‌; இராவான்‌, சுருதாயுஸ்‌; 
உத்தரன்‌, உலூகன்‌; ஆகிய இவர்கள்‌, ஆகாயத்தில்‌ வந்து கூடியிருந்த ஸித்தர்கள்‌ 
தேவர்கள்‌ முதலியவர்கள்‌ வியக்கும்படி ஜோடி ஜோடியாய்‌ கோரமான துவந்த 
யுத்தம்‌ செய்து வந்தனர்‌. மற்றொரு பக்கத்தில்‌ ஏகக்குழப்பமாக ஸேனாதிபதிகள்‌ 
தமது ஸேனைகளை நடத்திக்கொண்டு யுத்தம்‌ செய்து கொண்டிருந்தார்கள்‌. 
இவ்வாறு நடந்ததால்‌ முதலில்‌ செய்திருந்த வியூகங்கள்‌ கலைந்து வருகையில்‌ 
பீஷ்மர்‌ வெகு லாஹவமாய்‌ அனேக வீரர்களை மாய்த்துவந்தார்‌. இப்படி 
யிருக்கையில்‌, அபிமன்யுவுக்கும்‌ அவருக்கும்‌ யுத்தம்‌ உண்டாயிற்று. இவர்கள்‌ 
இருவருக்கும்‌ கொஞ்ச காலம்‌ ஸமயுத்தம்‌ நடந்துகொண்டிருந்தது. அப்பொழுது 
அபிமன்யுவைச்‌ சல்லியன்‌, கிருபர்‌, கிருதவர்மா முதலியவர்களும்‌ வந்து எதிர்க்க, 
அபிமன்யு இவர்கள்‌ எல்லோரையும்‌ ஒருவனாகவே தடுத்துவந்தான்‌. முடிவில்‌ 
அபிமன்யு பீஷ்மரது கொடியை வெட்டிச்‌ சாய்த்தான்‌. பின்பு பீமனுக்கும்‌ 
பீஷ்மருக்கும்‌ சண்டை உண்டாயிற்று. இங்கு இவ்வாறு நடந்துகொண்டிருக்கையில்‌ 
சல்லியனுக்கும்‌, உத்தரனுக்கும்‌ சண்டை வேறொரு பக்கத்தில்‌ தொடங்கிற்று. 


த 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


சல்லியன்‌ உத்தரன்‌ ஏறிவந்த யானையை வெட்டிக்‌ கொன்றுவிட்டு முடிவில்‌ 
உத்தரனையும்‌ கொன்றான்‌. 


வினா 43:- இவ்வாறு உத்தரன்‌ இறந்ததும்‌, இதனால்‌ வேறு என்ன விபரீதச்‌ 
சண்டை யுண்டாயிற்று? 


விடை:- இதைப்‌ பார்த்திருந்த இவன்‌ ஸகோதரனான சுவேதன்‌ மிகுந்த 
ஆவேசத்தோடு சல்லியனிடம்‌ யுத்தத்திற்கு வந்தான்‌. இந்த யுத்தத்தில்‌ வெகு ஸாமர்‌ 
த்தியமாய்‌ சுவேதன்‌ சல்லியனை அமபஜயப்படுத்தத்‌ தொடங்கும்‌ தருணத்தில்‌, 
துரியோதனனும்‌ பீஷ்மரும்‌ சல்லியனை வந்து காப்பாற்ற, அவன்‌ பிழைத்தான்‌. 
பீஷ்மரைத்‌ தவிர வேறு ஒருவராலும்‌ சுவேதனை எதிர்க்க முடியாமல்‌ போகச்‌, 
சுவேதனுக்கும்‌ பீஷ்மருக்கும்‌ மிகுந்த கோரமான சண்டை யுண்டாயிற்று. இருவரும்‌ 
வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ செய்து வந்தனர்‌. முடிவில்‌ பீஷ்மர்‌ சுவேதனைக்‌ கொன்று 
சாய்த்து துரியோதனாதியருக்கு ஹிதத்தைச்‌ செய்தார்‌. பாண்டவர்கள்‌ மிகுந்த 
துக்கத்தோடு தமது படை வீடுகளுள்‌ புகுந்தனர்‌. மத்தியானகாலத்தில்‌ யுத்தம்‌ 
மறுபடியும்‌ தொடங்க விராடராஜன்‌ . மற்றொரு பிள்ளையாகிய சங்கன்‌ என்பவன்‌ 
சல்லியனை எதிர்த்தான்‌. பீஷ்மர்‌ அப்பொழுது சல்லியனுக்கு ஸஹாயமாய்‌ 
வருவதைக்‌ கண்டு அர்ஜுனன்‌ சங்கனுக்கு ஸஹாயமாய்‌ வந்தான்‌. கொஞ்சகாலம்‌ 
அர்ஜுனனுக்கும்‌ பீஷ்மருக்கும்‌ யுத்தம்‌ நடக்க பீஷ்மர்‌ மெதுவாக அர்ஜுனனை 
விட்டுவிட்டு இதர ராஜாக்களை எதிர்க்கத்‌ தொடங்கினார்‌. அப்பொழுது அவர்‌ செய்த 
யுத்தத்தால்‌ பாண்டவஸேனை முழுவதுமே அல்லோல கல்லோலப்பட சிதறி 
ஓடியது. இத்தருணத்தில்‌ ஸூர்யாஸ்‌ தமனமாக ஸேனைகள்‌ யாவும்‌ ஸேனாதி 
பதிகள்‌ கட்டளைப்படி தத்தம்‌ இருப்பிடம்‌ சேர்ந்தன. 


வினா 44- இவ்வாறு பாண்டவர்கள்‌ கைதாழ்ந்து படை வீடு சென்றதும்‌ 
மறுநாள்‌ சண்டை விஷயமாய்‌ என்னென்ன ஏற்பாடுகள்‌ எவ்வாறு நடந்தன? 


விடை:- யுதிஷ்டிரர்‌ பகவானை நோக்கிப்‌ பீஷ்மர்‌ உயிரோடிருந்தால்‌ தமக்கு 
ஜயம்‌ வருவது அஸாத்தியம்‌ என்று சொல்லி, அன்று பகலில்‌ பீஷ்மர்‌ யுத்தம்‌ செய்து 
பாண்டவ ஸேனைகளை ஈவு இரக்கமின்றி மாய்த்ததை எண்ணித்‌ துக்கிக்கலானார்‌. 
அப்பொழுது பகவான்‌, அர்ஜுனன்‌ திருஷ்டத்யும்னன்‌ முதலிய மஹா வீரர்கள்‌ அவர்‌ 
பக்கத்திலிருக்கையில்‌ கொஞ்சமேனும்‌ அவர்‌ மனங்‌ கலங்க வேண்டியதில்லை 
என்று யுதிஷ்டிரரைத்‌ தேற்றினார்‌. அப்பொழுது திருஷ்டத்யும்னன்‌ வெகு உத்ஸாகத்‌ 
தோடூ பேசத்‌ தர்மபுத்ரர்‌ மனந்தேறி திருஷ்டத்யும்னனைத்‌ தமது ஸேனைகளைக்‌ 
கிரெளஞ்‌ சாருண வியூகமாக மறுநாள்‌ அமைத்துச்‌ சண்டை தொடங்கும்மடி 
சொன்னார்‌. அவ்வாறே மறுநாள்‌ அவன்‌ ஸேனைகளைக்‌ கிரெளஞ்சாருண 
வியூகமாக அமைத்து அதில்‌ அர்ஜுனனை முதலிலும்‌ மற்றைய வீரர்களை 
ஒழுங்காகக்‌ கண்‌, இறகு முதலிய இடங்களிலும்‌ வைத்தான்‌. அப்பொழுது கெளரவ 
ஸேனையும்‌ பீஷ்மத்‌ துரோணர்களால்‌ வியூகங்களாகக்‌ கட்டப்பட்டுச்‌ சண்டைக்குத்‌ 
தயாராக இரண்டாம்‌ நாள்‌ போர்‌ தொடங்கியது. 


தது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 45:- இரண்டாம்‌ நாள்‌ நடந்த போரில்‌ யார்‌ யார்‌ எவ்வாறு சண்டையிட்டு 
வந்தனர்‌? 


விடை:- முதலில்‌ பீஷ்மருக்கும்‌ அர்ஜுனனுக்கும்‌ அன்று போர்‌ உண்டாயிற்று. 
அதில்‌ அர்ஜுனன்‌ வெகு ஸாமர்த்தியமாக யுத்தம்‌ செய்ய கெளரவளேனை மிகுந்த 
குழப்பத்தை அடைந்தது. அப்பொழுது துரியோதனன்‌ மிகுந்த பயத்தோடு பீஷ்மரை 
நோக்கி, தாதா உனக்காகவே கர்ணனும்‌ போர்‌ செய்யாதிருக்கிறான்‌. இந்த 
ஸமயத்தில்‌ நீரும்‌ இவ்வாறு அசட்டையாய்‌ இருந்து விட்டால்‌ எனக்கு வேறு 
என்னகதி' என்று முறையிட்டுக்கொண்டான்‌. உடனே பீஷ்மருக்கு யுத்தா வேசம்‌ 
வந்துவிட்டது. அர்ஜுனனை மிகுந்த பரபரப்போடூ வந்து எதிர்த்தார்‌. இருவருக்கும்‌ 
வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ நடந்தது. உலகம்‌ உள்ளவரையில்‌ இவர்கள்‌ இருவரும்‌ 
இவ்வாறே சண்டை பிட்டுக்கொன்‌ டிருப்பார்கள்‌ போலத்‌ தோன்றியது. 


வினா 46:- இங்கு இவ்வாறு ஸமயுத்தம்‌ நடந்து வருகையில்‌ வேறு யார்‌ 
யாரை எதிர்த்து எவ்வாறு சண்டையிட்டனர்‌? 


விடை:- யுத்தகளத்தில்‌ வேறோரிடத்தில்‌ துரோணருக்கும்‌ திருஷ்டத்யும்ன 
னுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாயிற்று. இருவரும்‌ வெகுகாலம்‌ யுத்தம்‌ செய்தனர்‌, 
துரோணருக்கு, எதிரி விடும்‌ பாணாதிகளை இசைவாய்த்‌ தடுக்க முடிந்ததே ஒழிய 
மேல்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. இவ்வாறு இருக்கையில்‌ திருஷ்டத்யும்ன 
னுக்கு ஸஹாயமாகப்‌ பீமஸேனன்‌ அங்கு ஓடிவந்தான்‌. இதைக்‌ கண்ட துரியோதன 
னால்‌ ஏவப்பட்ட கலிங்க தேசாதிபதி துரோணருக்கு ஸஹாயமாய்‌ தனது ஸேனை 
யோடுவந்து நின்றான்‌. இதற்குள்‌ துரோணர்‌ திருஷ்டத்யும்னனை விட்டுவிட்டு 
விராடராஜனையும்‌, துருபதராஜனையும்‌ எதிர்த்துப்‌ போர்புரியச்‌ சென்றார்‌. 
திருஷ்டத்யும்னனும்‌ தர்மபுத்திரருக்கு ஸஹாயம்‌ செய்யப்‌ போய்‌ விட்டான்‌. 


வினா 47:- இவ்வாறு துரோணரும்‌ திருஷ்டத்யும்னனும்‌ பிரிந்து போனதும்‌ 
எவர்களுக்குள்‌ சண்டையுண்டாயிற்று? அது எவ்வாறு முடிவு பெற்றது? 


விடை: - அந்த ஸமயத்தில்‌ யுத்தகாலத்தில்‌ பின்‌ தங்கிய பீமனுக்கும்‌ கலிங்க 
ராஜனுக்கும்‌ போர்‌ விளைந்தது. இவ்வாறு பீமனைக்‌ கலிங்கராஜன்‌ ஸேனை 
தாக்கியதும்‌, சேதிதேசத்தரசனும்‌ மத்ஸதேசத்தரசனும்‌ தமது ஸேனைகளோடு 
பீமனுக்கு ஸஹாயமாக வந்தனர்‌. பீமஸேனன்‌ கலிங்க ஸேனையை விழுந்து வெகு 
கொடுமையாய்க்‌ கலக்கினான்‌. இவனது முரட்டு யுத்தத்தால்‌, அந்த ஸேனை சின்னா 
பின்னமாய்ச்‌ சிதறிப்‌ போயிற்று. அப்பொழுது பீமன்‌ யுத்தகளத்தில்‌ வெறிகொண்டு 
உலாவுங்கால்‌ யமனைப்போ லிருந்தான்‌. அவனைப்‌ பார்த்தவுடன்‌ பயந்து ஸேனை 
கள்‌ நாலாபக்கங்களிலும்‌ வெருண்டு ஓடின. 


வினா 48:- இரண்டாம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு முடிவு பெற்றது? 


விடை: - அன்று ஸாயங்காலம்‌ துரியோதனன்‌ பிள்ளை லக்ஷமணனுக்கும்‌, 
அபிமன்யுவுக்கும்‌ கோரயுத்தம்‌ உண்டாக, துரியோதனன்‌ தன்‌ பிள்ளைக்கும்‌, 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அர்ஜுனன்‌ தன்‌ பிள்ளைக்கும்‌, ஸஹாயமாக வந்தார்கள்‌. இதைக்‌ கண்டு பீஷ்மரும்‌ 
துரோணரும்‌ அர்ஜுனனை எதிர்க்க வந்தனர்‌. அங்கு பெரிய யுத்தமுண்டாக அதில்‌ 
முடிவில்‌ அர்ஜுனன்‌ கெளரவ ஸேனையைச்‌ சிதற அடித்தான்‌. அந்த ஸேனை ஓடத்‌ 
தொடங்கிற்று. அத்தருணத்தில்‌ அர்ஜுனனும்‌, பகவானும்‌, தமது சங்கங்களை ஊத, 
கெளரவ ஸேனைக்குப்‌ பீதி அதிகரித்துவிட்டது. இந்த ஸமயத்தில்‌ ஸூர்யன்‌ 
அஸ்தமிக்க இருதிறத்தாரும்‌ தமது ஸேனைகளைத்‌ திருப்பி யுத்தத்தை நிறுத்தினர்‌. 


வினா 49:- மூன்றாம்‌ நாள்‌ காலையில்‌ இருபக்கதிலும்‌ யுத்தத்திற்கு வேண்டிய 
என்ன ஏற்பாடுகள்‌ நடந்தன? காலையில்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்தது? 


விடை:- மூன்றாம்‌ நாள்‌ காலையில்‌ கெளரவர்கள்‌ கருடவ்யூகத்தைக்‌ 
கட்டிக்கொண்டு, பாண்டவர்கள்‌ தயார்‌ செய்திருந்த அர்த்த சந்திரவ்யூகத்தை 
எதிர்த்துப்‌ போருக்கு வந்தனர்‌. அப்பொழுது நடந்த யுத்தத்தில்‌ அர்ஜுனன்‌ பீமஸே 
னன்‌, கடோத்கசன்‌ முதலிய பாண்டவ வீரர்கள்‌ வெகு கொடுமையாய்ச்‌ சண்டையிட, 
கெளரவரது ஸேனை சிதறி ஓடத்‌ தொடங்கியது. அப்பொழுது துரியோதனன்‌ 
பீஷ்மரிடம்‌ வந்து உமக்குப்‌ பாண்டவரிடம்‌ இருக்கும்‌ பக்ஷபாதத்தால்‌ உமது 
முழுபலத்தைக்‌ காட்டாது இவ்வாறு எதிரிகளுக்கு ஸஹாயம்‌ செய்கிறீர்‌ 
போலிருக்கிறது. அவ்வாறு செய்வதைவிட்டு என்‌ பேரில்‌ கருணை வையும்‌' என்று 
கெஞ்சிக்‌ கேட்டான்‌. அப்பொழுது பீஷ்மர்‌ பாண்டவர்களை இந்திரனால்‌ கூட ஜயிக்க 
முடியாது. நான்‌ முன்னமே எத்தனையோ தரம்‌ இதை உனக்குச்‌ சொல்லியாய்‌ 
இருக்கிறது. நானோ கிழவன்‌. என்னால்‌ கூடியவரையில்‌ சண்டையிட்டுப்‌ பார்க்கி 
றேன்‌," என்று சொல்லிச்‌ சிதறிப்போன தமது ஸேனைகளை மறுபடியும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு மூன்றாம்‌ நாள்‌ ஸாயங்கால ஸம்பத்தில்‌ கோர யுத்தத்தைத்‌ தொடங்கி 
னார்‌. 


வினா 50:- ஸாயங்காலம்‌ நடந்த சண்டையில்‌ என்ன விசேஷம்‌ நடந்தது? 
அன்று சண்டை எவ்வாறு முடிவு பெற்றது? 


விடை:- மிகுந்த பரபரப்போடு அன்று ஸாயங்காலம்‌ பீஷ்மர்‌ யுத்தம்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்‌. பாண்டவ ஸேனை தத்தளிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நாழிகைக்‌ 
கெல்லாம்‌ பாண்டவ ஸேனையில்‌ ஒரு பெருங்கூக்குரல்‌ உண்டாக, உடனே அது 
சிதறி ஓட ஆரம்பித்தது. அப்பொழுது சில அரசர்கள்‌ அர்ஜுனனிடம்‌ வந்து பீஷ்மரது 
பராக்கிரமத்தால்‌ தமது ளேனைக்கு வந்த கேட்டை எடுத்துரைத்துச்‌ சீக்கிரம்‌ 
பீஷ்மரைச்‌ சென்று எதிர்த்து ஓடும்‌ ளேனைகளைத்‌ தடுக்கும்படி அவனை அவர்கள்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. உடனே, அர்ஜுனன்‌ வேண்டுகோளின்‌ பேரில்‌ பகவான்‌ 
ரதத்தை வெகு தந்திரமாய்‌. பீஷ்மர்‌ முன்‌ கொண்டு நிறுத்த, இருவருக்கும்‌ 
பெரும்போர்‌ உண்டாயிற்று. இருவரும்‌ கொஞ்சகாலம்‌ ஸமயுத்தம்‌ செய்தனர்‌. 
இப்படி யுத்தம்‌ நடந்து வருகையில்‌ பீஷ்மரது பாண வேகத்தை அர்ஜுனனால்‌ தாங்க 
முடியாமல்‌ போயிற்று. அர்ஜுனன்‌ கை கொஞ்சம்‌ சளைத்தது. மேலும்‌ பீஷ்மர்‌ 
கொடிய போர்‌ செய்ய வந்திருக்கும்‌ உறுதியும்‌ பகவானுக்கு ஞாபகம்‌ வர, பீஷ்மரைக்‌ 
கெளரவப்‌ படுத்துவதற்காகவும்‌, அதே ஸமயத்தில்‌ அர்ஜுனன்‌ பாண்டவ ஸேனை 
முதலியவர்களைத்‌ தேற்றுவதற்காகவும்‌ பகவான்‌ அர்ஜுனனை நோக்கி, 'என்ன 


த 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அர்ஜுனா! தாதா என்று அம்பு எய்யாமலிருக்கிறாய்‌, சண்டையில்‌ இப்படி யிருந்தால்‌ 
என்ன முடியும்‌? இதோ நானே பீஷ்மரைப்போய்க்‌ கொன்று விடுகிறேன்‌' என்று 
சொல்லிக்கொண்டு, யுத்தவெறி கொண்டவர்போல்‌ கடிவாளங்களை எறிந்துவிட்டுப்‌, 
பகவான்‌ சக்கிராயுதத்தைச்‌ சுழற்றிக்கொண்டு பீஷ்மரை, நோக்கி ஓடினார்‌. 
யுத்தத்தில்‌ ஆயுதம்‌ எடுக்கமாட்டேன்‌ என்ற தமது பிரதிஞ்ஞை பொய்யான 
போதிலும்‌ தமது பக்தனைக்‌ கெளவரப்‌ படுத்த வேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு 
பகவான்‌ வருவதைக்‌ கண்ட பீஷ்மர்‌ ஆயுதங்களை எறிந்துவிட்டு, பகவானுக்கு 
நமஸ்காரம்‌ செய்து, 'உம்மால்‌ நான்‌ இறந்தால்‌ எனக்கு மிகுந்த மேன்மை. என்னைச்‌ 
சீக்கிரம்‌ கொன்றுவிடும்‌' என்று தலை கவிழ்ந்து நின்றார்‌. இதற்குள்‌ அர்ஜுனன்‌ 
ஓடிவந்து பகவானைத்‌ தடுத்து இரதத்திற்‌ கொண்டுவந்து வைத்து ஸமாதானப்‌ 
படுத்தினான்‌. அதன்‌ பின்பு அர்ஜுனன்‌ வெகு உத்ஸாகத்தோடு விசித்திரமான 
சண்டை செய்தான்‌. அவனை எல்லாரும்‌ புகழ்ந்து பேசினர்‌. அன்று சண்டை 
ஒருவாறு பொதுவாக முடிய, பாண்டவ கெளரவர்கள்‌ தமது கூடாரத்துள்‌ புகுந்தனர்‌. 


வினா 51:- நான்காம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றது? 


விடை:- நான்காம்‌ நாள்‌ காலையில்‌ இருதிறத்தாரும்‌ தகுந்த வியூகங்களைக்‌ 
கட்டிக்கொண்டு கொடிய சண்டையைச்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. அதில்‌ 
சல்லியனுக்கும்‌ திருஷ்டத்யும்னனுக்கும்‌ கோரயுத்தம்‌ நடக்க, அப்பொழுது 
சல்லியன்‌ கை உயரும்‌ தருணமாய்‌ இருப்பதைப்‌ பீமசேனன்‌ முதலியோர்‌ அறிந்து 
திருஷ்டத்யும்னனுக்கு ஸஹாயமாய்ப்‌ போயினர்‌. சல்லியனுக்கு ஸஹாயமாகத்‌ 
துரியோதனன்‌ முதலியோர்‌ வர, சல்லியன்‌ திருஷ்டத்யும்னன்‌ ஆகிய இவர்களைச்‌ 
சாக்கிட்டுப்‌ பெரும்‌ போர்‌ அங்கு உண்டாயிற்று. அதில்‌ பீமனை முன்னிட்டுக்‌ 
கொண்டு எல்லாரும்‌ துரியோதனாதியரைத்‌ தாக்கினர்‌. பீமன்‌ யமனைப்போல்‌ எல்லா 
எதிரிகளையும்‌ கொன்று எதிரி சேனையைச்‌ சின்னாபின்னப்‌ படுத்திவிட்டான்‌. 
இவ்வாறு இங்கு இருக்கையில்‌ வேறு ஒரு பாகத்தில்‌ ஸாத்யகிக்கும்‌ பகதத்தனுக்‌ 
கும்‌ சண்டை உண்டாக அவர்கள்‌ மூலமாய்‌ அநேக வீரர்‌ வந்து அங்கு சேர, அங்கும்‌ 
கொடிய போர்‌ நடக்கத்தொடங்கியது. அப்பொழுது பீமனும்‌ துரியோதனனது 
தம்பிமாரும்‌ அங்கு வர, சண்டையில்‌ பீமன்‌ துரியோதனன்‌ தம்பிமாரில்‌ சிலரைக்‌ 
கொன்றுவிட்டான்‌. அதன்‌ பின்பு பகதத்தன்‌ தன்‌ யானை மேலிருந்தபடியே பீமனோடு 
யுத்தம்‌ செய்து அவனுக்கு மூர்ச்சை வரும்படி அடித்தான்‌. இதைப்‌ பார்த்திருந்த 
கடோத்கசன்‌ தன்‌ தகப்பனாகிய பீமனைக்‌ காப்பாற்ற தன்‌ மாபையால்‌ சிருஷ்டிக்கப்‌ 
பட்ட யானையின்‌ மேல்‌ ஏறிக்கொண்டு பகதத்தனை எதிர்த்துத்‌ தன்‌ மாயையின்‌ 
வல்லமையால்‌, அவனையும்‌ பின்பு அநேக எதிரிகளையும்‌ வென்றான்‌. பீஷ்மர்‌ 
துரோணர்‌ முதலியோருக்கும்‌ கடோத்கசனோடூ யுத்தம்‌ செய்வது அஸாத்தியம்‌ 
என்று அப்பொழுது பட்டது. மேலும்‌ அப்பொழுது ஸூர்யாஸ்தமனம்‌ ஆய்க்கொண்டி 
ருந்தபடியால்‌ பீஷ்மரது உத்தரவின்‌ பேரில்‌ மெதுவாகக்‌ கெளரவஸேனை யுத்த 
களத்திலிருந்து திரும்ப, பாண்டவர்களும்‌ பீமஸேனன்‌ கடோத்கசன்‌ ஆகிய 
இவர்களை முன்னிட்டுக்கொண்டு தமது இருப்பிடம்‌ சென்றனர்‌. 


வினா 52:- அன்று இரவு துரியோதனாதியர்‌ படை வீட்டில்‌ என்ன நடந்தது? 


தது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- துரியோதனன்‌, அன்றிரவு தனது தம்பிமாரில்‌ சிலர்‌ பீமனால்‌ இறந்த 
தைப்பற்றி வெகுவாகத்‌ துக்கித்து விட்டுப்‌ பீஷ்மரை நோக்கிப்‌ பாண்டவர்களுக்கு 
இரண்டு நாளாக ஜயமே வரக்காரணம்‌ என்ன என்று கேட்டான்‌. அப்பொழுது பீஷ்மர்‌ 
பாண்டவர்களில்‌ அர்ஜுனன்‌ நரன்‌, கிருஷ்ணமூர்த்தி பரம்பொருளாகிய நாராயணர்‌. 
அவர்களது மேன்மையை எடுத்துக்‌ காட்டியும்‌ உணராது நீ அநியாய யுத்தம்‌ 
செய்கிறாய்‌. அவர்களை ஒருவராலும்‌ ஜயிக்க முடியாது. ஆகையால்‌ பாண்டவர்க 
ளுக்கு ஜயம்‌ வருகிறது' என்று சொல்லிப்‌ பகவானது மேன்மையை எடுத்துரைத்தார்‌. 
அதன்பின்பு துரியோதனனை நோக்கிப்‌ பீஷ்மர்‌ 'நியாயஸ்தராய்‌ இருக்கும்‌ பாண்டவ 
ரிடம்‌ பகவானுக்கு ஸதா பிரீதி உண்டு, ஆகையால்‌ நீ பாண்டவர்களோடு ஸமாதா 
னம்‌ செய்துகொண்டால்‌ உன்‌ தம்பிமாரோடு நீ வெகுகாலம்‌ அரசாட்சி செய்து 
கொண்டு ஸுகமாய்‌ வாழலாம்‌. பகவானை அலட்சியம்‌ செய்து சண்டை செய்வாயா 
கில்‌ உனக்கு நாசம்‌ சீக்கிரம்‌ வந்து விடும்‌' என்று புத்திமதியும்‌ கூறினார்‌. துரியோனத 
னுக்கு அன்றிரவோடு இந்தப்‌ புத்திமதி மறந்துபோய்‌ விட்டது. 


வினா 53:- ஐந்தாம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றது? 


விடை:- ஐந்தாம்‌ நாள்‌ காலையில்‌ வழக்கப்படி அர்ஜுனனும்‌ பீஷ்மரும்‌ 
யுத்தகளத்தை இரத்தப்‌ பிரவாஹமாக அடித்தனர்‌. அப்பொழுது துரியோதனன்‌ 
துரோணரைச்‌ சென்று வேண்டிக்கொள்ள, அவர்‌ யுத்தவெறி கொண்டூ பீஷ்மரைப்‌ 
போலவே தொடங்கிவிட்டார்‌. முதல்நாள்‌ ஏற்பட்டபடியே அன்றும்‌ வெகு கோரமாகத்‌ 
துவந்த யுத்தங்களும்‌ நடந்தன. அதில்‌ அபிமன்யு துரியோதனன்‌ பிள்ளையாகிய 
லக்ஷமணனை எதிர்த்து அவனது குதிரைகள்‌ எல்லாவற்றையும்‌ வெட்டிச்‌ சாய்த்து. 
அவனையும்‌ கொல்ல யத்தனித்தான்‌. அப்பொழுது கிருபாசாரியர்‌ லக்ஷமணனைத்‌ 
தமது தேரில்‌ எடுத்து வைத்துக்கொண்டு யுத்தகளத்தைவிட்டுத்‌ தேரை வெளியே 
கொண்டு போய்‌ லக்ஷமணனைக்‌ காப்பாற்றினார்‌. இப்படி இருக்கையில்‌ ஸாத்தியகி 
க்கும்‌, பூரிச்ரவஸுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாக அதில்‌ ஸாத்தியகிக்கு ஸஹாய 
மாக அவனது பத்து பிள்ளைகள்‌ வந்தனர்‌. அவர்கள்‌ எல்லாரையும்‌ பூரிச்ரவஸ்‌ 
வெட்டிச்‌ சாய்த்து விட்டான்‌. உடனே இருவரும்‌ கீழே குதித்துத்‌ துவந்த யுத்தத்திற்கு 
நின்றனர்‌. அத்தருணத்தில்‌ ஸாத்தியகியைப்‌ பீமனும்‌, பூரிச்ரவஸைத்‌ துரியோதன 
னும்‌ தமது ரதங்களில்‌ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர்‌. இதற்குள்‌ லாயங்கால 
ஸுமயமாக, யாவரும்‌ தமது இருப்பிடம்‌ சென்றனர்‌. 


வினா 54:- ஆறாம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றது? 


விடை:- ஆறாம்‌ நாள்‌ பீஷ்மர்‌ துரோணாதிகள்‌ கொடிய சண்டை செய்து 
கொண்டிருக்கையில்‌ பீமன்‌ தன்‌ தேரை ஸாரதியிடம்‌ ஒப்புவித்துவிட்டுத்‌ 
தனிமையாகக்‌ கெளரவ ஸேனையுட்‌ புகுந்து கலக்கத்‌ தொடங்கினான்‌. இதை 
ஸாரதி மூலமாய்‌ அறிந்த திருஷ்டத்யும்னன்‌ பீமனுக்கு ஸஹாயமாகக்‌ கெளரவ 
ஸேனையுட்‌ புகுந்து மோஹனாஸ்திரப்‌ பிரயோகம்‌ செய்தான்‌. உடனே துரியோதனா 
தியர்‌ மயங்கி விழுந்தனர்‌. கொஞ்ச நாழிகைக்கெல்லாம்‌ துரோணர்‌ அவர்களது 
மயக்கத்தைத்‌ தெளிவிக்க யாவரும்‌ சண்டை செய்யத்‌ தொடங்கினர்‌. அப்பொழுது 
துரோணருக்கும்‌ திருஷ்டத்யும்னனுக்கும்‌ சண்டை உண்டாயிற்று. அத்தருணத்தில்‌ 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


தருமபுத்திரரது உத்திரவின்பேரில்‌ அபிமன்யுவை முன்னிட்டுக்‌ கொண்டு அநேக 
வீரர்கள்‌ பீமனுக்கு ஸஹாயமாகக்‌ கெளரவஸேனையைச்‌ சிதர அடித்துக்கொண்டு 
உள்ளே புகுந்தனர்‌. துரோணர்‌ அப்பொழுது இவர்கள்‌ எல்லோரை;:பும்‌ வெகு நேர்த்தி 
யாகத்‌ தடுத்தார்‌. பீமனும்‌ சிறந்த யுத்தத்தைச்‌ செய்தான்‌. அந்த ஸமயத்தில்‌ துரியோ 
தனனோடு சண்டை யுண்டாக அவன்‌ மூர்ச்சையோடு விழும்படி பீமன்‌ அடித்தான்‌. 
கிருபர்‌ அத்தருணத்தில்‌ அவனைக்‌ காப்பாற்றினார்‌. பீஷ்மரோ அன்று மிகுந்த ஆவே 
சத்தோடு சண்டை செய்தார்‌. ஸூர்யாஸ்தமன சமயம்‌ ஆனவுடன்‌ எல்லாரும்‌ தமது 
படை வீடுகள்‌ சென்றனர்‌. 


வினா 55:- ஏழாம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றது? 


விடை:- ஏழாம்‌ நாள்‌ காலையில்‌ துரியோதனனது வேண்டு கோளின்‌ பேரில்‌ 
அன்று தமது உயிரைக்‌ கூடக்‌ கவனியாது கொடிய யுத்தம்‌ செய்வதாகப்‌ பீஷ்மர்‌ 
வாக்களித்து யுத்தத்தைத்‌ தொடங்கினார்‌. அன்றையதினம்‌ அநேக துவந்த யுத்தங்கள்‌ 
ஏற்பட்டன. பகதத்தனுக்கும்‌ கடோத்கசனுக்கும்‌ யுத்தம்‌ உண்டாயிற்று. இதில்‌ 
கடோத்கசன்‌ தோல்வி அடைந்தான்‌. நகுல ஸஹதேவாளுக்கும்‌ சல்லியனுக்கும்‌ 
உண்டான சண்டையில்‌ சல்லியன்‌ மூர்ச்சையோடுக்‌ கீழே விழுந்தான்‌. சேகிதானனு 
க்கும்‌ கிருபருக்கும்‌ வெகுகால ஸமயுத்தம்‌ நடந்தது. அதன்‌ முடிவில்‌ சேகிதானன்‌ 
தளர்ந்துபோக அவனைப்‌ பாண்டவ வீரருள்‌ ஒருவன்‌ தன்‌ தேரில்‌ வைத்துக்‌ கொண்டு 
போய்‌ காப்பாற்றினான்‌. இவ்வாறு சண்டை நடந்து வருங்கால்‌ யுதிஷ்டிரர்‌ சிகண்டி 
யிடம்‌ வந்து, 'பீஷ்மர்‌ மஹா கோர யுத்தம்‌ செய்கிறார்‌. அவரை நீ கொல்லுவதாகச்‌ 
சொன்னாயே, அவ்வாறு சீக்கிரம்‌ செய்துவிடு' என்றார்‌. இதைக்‌ கேட்டதும்‌ சிகண்டி 
பீஷ்மரை எதிர்க்க அதிவேகமாக ஓடி வந்தான்‌. இதைக்‌ கண்ட பீஷ்மருக்குச்‌ 
சிகண்டியின்‌ ஸ்திரீத்வம்‌ ஞாபகம்‌ வர அவர்‌ யுத்த களத்தில்‌ யுத்தம்‌ செய்ய 
வேறோர்‌ பாகத்திற்குத்‌ திரும்பினார்‌. அன்று இருதிறத்தார்‌ பக்கத்திலும்‌ ஸமயுத்தம்‌ 
நடந்து முடிவு பெற்றது. 


வினா 56:- எட்டாம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்தது? 


விடை:- எட்டாம்‌ நாள்‌ காலையில்‌ பீமனுக்கும்‌ பீஷ்மருக்கும்‌ போர்‌ 
உண்டாயிற்று. அதில்‌ துரியோதனனும்‌ அவன்‌ தம்பிமாரில்‌ சிலரும்‌ சேர்ந்து வந்து 
பீஷ்மரை வெகு ஜாக்கிரதையாய்ப்‌ பாதுகார்த்துக்கொண்டு அவருக்கு ஸஹாயம்‌ 
செய்யத்‌ தொடங்கினர்‌. யுத்தம்‌ வெகு ஆரவாரத்தோடு நடந்து வருகையில்‌ பீமன்‌ 
பீஷ்மரது ஸாரதிபைக்‌ கொல்ல அவரது குதிரைகள்‌ அடக்குவாரில்லாது வெருண்டு 
பீஷ்மரை யுத்தகளத்தில்‌ விட்டு இழுத்துக்கொண்டு ஓடின. இவ்வாறு பீஷ்மர்‌ 
யுத்தகளம்‌ விட்டுப்‌ போனதும்‌ பீமன்‌ துரியோதனன்‌ தம்பிமாரில்‌ சிலரை யுத்த 
வெறியில்‌ கொன்று சாய்த்தான்‌. இதைக்‌ கண்ட துரியோதனன்‌ பீஷ்மரிடம்‌ சென்று 
துக்கிக்க அவர்‌, 'நானும்‌ விதுரரும்‌ முன்னமேயே இதை அறிந்து சொல்ல 
வில்லையா? பீமனோடு யார்‌ யார்‌ சண்டைக்குப்‌ போகிறார்களோ அவர்களுக்கு 
வீரஸ்வர்க்கமே கதி' என்று வற்புறுத்திச்‌ சொன்னார்‌. பீமன்‌ இவ்வாறு சண்டை 
யிட்டு வருகையில்‌ நகுல ஸஹதேவர்கள்‌ கெளரவ சேனைகளைத்‌ தாக்கி அவைக 
ளைச்‌ சின்னா பின்னப்‌ படுத்தினர்‌. 


த 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 57:- இவ்வாறு யுத்தம்‌ நடந்துவருகையில்‌ யார்‌ பாண்டவர்களுக்கு 
எங்கிருந்து ஸஹாயமாய்‌ வந்தது? அவன்‌ கதி யாரால்‌ எவ்வாறு ஆ.பிற்று? 


விடை:- அர்ஜுனன்‌ இந்திர லோகத்தில்‌ வஸித்துக்கொண்டிருந்த காலத்தில்‌ 
உலுபியிடம்‌ அவனுக்குப்‌ பிறந்த பிள்ளையாகிய இராவான்‌ வந்து தனது பிறப்பு 
முதலியவைகளைச்‌ சொல்லித்‌ தான்‌ அர்ஜுனனுக்குப்‌ பிள்ளை என்று சொல்லிக்‌ 
கொண்டான்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ இராவானைப்‌ பின்‌ நடக்கப்போகும்‌ யுத்தத்தில்‌ 
தன்‌ பக்கத்தில்‌ ஸஹாயம்‌ செய்யவேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டிருந்தான்‌. அந்த 
வார்த்தை லோகத்திலிருந்த இராவானுக்கு ஞாபகம்‌ வர பாதாள லோகத்திலிருந்து 
பாண்டவர்களுக்கு ஸஹாயமாக அவன்‌ வந்து எட்டாம்‌ நாள்‌ யுத்தத்தில்‌ சிறந்த 
யுத்தத்தைச்‌ செய்ய ஆரம்பித்தான்‌. . அந்த யுத்தத்தில்‌ அனேகம்‌ பேர்‌ மாண்டுபோகத்‌ 
துரியோதனன்‌ ஸேனையில்‌ ஒரு குழப்பம்‌ பிறந்தது. இதைக்‌ கண்ட துரியோதனன்‌ 
அலம்புஷன்‌ என்ற ராக்ஷஸனை இராவானோடு சண்டை செய்யும்படி ஏவினான்‌. 
அவன்‌ இவனோடு கொஞ்சகாலம்‌ ஸமயுத்தம்‌ செய்துவருகையில்‌ இராவானால்‌ 
வெட்டுண்டு மிகுந்த கஷ்டமடைய உடனே தனது மாயை மூலமாய்‌ ஒரு பெரிய 
ரூபத்தை எடுத்துக்‌ கொண்டு இராவானை எதிர்த்து வந்தான்‌. இராவான்‌ தானும்‌ 
தனக்குத்‌ தெரிந்த ஸர்ப்பமாயையால்‌ அனேக ஸர்ப்பங்களை உண்டாக்கி 
அலம்புஷனை மூடிவிட்டான்‌. இதில்‌ இராவானுக்கு உறவாகிய ஒரு நாகன்‌ 
அவனுக்கு மிகுந்த ஸஹாயம்‌ செய்தான்‌. இவ்வாறு மூடப்பட்ட அலம்புஷன்‌ தன்‌ 
மாயையால்‌ கருடரூபம்‌ தரித்து ஸர்ப்பங்களைத்‌ தின்று அழிக்க இராவானுக்கு 
மனக்‌ குழப்பம்‌ உண்டாயிற்று. இதை அறிந்த அலம்புஷன்‌ சீக்கிரத்தில்‌ இராவானது 
தலையை வெட்டி எறிந்து விட்டான்‌. இதை அர்ஜுனனுக்கு ஒருவரும்‌ அப்பொழுது 
தெரிவிக்கவில்லை. இந்தச்‌ சமயத்தில்‌ பீமன்‌, ஸாத்யகி முதலிய பாண்டவ வீரர்கள்‌ 
கோரயுத்தத்தைச்‌ செய்து கொண்டிருந்தனர்‌. 


வினா 58:- இராவான்‌ இவ்வாறு இறந்ததும்‌ அங்கு என்ன நடந்தது? 


விடை:- இராவான்‌ இறந்த ஸமாசாரம்‌ கடோத்கசனுக்குத்‌ தெரிய வந்ததும்‌, 
அவன்‌ பயங்கரமான கர்ச்சனையைச்‌ செய்தான்‌. இதைக்கேட்டதும்‌ துரியோதனன்‌ 
அவனை எதிர்த்துச்‌ சண்டைக்குப்‌ போனான்‌. உடனே கடோத்கசனுக்குத்‌ துரியோத 
னன்‌ பாண்டவர்கள்‌ விஷயத்தில்‌ செய்த கொடுமைகள்‌ எல்லாம்‌ ஞாபகம்‌ வர யுத்த 
வெறி புண்டாய்‌ கோரமான யுத்தம்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. அப்பொழுது துரியோ 
தனனுக்கு ஸஹாயகச்‌ சில வீரர்கள்‌ வந்தார்கள்‌. வந்தவர்களை எல்லாம்‌ 
கடோத்கசன்‌ தோல்வி அடையும்படி செய்ய, துரியோதனன்‌ கொஞ்சம்‌ நிதானித்து 
உடனே கொடிய பாணங்களைப்‌ பிரயோகிக்கத்‌ தொடங்கினான்‌. வெகு தந்திரமாய்‌ 
கடோத்கசன்‌ அவைகள்‌ தன்மேல்‌ விழாமலிருக்கும்படி இடம்விட்டு இடம்‌ மாறிக்‌ 
கொண்டே இருந்தான்‌. அப்பொழுது கடோத்கசன்‌ செய்த கர்ச்சனைகள்‌ பீஷ்மர்‌ 
காதில்‌ விழ துரியோதனனுக்கு ஸஹாயமாய்‌ சில அரசர்களை அவர்‌ அனுப்பினார்‌. 
அவர்கள்‌ வந்தும்‌ ஒன்றும்‌ பயன்படவில்லை. கடோத்கசன்‌ அவர்களையும்‌ வென்று 
துரியோதனனைக்‌ கொல்ல முயற்சி செய்யத்‌ தொடங்கினான்‌. இப்படி இருக்கையில்‌ 
இவனது கர்ச்சனைகளைக்‌ கேட்ட யுதிஷ்டிரர்‌ பீமனை இவனுக்கு ஸஹாயமாய்‌ 
அனுப்பினார்‌. பீமனைக்‌ கண்டதும்‌ மிகுந்த பயத்தோடு கெளரவ வீரர்கள்‌ ஓடத்‌ 


இரு 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


தலைப்பட்டனர்‌. துரியோதனனுக்கும்‌ பீமனுக்கும்‌ நடந்த யுத்தத்தில்‌ பீமன்‌ அடி 
பொறுக்க முடியாது சற்று நேரம்‌ திகைத்து நிற்க கடோத்கசன்‌ ஸஹாயம்‌ செய்தான்‌. 
அதற்குள்‌ பீமன்‌ தெளிந்து எழுந்து முன்னிலும்‌ மிகுந்த ஆவேசத்துடன்‌ போர்‌ 
செய்தான்‌. அப்பொழுது அவனது தேர்க்குதிரைகளைக்‌ துரியோதனனுக்கு 
ஸஹாயமாய்‌ வந்த துரோணர்‌ கொல்ல பீமன்‌ கதையை எடுத்துக்கொண்டு கீழே 
குதித்து அவரை நோக்கிச்‌ சென்றான்‌. உடனே அங்கு அபிமன்யு முதலிய பாண்டவ 
வீரர்களும்‌, அசுவத்தாமன்‌ முதலிய கெளரவ வீரர்களும்‌ வர, பெரும்போர்‌ 
உண்டாயிற்று. இவ்வாறு சண்டை பலப்பதைக்‌ கண்ட கடோத்கசன்‌ தன்‌ மாயையால்‌ 
ஒவ்வொரு கெளரவ வீரர்களுக்கும்‌ மற்றைய விழுந்து இறப்பதாகத்‌ தோன்றும்படி 
செய்ய கெளரவஸேனை சின்னாபின்னமாகச்‌ சிதறி ஓட வாரம்பித்தது. 


வினா 59:- இவ்வாறு ஸேனைகள்‌ சிதறி ஓடுகையில்‌ துரியோதனனும்‌ 
பீஷ்மரும்‌ என்ன ஏற்பாடு செய்தார்கள்‌? அப்பொழுது அங்கு யார்‌ சண்டையிட வந்து 
என்ன செய்தார்‌? பின்பு என்ன நடந்தது? 


விடை:- பீஷ்மர்‌ ஸேனைகளை ஓடவேண்டாம்‌ என்று சொல்லித்‌ தடுத்துவிட 
முயன்றார்‌. இதற்குள்‌ துரியோதனன்‌ வந்து பீஷ்மரிடம்‌ தான்‌ படுங்‌ கஷ்டத்தைச்‌ 
சொல்லிக்‌ கொள்ள, பீஷ்மர்‌ பகதத்தனை அழைத்து கடோத்கசனோடு சண்டைக்குப்‌ 
போகச்‌ சொல்லிவிட்டுத்‌ தாம்‌ வேறோர்‌ இடத்தில்‌ சண்டை செய்யச்‌ சென்றனர்‌. 
பகதத்தன்‌ யானைமேல்‌ ஏறிக்கொண்டு கடோத்கசனை எதிர்த்துவர அதற்குள்‌ 
பீமஸேனன்‌ அபிமன்யு முதலிய வீரர்கள்‌ கடோத்கசனுக்கு ஸஹாயமாய்‌ வந்து 
நின்று சண்டை தொடங்கினர்‌. பகதத்தன்‌ ஒருவன்‌ இவர்கள்‌ எல்லோரையும்‌ 
எதிர்த்துப்‌ போர்செய்து முடிவில்‌ பீமன்‌ ஸாரதி மூர்ச்சையோடூ விழும்படியும்‌, 
மற்றைய வீரர்கள்‌ தளர்ந்து போகும்படியும்‌ செய்தான்‌. உடனே பீமன்‌ கதையைக்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு தேரை விட்டுக்‌ கீழே குதித்துப்‌ பகதத்தனை அடிக்கப்‌ 
போனான்‌. அத்தருணத்தில்‌ அர்ஜுனன்‌ வீரர்களை மடித்துக்கொண்டு அங்கு வந்து 
சேர்ந்தான்‌. அர்ஜுனன்‌ அங்கு வந்ததைக்‌ கண்டு துரியோதனனும்‌ அங்கு வந்து 
விட்டான்‌. இதற்குள்‌ பகதத்தன்‌ பாண்டவ வீரர்களைச்‌ சின்னாபின்னப்‌ படுத்திவிட்டு 
புதிஷ்டிரரையே அடிக்கப்‌ புறப்பட்டான்‌. இவ்வாறு சண்டை நடந்து வருகையில்‌ 
பீமன்‌ அர்ஜுனனுக்கு இராவானது மரணத்தைத்‌ தெரிவித்தான்‌. உடனே அர்ஜுனனுக்‌ 
குத்‌ துக்கம்‌ வர கீதோபதேசத்திற்கு முன்பாக அவனுக்கு வந்த சோகத்தைப்போன்ற 
சோகம்‌ உடனே உண்டாயிற்று. அதைத்‌ தானே ஒருவாறு தேற்றிக்கொண்டு யுத்தத்‌ 
திற்குத்‌ தொடங்கி அநேக வீரர்களை வெட்டிச்‌ சாய்த்தான்‌. பீமன்‌ இதற்குள்‌ 
துரியோதனன்‌ தம்பிமாருள்‌ சிலரைக்‌ கொன்றுவிட எல்லாக்‌ கெளரவருக்கும்‌ பயம்‌ 
உண்டாய்‌ விட்டது. மற்றைய பாண்டவ வீரர்களும்‌ எட்டாம்‌ நாள்‌ ஸாயங்காலம்‌ 
வெகு உத்ஸாகத்தோடு சண்டையிட்டனர்‌. அன்று மாலை படுகளம்‌ மிகுந்த 
கோரரூபத்தோடூ இருந்தது. இருபக்கத்தாருக்கும்‌ அப்பொழுது களைப்பு உண்டாக 
அவரவர்கள்‌ தத்தமது இருப்பிடம்‌ சென்றனர்‌. 


வினா 60:- எட்டாம்‌ நாள்‌ இரவில்‌ துரியோதனாதியர்‌ படை விட்டில்‌ என்ன 
நடந்தது? அது எவ்வாறு முடிவு பெற்றது? 


அட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





விடை:- இரவில்‌ துரியோதனன்‌, சகுனி, துச்சாலனன்‌, கர்ணன்‌ முதலியோர்‌ 
ஆலோசனை ஸபையில்‌ பீஷ்மத்துரோணாதிகள்‌ தம்மால்‌ இயன்றமட்டும்‌ போர்‌ 
செய்தும்‌ பாண்டவர்களை வெல்ல முடியாத விஷயத்தைப்‌ பற்றி பேசத்‌ 
தொடங்கினர்‌. துரியோதனனுக்கு மிகுந்த துக்கம்‌ வர, அவன்‌ புலம்பத்‌ தொடங்கி 
னான்‌. அப்போது கர்ணன்‌ எழுந்து, நான்‌ உனக்கு ஹிதத்தையே செய்ய 
எண்ணுகிறவன்‌ . ஆனால்‌ பீஷ்மர்‌ சண்டையிடுகிற வரையில்‌ நான்‌ ஆயுதம்‌ எடுப்ப 
தாக இல்லை. பீஷ்மரோ பாண்டவர்களிடம்‌ பக்ஷபாதமாய்‌ இருப்பதால்‌ ஸரியானபடி 
சண்டை செய்கிறார்‌ இல்லை. ஆகையால்‌ அவரை யுத்தகளத்தில்‌ ஆயுதம்‌ எடுத்து 
வாராமலிருக்கும்படி செய்து விட்டால்‌ நான்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ பாண்டவர்களை 
நாசம்செய்து உனக்குத்‌ திருப்தியை உண்டாக்குவேன்‌" என்று தன்னைப்‌ பற்றியே 
புகழ்ந்து பேசிக்‌ கொண்டான்‌. இதைக்‌ கேட்டவுடன்‌ துரியோதனன்‌ தனது தம்பிமார்‌ 
களோடு பீஷ்மரிடம்‌ சென்று தனது கஷ்ட ஸ்திதியைச்‌ சொல்லிக்‌ கொண்டு அவரை 
ஒதுங்கி கர்ணன்‌ சண்டை செய்ய இடங்‌ கொடுக்கும்படி மிகுந்த விநயத்தோடு 
கேட்டுக்கொண்டான்‌. பீஷ்மருக்கு இந்த வார்த்தை மிகுந்த துக்கத்தை உண்டாக்கத்‌ 
துரியோதனனை நோக்கி, என்னால்‌ கூடிய வரையிலும்‌ சண்டை செய்தும்‌ 
பாண்டவர்கள்‌ அழியவில்லை என்றால்‌ அவர்களை ஜயிப்பது அஸாத்தியம்‌ என்று 
இன்னமும்‌ உனக்குத்‌ தோன்றவில்லையா? இதற்கு முன்னால்‌ விராட நகரத்தில்‌ 
மாடுபிடி சண்டையிலேயே இந்த உண்மையை நீ உணர்ந்திருக்கவேண்டும்‌. கர்ணன்‌ 
என்னமோ சாதிக்கப்போகிறான்‌ என்று எண்ணுகிறாய்‌; அவன்‌ மாடு பிடி 
சண்டையில்‌ பட்டபாடு உனக்குத்‌ தெரியாதா? நாளையதினம்‌ நான்‌ சிகண்டியைத்‌ 
தவிர மற்றைய பாண்டவ வீரர்களோடு விசித்திர யுத்தம்‌ செய்கிறேன்‌. பயப்படாதே. 
எப்படி யிருந்த போதிலும்‌ பாண்டவர்களை ஜபிப்பது அஸாத்தியமான காரியம்‌. நான்‌ 
உயிரோடிருக்‌ கும்‌ வரையில்‌ என்னால்‌ கூடிய வரையில்‌ பார்த்து விடுகிறேன்‌. நான்‌ 
யுத்தகளத்தில்‌ இறந்தாலும்‌ இறப்பேனே ஒழிய சும்மா திரும்புவதில்லை என்று 
அவர்‌ தைரியப்‌ படுத்தினார்‌. மறுநாட்‌ காலையில்‌ எல்லாக்‌ கெளரவ வீரர்களும்‌ 
யுத்தகளம்‌ வர யுத்தம்‌ பழப்படி தொடங்கியது. 


வினா 64:- ஒன்பதாம்‌ நாள்‌ காலையில்‌ நடந்த போரில்‌ என்னென்ன 
விசேஷங்கள்‌ நடந்தன? 


விடை:- ஒன்பதாம்‌ நாள்‌ முதலில்‌ கெளரவர்கள்‌ சண்டைக்கு வருங்கால்‌ 
அவர்கள்‌ முன்பு அநேக அபசகுனங்கள்‌ காணப்பட்டன. அவர்‌ யுத்தகளம்‌ வந்து 
சண்டை தொடங்கியதும்‌, அலம்புஷனுக்கும்‌ திரெளபதி பிள்ளைகளுக்கும்‌ பெரும்‌ 
போர்‌ உண்டாக, அதில்‌ அலம்புஷனுக்கு மூர்ச்சை வரும்படியான ஸ்திதி வந்து 
விட்டது. அப்படி இருந்தபோதிலும்‌, அலம்புஷன்‌ வெகு விசித்ர யுத்தம்‌ செய்ய, இதை 
அறிந்த அபிமன்யு தன்‌ ஸஷோதரருக்கு ஸஹாயமாக ஓடி வந்தான்‌. அப்பொழுது 
அபிமன்யுவுக்கும்‌ அலம்புஷனுக்கும்‌ யுத்தம்‌ உண்டாயிற்று. அதில்‌ அவன்‌ 
எவ்வளவோ மாயைகளைப்‌ பிரயோகித்துக்கொண்டு யுத்தம்‌ செய்தான்‌. இதனால்‌ 
எங்கும்‌ இருள்‌ மூடிக்கொண்டது. அபிமன்யு இதை ஆதித்யாஸ்திரத்தால்‌ மாற்றி 
அலம்புஷனைக்‌ கொடிய பாணங்களால்‌ அடித்துத்‌ தோல்வி அடையும்படி செய்தான்‌. 
இங்கு இப்படி இருக்க வேறு பக்கத்தில்‌ ஸாத்யகிக்கும்‌, அசுவத்தாமனுக்குஞ்‌ 
சண்டை உண்டாயிற்று. அதில்‌ அசுவத்தாமன்‌ தோல்வி அடையும்‌ தருணத்தில்‌ 


து 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


இருப்பதைத்‌ துரோணர்‌ கண்டு, தன்‌ பிள்ளைக்கு அவர்‌ ஸஹாயமாய்‌ வந்தார்‌. 
இதைக்கண்ட அர்ஜுனன்‌ துரோணரை எதிர்த்துச்‌ சண்டைக்கு வந்தான்‌. அப்பொழுது 
துரோணருக்கு ஸஹாயமாகச்‌ சுசர்மா வரப்‌ பெரும்போர்‌ உண்டாயிற்று. பகதத்தன்‌ 
முதலிய வீரர்கள்‌ தமது யானைக்‌ கூட்டங்களோடூ பீமனையும்‌ தருமபுத்திரரையும்‌ 
போய்‌ வளைத்துக்‌ கொண்டனர்‌. அப்பொழுது பீமன்‌ தன்‌ கதையால்‌ கோரமான 
யுத்தத்தைச்‌ செய்தான்‌. 


வினா 62:- ஒன்பதாம்‌ நாள்‌ நடுப்பகலில்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்தது? 


விடை: - அன்று நடுப்பகலில்‌ ஸோமகர்களுக்கும்‌ பீஷ்மருக்கும்‌ போர்‌ 
தொடங்கியது. அதில்‌ பீஷ்மர்‌ வெகு ஆவேசத்தோடு போர்‌ செய்து பாண்டவ 
ஸேனையை அழித்து வந்தனர்‌. அப்பொழுது திருஷ்டத்யும்னன்‌, விராடராஜன்‌, 
சிகண்டி, துருபதன்‌ ஆகிய இவர்கள்‌ பீஷ்மரை எதிர்த்து வந்து பாணப்பிரயோகம்‌ 
செய்தனர்‌. பீஷ்மருக்குச்‌ சிகண்டியின்‌ ஸ்திரீத்வம்‌ ஞாபகம்‌ வர, அவன்‌ எவ்வளவு 
தம்மை அடித்தபோதிலும்‌ அவனை அவர்‌ அடிக்கவில்லை. அவன்‌ இருந்த பக்கம்‌ 
கூட அவர்‌ திரும்பவில்லை. மற்றையவர்களைச்‌ சோர்ந்து விழும்படி பீஷ்மர்‌ 
வெலுவெலுக்க அடித்து விட்டார்‌. அப்பொழுது பீஷ்மர்‌ உண்டாக்கிய இரத்த நதியைக்‌ 
கண்ட அரசர்கள்‌ யாவரும்‌., 'துரியோதனன்‌ முரட்டுத்‌ தனத்தால்‌ விளையும்‌ 
தீங்குகளைப்‌ பாருங்கள்‌! பாபி திருதராஷ்டிரன்‌ ஏன்‌ பாண்டவர்களிடம்‌ விரோதம்‌ 
பாராட்ட வேண்டும்‌? அதனால்‌ அன்றோ நாம்‌ இவ்வாறு கஷ்டப்படும்படி 
நேரிட்டிருக்கிறது' என்று அலறினர்‌. அந்த ஸமயத்தில்‌ துரியோதனன்‌, பீஷ்மர்‌, 
துரோணர்‌, கிருபர்‌ முதலியவர்களைச்‌ சளைக்காது சண்டையை நடத்தும்படி 
தூண்டினான்‌. இவ்வாறு இங்குக்‌ கோர யுத்தம்‌ நடந்து கொண்டிருக்கையில்‌ 
ஸாத்யகிக்கும்‌ கிருதவர்மாவுக்கும்‌ சண்டையுண்டாக அதில்‌ கிருதவர்மா இரதத்தை 
இழந்து ஓடிப்போய்‌ லக்ஷமணன்‌ இரதத்தில்‌ ஏறிக்கொண்டான்‌. ஸாத்யகி பீஷ்மரிடம்‌ 
வந்து அவரை அடிக்கத்‌ தொடங்கினான்‌. அப்பொழுது அநேக பாண்டவ யுத்த 
வீரர்கள்‌ வந்து பீஷ்மரை வளைந்து கொண்டனர்‌. பீஷ்மருக்கு ஸஹாயமாயும்‌ 
அநேகம்‌ வீரர்கள்‌ துரியோதனனால்‌ ஏவப்பட்டு வந்தனர்‌. அங்குக்‌ கொடிய போர்‌ 
நடந்தது. 


வினா 63:- இவ்வாறு பீஷ்மருக்கும்‌ பாண்டவ வீரர்களுக்கும்‌ யுத்தம்‌ நடந்து 
வருகையில்‌ யார்‌ அங்கு வந்தது? அப்பொழுது என்ன விசேஷம்‌ நடந்தது? அன்று 
யுத்தம்‌ எவ்வாறு முடிந்தது? 


விடை:- இங்குச்‌ சண்டை பலமாய்‌ நடந்து வருகையில்‌ பகவான்‌ அர்ஜுனனை 
நோக்கி, 'நீ, விராட நகரத்தில்‌ பீஷ்ம துரோணாதிகளைக்‌ கொன்று விடுவேன்‌ என்று 
செய்த சபதத்தை நிறைவேற்றும்‌ காலம்‌ வந்து விட்டது. நீ பீஷ்மரைக்‌ கொல்ல 
முயற்சி செய்யவேண்டும்‌' என்று ஏவினார்‌. அப்பொழுது பீஷ்மரைக்‌ 
கொல்லும்படியான கதி தனக்கு வந்ததே என்று சற்றுத்‌ துக்கித்து விட்டு அர்ஜுனன்‌ 
முடிவில்‌ யுத்தம்‌ செய்வதாகத்‌ தீர்மானித்தான்‌. இதை உணர்ந்த பகவான்‌ அர்ஜுனன்‌ 
இரதத்தைப்‌ பீஷ்மர்‌ இருக்குமிடம்‌ ஓட்டிச்‌ சென்றார்‌. அர்ஜுனன்‌ பீஷ்மருடன்‌ வெகு 
ஆவேசத்தோடு யுத்தம்‌ செய்தான்‌. பகவானும்‌ வெகு தந்திரமாய்த்‌ தேரை நடத்திப்‌ 


நத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


பீஷ்மர்‌ விடும்‌ கொடிய பாணங்கள்‌ அர்ஜுனன்‌ மேல்‌ விழாமலிருக்கும்படி செய்து 
வந்தார்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ வெகு லாஹவமாய்‌ பீஷ்மரது வில்லை அறுத்து 
விட்டான்‌. பீஷ்மர்‌ அர்ஜுனனது ஸாமர்த்தியத்தைப்‌ புகழ்ந்து கொண்டு, மிகுந்த 
ஆவேசத்தோடு யுத்தம்‌ செய்தார்‌. எவ்வளவுதான்‌ அர்ஜுனன்‌ போர்‌ செய்த போதிலும்‌, 
அவன்‌ மனதில்‌ இருந்த துக்கத்தால்‌ அவனால்‌ உத்ஸாகமாய்‌ சண்டை செய்ய 
முடியவில்லை. இதை யறிந்த பகவான்‌ அவனை உத்ஸாகப்படுத்தும்‌ பொருட்டு, 
தமது கையிலிருந்த கடிவாளங்களைக்‌ குதிரைகள்‌ மேல்‌ எறிந்துவிட்டு புத்தவெறி 
கொண்டவர்போல்‌ பீஷ்மரைக்‌ கொல்ல அவரை நோக்கி ஓடிப்போனார்‌. பகவான்‌ 
வருவதைக்‌ கண்ட பீஷ்மர்‌ தமது ஆயுதங்களை எல்லாம்‌ எறிந்து விட்டு மஹா 
விநயத்துடன்‌ பகவானால்‌ அடிபட்டு இறக்கத்‌ தயாராய்‌ இருந்தார்‌. இதற்குள்‌ 
அர்ஜுனன்‌ ஓடி வந்து பகவானைத்‌ தடுத்து, ஆயுதம்‌ எடுப்பதில்லை என்று அவர்‌ 
முன்னமே செய்திருந்த சபதத்தை ஞாபகப்படுத்தித்‌ தேருக்கு இழுத்து வந்து, தான்‌ 
பீஷ்மரைக்‌ கூசாது கொல்லுவதாகப்‌ பகவான்‌ முன்பாகச்‌ சபதம்‌ செய்தான்‌. அதன்‌ 
பின்‌, பீஷ்மர்‌ கொடிய போர்‌ செய்து வர வீரர்களுக்கு யுத்தத்தை நிறுத்தவேண்டும்‌ 
என்ற ஆவல்‌ உண்டாயிற்று. அப்பொழுது ஸுூர்யனும்‌ அஸ்தமித்தான்‌. இரு 
திறத்தாரும்‌ தமது படைவீடு சென்றனர்‌. பாண்டவர்கள்‌ பக்கத்தில்‌ அன்று வீராகள்‌ 
அனேகர்‌ இறந்தனர்‌. பீஷ்மரது பராக்கிரமத்தைப்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்டு 
துரியோதனாதியர்‌ ஆனந்தித்தனர்‌. 


வினா 64:- ஒன்பதாம்‌ நாள்‌ இரவில்‌ நடந்த விசேஷங்கள்‌ என்ன? 


விடை:- பீஷ்மர்‌ துரியோதனனுக்காகச்‌ செய்த யுத்தத்தைக்‌ கண்டு பயந்த 
தருமபுத்திரர்‌, பீஷ்மர்‌ உயிரோடிருந்தால்‌ தமது பக்கத்திற்கு ஜயம்‌ எவ்வாறு வரும்‌ 
என்று பிரலாபிக்கத்‌ தொடங்கினார்‌. அப்பொழுது பகவான்‌ அர்ஜுனனுக்குப்‌ பீஷ்மரை 
மறுநாள்‌ கொல்ல மனம்‌ வராவிட்டால்‌ தாமே அவரைக்‌ கொன்று விடுவதாகச்‌ 
சொன்னார்‌. அதற்குத்‌ தருமபுத்திரர்‌, உம்மை ஸஹாயமாய்‌ உடைய எனக்கு ஒரு 
குறைவும்‌ இல்லை. ஆயினும்‌ உமது சபதத்திற்கு விரோதமாய்‌ நீர்‌ ஆயுதம்‌ எடுத்து 
எங்களுக்காக யுத்தம்‌ செய்யவேண்டியதில்லை. முன்னமேயே பீஷ்மர்‌ நமக்குத்‌ 
தகுந்த உபாயங்கள்‌ சொல்லுவதாக வாக்களித்திருக்கிறார்‌. இப்பொழுது நாம்‌ 
அவரிடம்‌ சென்று அவரை ஜயிக்க உபாயம்‌ கேட்போம்‌' என்று மறுமொழி கூறினார்‌. 
இதைப்‌ பகவானும்‌, மற்றையப்‌ பாண்டவர்களும்‌ ஒப்புக்கொள்ள, பாண்டவர்களும்‌ 
பகவானும்‌ தமது ஆயுதம்‌ கவசங்கள்‌ முதலியவைகளைக்‌ களைந்து விட்டுப்‌ 
பீஷ்மரது படைவீடு சென்றனர்‌. 


வினா 65:- பீஷ்மரைப்‌ பாண்டவர்கள்‌ என்ன கேட்டார்கள்‌? அவர்‌ என்ன பதில்‌ 
சொன்னார்‌? 


விடை:- பாண்டவர்கள்‌ பீஷ்மரிடம்‌ ஸாஷ்டாங்கமாகத்‌ தண்டனிட்டு நிற்க 
அவர்‌ எதற்கு வந்தீர்கள்‌ என்று கேட்டார்‌. உடனே தருமபுத்திரர்‌, 'இந்த யுத்தத்தில்‌ 
நாங்கள்‌ எவ்வாறு ஜயம்பெற்று இராஜ்யத்தை அடைவது, வர வர எங்கள்‌ 
ஸேனைகளோ மாண்டுகொண்டே வருகின்றனவே. நாங்கள்‌ என்ன செய்வது என, 
பீஷ்மர்‌ நான்‌ உயிரோடிருந்து ஆயுதமெடுத்து சண்டை செய்கிறவரையில்‌ ஜயம்‌ 


ட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





உங்களுக்கு வாராது. நான்‌ இறந்தால்தான்‌ ஐயம்‌ உங்களுக்கு வரும்‌. என்னைக்‌ 
கொல்லும்‌ விஷயத்தில்‌ நீங்கள்‌ தயங்க வேண்டாம்‌. உங்கள்‌ இஷ்டப்படி என்னைக்‌ 
கொல்ல உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன்‌. வீணாக என்‌ விஷயத்தில்‌ 
மரியாதை வையாது என்னைக்‌ கொன்று விடுங்கள்‌ என்றார்‌. அப்பொழுது 
தருமபுத்திரர்‌ உம்மைக்‌ கொல்லுவதற்கு என்ன உபாயம்‌? என்று கேட்டார்‌. அதற்குப்‌ 
பீஷ்மர்‌ நான்‌ கையில்‌ ஆயுதமெடுத்துச்‌ சண்டைசெய்யும்‌ வரையில்‌ என்னை 
ஒருவராலும்‌ கொல்ல முடியாது. ஸ்திரீகள்‌, பயந்தவர்கள்‌, சரணமடைந்தவர்கள்‌ 
முதலியவர்களோடு நான்‌ சண்டை செய்வதில்லை. மேலும்‌ உமது பக்கத்தில்‌ 
மிகுந்த பராக்கிரமத்தோடு சண்டை செய்துவரும்‌ சிகண்டியுடன்‌ நான்‌ சண்டை 
சண்டை செய்வதில்லை என்று பிரதிக்ஞை செய்திருக்கிறேன்‌. ஏனெனில்‌ அவன்‌ 
முதலில்‌ ஸ்திரீயாகப்‌ பிறந்து பின்‌ புருஷரூபத்தை அடைந்தான்‌. அவனை 
முன்னிட்டுக்கொண்டு அர்ஜுனன்‌ என்னுடன்‌ சண்டைக்கு வரட்டும்‌. நான்‌ 
சிகண்டியைக்‌ கண்டதும்‌ பாணம்‌ போடுவதை நிறுத்திவிடுவேன்‌. இந்த ஸமயம்‌ 
பார்த்து அர்ஜுனன்‌ மேல்‌ மேலும்‌ என்னைச்‌ சீக்கிரமாய்‌ பாணங்களால்‌ அடிக்கட்டும்‌. 
உடனே நான்‌ கீழே விழுந்து விடுவேன்‌. கிருஷ்ணார்ஜூனர்களைத்‌ தவிர என்னை 
என்னை வீழ்ப்பவர்கள்‌ ஒருவரும்‌ இல்லை என்று ஒளிக்காது உண்மையான 
உபாயத்தைச்‌ சொல்லிவிட்டார்‌. 


வினா 66:- பாண்டவர்கள்‌ இதை அறிந்து தமது படை வீடு சென்றதும்‌ 
அர்ஜுனன்‌ நிலை எவ்வாறு இருந்தது? 


விடை:- 'என்னை வெகு நாளாக அன்பாய்‌ வளர்த்த தாதாவை நானே 
கொல்லும்‌ தருணம்‌ வந்துவிட்டதே! இதை நான்‌ எவ்வாறு செய்வது? எனக்கு ஐயம்‌ 
வந்தாலும்‌ வரட்டும்‌, அபஜெயம்‌ வந்தாலும்‌ வரட்டும்‌, பீஷ்மர்‌ எனது ஸேனைகளை 
அழித்தாலும்‌ அழிக்கட்டும்‌, நான்‌ அவரோடு சண்டை செய்யமாட்டேன்‌ என்று 
அர்ஜுனன்‌ பகவானிடம்‌ புலம்பி அழுதான்‌. அப்பொழுது பகவான்‌, பீஷ்மருக்குச்‌ 
சாகுங்காலம்‌ வந்து விட்டது, உன்னைத்‌ தவிர அவரைக்‌ கொல்லத்‌ தகுந்தவன்‌ 
வேறு ஒருவனுமில்லை, மேலும்‌ நமக்கு விரோதியாக வருபவன்‌ எப்படிப்பட்ட 
வனாகிலும்‌ அவனைக்‌ கொல்ல வேண்டியதே க்ஷத்திரிய தர்மம்‌, என்று பலவாறாக 
நியாயம்‌ சொல்லி அவனைத்‌ தேற்றினார்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ ஒருவாறு தேறி 
பீஷ்மரைக்‌ கொல்லுவதாக ஒப்புக்கொண்டான்‌. 


வினா 67:- பத்தாம்‌ நாள்‌ நடந்த யுத்தத்தின்‌ வரலாறு என்ன? 


விடை:- பத்தாம்‌ நாள்‌ காலையில்‌ பீஷ்மர்‌ தம்‌ உயிரை வெறுத்துச்‌ சண்டை 
செய்து அநேக பாண்டவ வீரர்களைக்‌ கொன்று வருகையில்‌ சிகண்டி அவரை 
நன்றாகப்‌ பாணங்களால்‌ அடித்தான்‌. அதுவரையில்‌ எல்லோரையும்‌ அடித்து வந்த 
பீஷ்மர்‌ தமது தலையைத்‌ தூக்கி அடே சிகண்டி, நீ என்னை எவ்வளவு அடித்தபோதி 
லும்‌, நீ பெண்ணாகப்‌ பிறந்தவன்‌ தானே. பின்பு தானே உனக்கு ஆண்‌ உருவம்‌ 
வந்தது. ஆகையால்‌ நான்‌ உன்னை அடிக்கவே மாட்டேன்‌, என்றார்‌. உடனே சிகண்டி 
அதிக கோபத்தோடு, இன்றைக்கு நான்‌ உம்மோடூ பாண்டவாளது ஹிதத்திற்காகச்‌ 
சண்டையிட்டு உம்மைக்‌ கொல்லப்‌ போகிறேன்‌. ஆகையால்‌ இவ்வுலகத்தை 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





நன்றாய்ப்‌ பார்த்துக்கொள்ளும்‌' என்றான்‌. இவ்வாறு சிகண்டி சொல்லிக்‌ 
கொண்டிருக்கையில அர்ஜுனன்‌, சிகண்டி பின்வந்து நின்று கொண்டு பீஷ்மரை 
நன்றாய்‌ அடிக்கும்படி ஏவினான்‌. இதற்குள்‌ அர்ஜுனன்‌ முதலிய பாண்டவ வீரர்கள்‌ 
இட்ட சண்டையால்‌ பாண்டவர்கள்‌ கை மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டும்‌ 
துரியோதனாதிகள்‌ கை மெல்லத்‌ தணிந்துகொண்டும்‌ வந்தது. உடனே துரியோதனன்‌ 
பீஷ்மரிடம்‌ சென்று விட்டுக்கொடுக்காது சண்டை செய்யும்படி கேட்டுக்‌ கொண்டான்‌. 
அப்பொழுது பீஷ்மர்‌, “என்னை ஏன்‌ வீணாக இவ்வாறு அடிக்கடிக்‌ கஷ்டப்பத்துகிறாய்‌. 
நான்‌ சென்ற ஒன்பது நாளாக, நாள்‌ ஒன்றுக்கு 10,000 க்ஷத்திரியர்களைக்‌ கொல்லாது 
திரும்பவில்லை, இன்றைக்கு நானாவது இறந்துவிடுகிறேன்‌ அல்லது பாண்டவர்க 
ளையாவது கொன்று சாய்க்கிறேன்‌. இன்றைக்கு உன்‌ சோற்றுக்‌ கடனைப்‌ 
பூர்ணமாகக்‌ கழித்துவிடுகிறேன்‌ என்று சொல்லிக்கொண்டு கொடிய போரைச்‌ 
செய்யத்‌ தொடங்கினார்‌. அப்பொழுது சிகண்டியை முன்னிட்டுக்‌ கொண்டு அர்ஜுனன்‌ 
பீஷ்மரை நோக்கி ஓடிவந்தான்‌. திருஷ்டத்யும்னன்‌ விராடன்‌ முதலிய பாண்டவவீரர்‌ 
களுள்‌ அநேகர்‌ அர்ஜுனனுக்கு ஸஹாயமாய்‌ வந்தனர்‌. இதைக்கண்ட கெளரவ 
வீரர்களில்‌ அநேகர்‌ ஓடிவந்து பாண்டவ, வீரர்களைத்‌ தடுக்க அதில்‌ துச்சாஸனன்‌, 
அர்ஜுனன்‌ முதலிய முக்கிய வீரர்களைத்‌ தடுத்தான்‌. அர்ஜுனன்‌ அப்பொழுது 
எவ்வளவு முயன்றபோதிலும்‌ அவனால்‌ பீஷ்மர்‌ அருகில்‌ போக முடியவில்லை. 


வினா 68:- இவ்வாறு பீஷ்மர்‌ அருகில்‌ சண்டை பலமாக நடந்து வருகையில்‌ 
மற்றைய பாகங்களில்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்தது? 


விடை:- அலம்புஷனுக்கும்‌ ஸாத்யகிக்கும்‌, ஸாத்யகிக்கும்‌ பகதத்தனுக்கும்‌, 
அர்ஜுனனுக்கும்‌ துச்சாஸனனுக்கும்‌, நகுலனுக்கும்‌ விகர்ணனுக்கும்‌, 
கடோத்கசனுக்கும்‌ துரியோதனன்‌ தம்பிக்கும்‌ இவைபோன்ற மற்றைய பாண்டவ 
கெளரவ வீரர்களுக்கும்‌ துவந்த யுத்தங்கள்‌ மிகுந்த மும்மரமாய்‌ நடந்தன. 
இவைகளால்‌ துரியோதனன்‌ ஸேனைக்கு வரவர வலி குறைந்துகொண்டோ 
இவ்வாறு நடந்து வருகையில்‌ துரோணர்‌ அசுவத்தாமனை நோக்கித்‌ தாம்‌ 
அதுவரையில்‌ கண்ட அபசகுணங்களையும்‌, அவைகளால்‌ அன்று பீஷ்மர்‌ 
அர்ஜுனனால்‌ அடிபட்டு விழப்போகிறார்‌ என்று அறிந்ததையும்‌, அதற்குச்‌ சிகண்டி 
காரணமாய்‌ இருக்கப்போகிறதையும்‌, விஸ்தாரமாகச்‌ சொல்லி முடித்தார்‌. இதற்குள்‌ 
பீமனும்‌, அர்ஜுனனும்‌ மிகுந்த ஆவேசத்தோடு சண்டையிட்டுத்‌ துர்யோதனாதியரை 
வருத்தி வந்தனர்‌. பத்துநாளாகத்‌ தாம்‌ சோற்றுக்‌ கடனைக்‌ கழிப்பதற்காகச்‌ செய்த 
கொலைத்தொழிலைப்‌ பற்றிய எண்ணங்கள்‌ பீஷ்மருக்குவர, அவருக்கு உலக 
வாழ்க்கையின்மேல்‌ வெறுப்பு உண்டாயிற்று. அப்பொழுது அந்த யுத்தகளத்திலேயே 
அவர்‌ தர்மபுத்திரரை நோக்கி, "எனக்கு இந்தத்‌ தேகத்தில்‌ வெறுப்பு உண்டாய்விட்டது. 
நான்‌ செய்த சண்டை போதும்‌. இனிமேல்‌ என்னைச்‌ சீக்கிரம்‌ கொல்லுவீர்களாகில்‌ 
அதுவே எனக்கு ஒரு பெரிய நன்மையாகும்‌' என்றார்‌. தருமபுத்திரர்‌, அர்ஜுனன்‌ 
முதலிய பாண்டவ வீரர்களுக்கு இந்த ஸங்கதியைத்‌ தெரிவிக்க, எல்லாரும்‌ மிகுந்த 
ஆவலோடு சண்டையிட்டனர்‌. சிகண்டியை முன்னிட்டுக்கொண்டு அர்ஜுனன்‌ 
எவ்வளவோதரம்‌ பீஷ்மர்‌ அருகில்‌ போக முயன்றான்‌. அவனால்‌ முடியவில்லை. 
இவர்களைக்‌ கெளரவ வீரர்கள்‌ வெகு தந்திரமாய்‌ எல்லா ஸமயங்களிலும்‌ தடுத்து 
வேறு இடத்தில்‌ கொண்டுபோய்‌ சண்டை உண்டாகும்படி செய்து விட்டார்கள்‌. 


இத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அப்பொழுது நடந்த சண்டை மிகுந்த கோரமாகவே இருந்தது. எல்லாப்‌ பாணடவ 
வீரர்களும்‌ எவ்வளவோ தரம்‌ பீஷ்மரை நோக்கி ஓடிவந்து பார்த்தார்கள்‌. பீஷ்மரும்‌ 
தமது உயிரை வெறுத்துக்‌ கொடிய போர்‌ செய்தார்‌. இவ்வாறு அனேகதரம்‌ முயன்று 
நினைத்த காரியம்‌ முடியாமல்போக, எல்லாப்‌ பாண்டவ வீரர்களும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்துகொண்டு ஒழுங்காக மிகுந்த ஆக்ரஹத்தோடூ சிகண்டியை முன்னிட்டுக்‌ 
கொண்டு கடைசித்தரமாக எண்ணி அன்று மாலை தம்மைத்‌ தடுத்தவர்களை 
எல்லாம்‌ சிதற அடித்துக்‌ கொண்டுவந்து பீஷ்மரை எல்லாரும்‌ வளைந்துகொண்டு 
கெளரவர்கள்‌ அங்கு அதிகமாக வர இடங்‌ கொடுக்காது அவரை அடிக்கத்‌ 
தொடங்கினர்‌. 


வினா 69:- அப்பொழுது பீஷ்மரை யார்‌ எவ்வாறு அடித்துத்‌ தள்ளியது? 
அத்தருணத்தில்‌ நடந்த விசேஷங்கள்‌ என்ன? 


விடை:- சிகண்டியை முன்பாக நிறுத்திக்கொண்டு அர்ஜுனன்‌ தான்‌ கொடிய 
பாணங்களால்‌ பீஷ்மரை அடிக்கத்‌ தொடங்கினான்‌. சிகண்டியும்‌ பீஷ்மரை 
இடைவிடாது அடித்தான்‌. சிகண்டி தம்‌ முன்‌ இருப்பதாலும்‌, கிருஷ்ணபகவானது 
கிருபை பாண்டவர்களுக்கு இருப்பதாலும்‌, அப்பொழுது பீஷ்மரால்‌ சண்டையிட 
முடியாமற்‌ போயிற்று. உடனே ரிஷிகளும்‌ வஸுக்களும்‌ ஆகாயத்தில்‌ வந்து 
'சண்டைசெய்ய வேண்டும்‌ என்ற எண்ணத்தை விட்டுவிடு, சீக்கிரம்‌ தேகத்தைத்‌ 
தள்ளிவிடப்‌ பார்‌ என்று பீஷ்ம்ருக்குப்‌ புத்தி கூறினர்‌. அந்தத்‌ தருணத்தில்‌ தேவ 
துந்துபிகள்‌ ஆர்த்தன. இளம்‌ தென்றல்‌ வீசியது. இதைக்‌ கண்டதும்‌ பீஷ்மர்‌ கொஞ்ச 
நாழிகை சண்டை செய்தார்‌. வரவர அர்ஜுனன்‌ அடி பலமாகக்‌ கடைசியாக ஒரு 
ஈட்டியை அர்ஜுனன்‌ மேல்‌ எறிந்தார்‌. அதை அர்ஜுனன்‌ வெட்டிவிட கத்தியையும்‌ 
கேடையத்தையும்‌ எடுத்தார்‌. அவர்‌ தேரை விட்டுக்‌ கீழே இறங்குவதற்குமுன்‌ அவர்‌ 
கேடயத்தை அர்ஜுனன்‌ துண்டு துண்டாக்கிவிட்டான்‌. பீஷ்மரைக்‌ கெளரவ 
வீரர்களில்‌ சிலர்‌ தம்மாலியன்ற மட்டும்‌ எவ்வளவோ காப்பாற்றிப்‌ பார்த்தார்கள்‌. 
அப்படி இருந்த போதிலும்‌ அவர்‌ தேகம்‌ முழுவதிலும்‌ அர்ஜுனனது பாணங்கள்‌ 
தைத்து விட்டன. அர்ஜுனன்‌ அந்தத்‌ தருணத்தில்‌ மேல்‌ மேலும்‌ பாணங்களைவிட, 
பீஷ்மர்‌ மூர்ச்சைபோய்‌ தேரிலிருந்து சாய்ந்துவிட்டார்‌. ஆனால்‌ அவர்‌ தேகம்‌ 
பூமியில்‌ படவில்லை. அர்ஜுனனது பாணங்கள்‌ அவரை அந்தரத்திலே தாங்கி 
விட்டன. அக்காலத்தில்‌ குளிர்ந்த மழை பெய்தது. 


வினா 70:- இவ்வாறு பீஷ்மர்‌ விழுந்ததும்‌ அவர்‌ என்ன செய்தார்‌? ஏன்‌? 


விடை:- பீஷ்மர்‌ இவ்வாறு பத்தாம்‌ நாள்‌ மாலை யுத்தகளத்தில்‌ அடிபட்டு 
விழுந்ததும்‌, அநேக ரிஷிகள்‌ அன்னங்கள்‌ உருவத்தோடு பீஷ்மர்‌ காதில்‌ 
படும்படியாக “இப்பொழுது தக்ஷிணாயன காலம்‌, ஆகையால்‌ நீர்‌ இறக்கத்தக்க 
காலம்‌ இதன்று,' என்று எச்சரிக்கை செய்தனர்‌. இதைக்கேட்ட பீஷ்மர்‌ அந்த அம்புப்‌ 
படுக்கையிலேயே உத்தராயணம்‌ வரும்வரையில்‌ எல்லா வேதனைகளையும்‌ 
பொறுத்துக்கொண்டு உயிரை வைத்துக்கொண்டிருப்பதாகத்‌ தீர்மானித்தார்‌. 


இத்‌ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 71:- இவ்வளவு பாணம்‌ பீஷ்மர்மேல்‌ தைத்திருந்தும்‌ அவர்‌ உயிர்‌ ஏன்‌ 
தேகத்தைவிட்டுப்‌ பிரியாமலிருந்தது? 


விடை:- பீஷ்மர்‌ தம்‌ தகப்பன்‌ சந்தனுவைத்‌ திருப்தி செய்வதற்காக. ஆயுள்‌ 
முழுவதும்‌ பிரம்மசாரியாக இருந்து விடுவதாகச்‌ சபதம்‌ செய்திருந்தார்‌ என்று 
முன்னே ஆதிபர்வத்தில்‌ சொல்லி யிருக்கிறது. அப்பொழுது, அவரது இஷ்ட 
மில்லாமல்‌ பீஷ்மருக்குச்‌ சாவு அணுகக்கூடாது என்ற வரத்தைச்‌ அவருக்குக்‌ 
கொடுத்திருந்தான்‌. ஆகையால்‌ எத்தனை பாணங்கள்‌ தம்‌ தேகத்தில்‌ பட்டிருந்த 
போதிலும்‌ மரணம்‌ தம்மை உத்தராயணம்‌ வரையில்‌ அணுகாமலிருக்கும்படி 
அவரால்‌ தடுக்க முடிந்தது. பீஷ்மர்‌ மஹா யோகியாகையால்‌ தமது தேகத்தில்‌ 
பாணங்களால்‌ உண்டாகும்‌ வலியைப்‌ பொறுத்துக்கொண்டு உத்தராயணம்‌ வரை 
அவருக்கு உயிர்‌ தரித்திருக்க முடிந்தது. 


வினா 72:- பீஷ்மர்‌ இவ்வாறு தீர்மானித்த பின்னர்‌ என்ன நடந்தது? 


விடை: பீஷ்மர்‌ அடிபட்டு விழுந்த ஸமாசாரம்‌ யுத்தகளம்‌ எங்கும்‌ பரவ 
அதைக்கேட்டுத்‌ துரோணர்‌ மூர்ச்சையோடூ விழுந்தனர்‌. எல்லாரும்‌ யுத்தத்தை 
நிறுத்திவிட்டு, பீஷ்மர்‌ அம்புப்‌ படுக்கையில்‌ படுத்திருந்த இடம்‌ வந்தனர்‌. பாண்டவ 
கெளரவர்கள்‌ எல்லாரும்‌ தமது விரோதங்களை மறந்து பீஷ்மர்‌ விஷயமாகத்‌ 
துக்கிக்கத்‌ தொடங்கினர்‌. தாம்‌ செய்ய வேண்டியவைகளை ஒழுங்காய்ச்‌ செய்து 
முடித்து யுத்தகளத்தில்‌ க்ஷத்திரியனுக்குத்‌ தகுந்த நிலையில்‌ பீஷ்மர்‌ இருப்பதைக்‌ 
கண்ட தேவதைகள்‌ அவரைப்‌ புகழ்ந்து பேசினர்‌. இவ்வாறு எல்லாரும்‌ வெவ்வேறு 
விதமாகப்‌ பீஷ்மரைப்‌ பற்றி எண்ணிக்கொண்‌ டிருந்தனர்‌. 


வினா 73:- இவ்வாறு இருதிறத்தாரும்‌ பீஷ்மரிடம்‌ வந்ததும்‌ அவர்‌ என்ன 
கேட்டார்‌? அவரை யார்‌ எவ்வாறு திருப்தி செய்தது? 


விடை:- தம்மைச்‌ சுற்றி நிற்பவர்களை நோக்கித்‌ தமது தலை தொங்கு 
வதாகவும்‌ அதற்கு ஒரு தலையணை வேண்டுவதாகவும்‌ பீஷ்மர்‌ சொன்னார்‌. 
உடனே அருகிலிருந்த அரசர்கள்‌ மெதுவாகிய பஞ்சுத்‌ தலையணைகளைக்‌ கொண்டு 
வர, அவைகள்‌ யாவும்‌ தமக்குத்‌ தகுந்தவைகள்‌ அல்லவென்று தள்ளிவிட்டு, 
அர்ஜுனனிடம்‌ தமது விருப்பத்தை வெளியிட்டார்‌. உடனே அர்ஜுனன்‌ தனது 
வில்லில்‌ இரண்டு பாணங்களைத்‌ தொடுத்துப்‌ பீஷ்மர்‌ தலைக்கு நேரே கீழே 
தைத்துக்‌ கிட்டிபைப்‌ போல்‌ குறுக்காய்‌ நின்று அவர்‌ தலை உயரத்தில்‌ தாங்கும்‌ படி 
பிரயோகம்‌ செய்தான்‌. அதுவே தமக்குத்‌ தகுந்த தலையணை என்று சொல்லி 
அர்ஜுனனது புத்தியைப்‌ பீஷ்மர்‌ மிகப்‌ புகழ்ந்து பேசினார்‌. 


வினா 74- இவ்வாறு தலையணை கிடைத்ததும்‌ பீஷ்மர்‌ வேறு என்ன 
வேண்டும்‌ என்று கேட்டார்‌? அவரை அர்ஜுனன்‌ எவ்வாறு திருப்திப்‌ படுத்தினான்‌? 
மேல்‌ என்ன நடந்தது? 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- பீஷ்மருக்கு அப்பொழுது தேகத்தில்‌ தைத்திருந்த பாணங்களால்‌ 
உண்டான எரிச்சல்‌ அதிகரிக்க, கொடிய தாகம்‌ உண்டாயற்று. அதனால்‌ அவர்‌ 
தமக்குத்‌ தண்ணீர்‌ வேண்டும்‌ என்று கேட்க கெளரவ வீரர்கள்‌ பொற்பாத்திரத்தில்‌ 
குளிர்ந்த தண்ணீர்‌ கொண்டு வந்தனர்‌. இறப்பவர்களுக்கு இப்பாத்திரங்கள்‌ எதற்கு 
என்று அவைகளை நிராகரித்துவிட்டு அவர்‌ அர்ஜுனனை நோக்கினார்‌. உடனே 
அவன்‌ பர்ஜன்யாஸ்திரத்தை மந்திரித்து அது பீஷ்மரது முகத்திற்குக்‌ கொஞ்சம்‌ 
வலதுபுறம்‌ பூமியில்‌ தைக்கும்படி விட உடனே பூமி பிளந்து அதிலிருந்து குளிர்ந்த 
தண்ணீர்‌ கிளம்பி ஸதா இலேசாகப்‌ பீஷ்மரது வாயில்‌ விழத்‌ தொடங்கியது. 
பீஷ்மருக்கு அர்ஜுனனிடம்‌ மிகுந்த சந்தோஷம்‌ உண்டாயிற்று. பீஷ்மர்‌ அங்கேயே 
இருப்பதாகச்‌ சொல்ல இரவில்‌ நாய்‌ நரிகள்‌ அவரை உபத்பத்திரவப்‌ படுத்தாதிருக்கும்‌ 
படி அவர்‌ இருக்கும்‌ இடத்தைச்‌ சுற்றி அரசர்கள்‌ அகிழ்வெட்டித்‌ தகுந்த ஏற்பாடு 
செய்தனர்‌. 


வினா 75:- இவைகளால்‌ ஒருவாறு பீஷ்மர்‌ தெளிந்ததும்‌ தமது பேரப்‌ 
பிள்ளைகளுக்கு என்ன புத்திமதி கூறினார்‌? அது எவ்வாறு முடிந்தது? 


விடை:- துரியோதனனைத்‌ தன்‌ அருகில்‌ அழைத்துப்‌ பீஷ்மர்‌, பாண்டவர்களது 
விசேஷத்தையும்‌, அவர்‌ பக்கம்‌ நியாயம்‌ இருப்பதையும்‌, அவர்களுக்கு இருக்கும்‌ 
பகவத்‌ ஸஹாயத்தின்‌ மஹிமையையும்‌ ஆகையால்‌ அவர்களை ஒருவராலும்‌ 
வெல்ல முடியாது என்பதையும்‌ விஸ்தாரமாக எடுத்துச்சொல்லி, அவர்களுக்குப்‌ 
பாதி ராஜ்யம்‌ கொடுத்து, போரை நிறுத்தி ஸமாதானம்‌ செய்துகொண்டு கிருஷ்ண 
பரமாத்மாவின்‌ கிருபைக்கு ஆளாகித்‌ தம்பிமார்‌ முதலியவர்களோடு ஸுகமாக 
வாழ்ந்திருக்கும்படி புத்திமதி கூறினார்‌. இவைகளைத்‌ துரியோதனன்‌ ஒப்புக்‌ 
கொள்ளாமல்‌ பீஷ்மரிடம்‌ விடைபெற்றுத்‌ தனது இருப்பிடம்‌ சென்றான்‌. உடனே 
எல்லா அரசர்களும்‌ தமது இருப்பிடம்‌ சென்றனர்‌. 


வினா 76:- அன்று இரவு பீஷ்மரிடம்‌ யார்‌ வந்து என்ன செய்தார்கள்‌? பீஷ்மர்‌ 
என்ன செய்தார்‌? 


விடை: - பீஷ்மர்‌ அடிபட்டு விழுந்ததைக்‌ கேள்விப்பட்ட கர்ணன்‌ அன்றிரவு 
ஓடிவந்து பீஷ்மர்‌ காலில்‌ விழுந்தான்‌. அவர்‌ விஷயத்தில்‌ செய்த பிழைகளைப்‌ 
பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று மஹாவினயத்துடன்‌ அவன்‌ கேட்டுக்‌ 
கொண்டான்‌. அப்பொழுது பீஷ்மர்‌ கர்ணனுக்கு அவன்‌ பிறப்பு முதலியவைகளை 
எடுத்துச்‌ சொல்லி அவனைப்‌ பாண்டவர்களோடு சேரும்படி சொன்னார்‌. கர்ணன்‌, 
அந்தத்‌ தருணத்தில்‌ துரியோதனனை நடுத்தெருவில்‌ விட்டுப்போவது நியாயமன்று 
என்றும்‌, அப்பொழுது தனக்கு பாண்டவர்களிடம்‌ இருந்த விரோதம்‌ மாறுவது 
கஷ்டம்‌ என்றும்‌ ஆகையால்‌ தனக்குத்‌ துரியோதனன்‌ பக்கத்தில்‌ சண்டை செய்ய 
அனுமதி கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ .பீஷ்மரை வேண்டிக்கொண்டான்‌. அப்பொழுது 
அவர்‌ கர்ணனுக்குக்‌ கோபம்‌ பொறாமை முதலியவைகள்‌ இன்றி யுத்த தர்மத்தை 
நடத்தும்‌ வழியை எடுத்துச்சொல்லி, 'விதியை யாரால்‌ வெல்ல முடியும்‌. ஆகையால்‌ 
நீ ஜாக்கிரதையாய்‌ சண்டையிடு' என்று அனுமதி கொடுத்தார்‌. உடனே பீஷ்மருக்கு 
வந்தனம்‌ செய்துவிட்டுக்‌ கர்ணன்‌ தனது இருப்பிடம்‌ சென்றான்‌. 


EA 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


7- துரோண பர்வம்‌ 


காயமும்‌ புலனு பந்தக்‌ காணமு மாகி யெல்லாத்‌ 
தேயமும்‌ பரந்து நின்று மீளவுஞ்‌ சித்த சித்து 

நேயமு மாகி நீங்கா நிறைசுக ஞானா நந்த 

மாயவெம்‌ பெருமா னென்னை யாண்டரு ளாழி யானே. 


வினா 1:- பீஷ்மர்‌ யுத்தம்‌ செய்யமாட்டாது விழுந்ததும்‌ மறுநாள்‌ யுத்தகளத்‌ 
தில்‌ முதலில்‌ என்ன நடந்தது? 


விடை: - பீஷ்மர்‌ பத்தாம்‌ நாள்‌ மாலை சொன்ன புத்திமதியைக்‌ கேளாது 
துரியோதனன்‌ யுத்தத்திற்குத்‌ தயாராகி யுத்தகளம்‌ வர சேனாதிபதி ஒருவரில்லாது 
யுத்தத்தை எவ்வாறு ஒழுங்காய்‌ நடத்துவது என்ற ஏக்கம்‌ அவனுக்கு வந்துவிட்டது. 
அப்பொழுது அவனுக்கும்‌ மற்று முள்ள வீரர்களுக்கும்‌ கர்ணன்‌ ஞாபகம்‌ வந்தது. 
அதற்குள்‌ கர்ணன்‌ பீஷ்மரிடம்‌ சென்று வெகுவாக அவருக்கு வந்த கஷ்டத்தைப்‌ 
பற்றிப்‌ பிரலாபித்துவிட்டு அவரிடமிருந்து தான்‌ யுத்தம்‌ செய்ய அனுமதி பெற்றுக்‌ 
கொண்டு மிகுந்த கம்பீரத்தோடும்‌ உத்ஸாகத்தோடும்‌ துரியோதனாதிகள்‌ இருக்கும்‌ 
இடம்‌ வந்து சேர்ந்தான்‌. 


வினா 2:- கர்ணன்‌ இவ்வாறு வந்து சேர்ந்ததும்‌, ஸேனாபதி விஷயமாக என்ன 
ஆலோசனை நடந்தது? அது எவ்வாறு முடிவு பெற்றது. 


விடை:- கர்ணனைக்‌ கண்டதும்‌ அவனுக்கே ஸேனாதிப்‌ பட்டம்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று எல்லாருக்கும்‌ தோன்றிற்று. அப்பொழுது எல்லாரும்‌ ஸ்பை கூடி 
இந்த விஷயத்தைப்‌ பற்றி ஆலோசிக்கலாயினர்‌. கர்ணனது வேண்டு கோளால்‌ 
துரியோதனன்‌ எழுந்து பேசத்தொடங்கிக்‌ கர்ணன்‌ முதலியோரை நோக்கி 'யாருக்கு 
இத்தருணத்தில்‌ ஸேனாபதி பட்டங்‌ கட்டலாம்‌? அவர்‌ பீஷ்மருக்கு ஸமானமாக 
இருக்கவேண்டும்‌ என்று சொன்னான்‌. அதற்குக்‌ கர்ணன்‌, நமக்கெல்லாம்‌ 
ஆசாரியராயும்‌, பிராம்மண சிரேஷ்டராயும்‌ உள்ள துரோணரே அந்த 
'ஸ்தானத்துக்குத்‌ தகுந்தவர்‌. அவரை ஸேனாபதியாக அபிஷேகம்‌ செய்துவிடலாம்‌ 
என்று சொல்ல அதை எல்லாரும்‌ ஒருதலையாய்‌ அங்கீகரித்தனர்‌. உடனே துரியோ 
தனன்‌ எழுந்து மஹா விநயத்துடன்‌ துரோணரை ளேனாபதிப்‌ பட்டத்தை 
அங்கீகரிக்கும்படி வேண்ட அவரும்‌ அதை ஒப்புக்கொண்டார்‌. எல்லாரும்‌ 'துரோண 
ருக்கு ஜயம்‌ வரட்டும்‌' என்று கோஷித்தனர்‌. 


வினா 3:- அப்பொழுது துரோணர்‌ என்ன செய்தார்‌? 
விடை:- இந்தக்‌ கோஷத்தைக்‌ கேட்டதும்‌ துரோணர்‌, 'எனக்கு எல்லா 


அஸ்திரங்கள்‌ தெரிந்திருந்தும்‌ நான்‌ திருஷ்டத்யும்னனை மாத்திரம்‌ கொல்ல 
மாட்டேன்‌. அவன்‌ என்னைக்கொல்ல ஏற்பட்டவன்‌. இதை மாத்திரம்‌ நீங்கள்‌ கவனிக்‌ 


ரச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





கவேண்டியது' என்று சொல்லிவிட்டு ஸேனையை அணிவகுத்து நிறுத்தி யுத்தத்‌ 
தைத்‌ தொடங்கத்‌ தயாராயினர்‌. 


வினா 4- அந்த ஸமயத்தில்‌ துரியோதனாதியர்‌ ஸேனையில்‌ என்ன 
ஆலோசனை நடந்தது? அதன்‌ தீர்மானத்தை அறிந்தபின்பு பாண்டவர்கள்‌ என்ன 
ஏற்பாடுகள்‌ செய்தார்கள்‌? 


விடை:- இவ்வாறு எல்லாரும்‌ யுத்தத்திற்குத்‌ தயாராய்‌ நிற்கையில்‌ துரோணர்‌ 
துரியோதனாதியரை நோக்கி, 'எனக்குச்‌ சிறந்த பீஷ்மரது ஸ்தானத்தைக்‌ கொடுத்து 
என்னை மிகுந்த கெளரவப்படுத்தினீர்கள்‌. உமக்கு நான்‌ என்ன பதில்‌ உபகாரம்‌ 
செய்ய வேண்டும்‌, அதைக்‌ குறிப்பிடுங்கள்‌ என்று சொல்லத்‌ துரியோதனன்‌ எழுந்து, 
'தருமபுத்திரரை உயிரோடு பிடித்து எங்களிடம்‌ ஒப்புவித்து விடவேண்டும்‌' என்று 
கேட்டுக்‌ கொண்டான்‌. அப்பொழுது துரோணர்‌, அவர்களுக்குக்‌ கொடிய 
விரோதிகளாகிய நீங்கள்‌ கூட அவரைக்‌ கொல்லாது பிடித்துத்‌ தரவேண்டும்‌ 
என்றல்லவோ கேட்டீர்கள்‌. நீங்கள்‌ ஒருவேளை உங்களது பராக்கிரமத்தைக்‌ காட்டி 
விட்டுப்‌ பின்பு தருமபுத்திரருக்கு ராஜ்யத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று எண்ணி 
இருக்கலாம்‌. அப்படிச்செய்வதே நலம்‌, என்று சொன்னார்‌. இதைக்கேட்டதும்‌ 
துரியோதனன்‌ பொறுக்காது, நான்‌ அந்த எண்ணத்தோடு சொல்லவில்லை. 
தருமபுத்திரரை முன்பு கொன்று விட்டால்‌ அர்ச்சுனன்‌ நம்மை எல்லாம்‌ நிச்சயமாய்க்‌ 
கொன்றுவிடுவான்‌. அம்மாதிரி நாசம்‌ அடைவதைவிட முன்பு தருமபுத்திரரை 
உயிரோடு பிடித்து அவரோடு மாயச்‌ சூதாடி அவரைக்‌ காட்டிற்குத்‌ துரத்திவிட்டால்‌ 
மற்றையப்‌ பாண்டவர்களும்‌ அவரோடு போக வேண்டியது தான்‌. அப்பொழுது நாம்‌ 
ஸுகமாக ராஜ்யமாளலாம்‌ என்ற எண்ணத்துடன்‌ இவ்வாறு கேட்டேன்‌ என்று தனது 
உண்மையான எண்ணத்தைச்‌ சொல்லிவிட்டான்‌. இதைக்‌ கேட்டதும்‌ துரோணர்‌ சற்று 
யோசித்து, அர்ஜுனன்‌ யுதிஷ்டிரருக்கு ஸஹாயமாக இருந்து போர்‌ செய்யாவிடில்‌ 
தருமபுத்திரரைப்‌ பிடித்து அப்பொழுதே கொடுத்து விடுவதாக ஒருவாறு பிரதிக்கினை 
செய்து கொடுத்தார்‌. இதை அவர்‌ தவறாது நிறைவேற்றுவதற்காக, எல்லாரும்‌ 
அறியும்படி இந்த விஷயத்தைத்‌ துரியோதனனே வெளியிட்டான்‌. இது பாண்டவர்கள்‌ 
காதில்‌ எட்டியதும்‌ அர்ச்சுனன்‌ தான்‌ எப்போதும்‌ தனது தமயனை ஜாக்கிரதையாய்ப்‌ 
பாதுகாப்பதாகச்‌ சபதம்‌ செய்து கொண்டான்‌. 


வினா 5:- இதன்பேரில்‌ தொடங்கிய பதினோராம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு 
நடந்தது? 


விடை:- இதற்குள்‌ மத்தியான ஸமயம்வர துரோணர்‌ வெகு உத்ஸாகத்தோடு 
பாண்டவ ஸேனையைச்‌ சின்னாபின்னப்‌ படுத்திக்கொண்டு உலாவிவர அவரை 
ஒருவராலும்‌ தடுக்க முடியவில்லை. இதற்குள்ளாக ஸகாதேவனுக்கும்‌, 
சகுனிக்கும்‌; பீமனுக்கும்‌, விவிம்சதிக்கும்‌; நகுலனுக்கும்‌, சல்லியனுக்கும்‌; 
ஸாத்தகிக்கும்‌, கிருதவர்மாவுக்கும்‌; விராடராஜனுக்கும்‌, கர்ணனுக்கும்‌; 
துருபதனுக்கும்‌, பகதத்தனுக்கும்‌; சிண்டிக்கும்‌, பூரிச்ரவஸுக்கும்‌; கடோத்கசனுக்கும்‌, 
அலம்புஷனுக்கும்‌; பெளரவனுக்கும்‌, அபிமன்யுவுக்கும்‌; வெவ்வேறாகத்துவந்த 
யுத்தம்‌ தொடங்கிற்று. இவைகளில்‌ அன்று அபிமன்யு பெளரவனோடு பெரும்போர்‌ 


இட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


செய்து அவனை அலங்கோலப்‌ படுத்திவிட்டான்‌. இதைப்‌ பார்த்திருந்த ஸிந்து 
தேசாதிபதியாகிய ஜயத்ரதன்‌ அதிக வேகமாக ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு 
வந்து அபிமன்யுவைத்‌ தடுத்தான்‌. அப்பொழுது இருவருக்கும்‌ சண்டை 
தொடங்கியது. அதன்‌ முடிவில்‌ ஜயத்ரதன்‌ தோல்வி அடைய அதைக்கண்ட 
சல்லியன்‌ சண்டைக்கு. வந்தான்‌. அப்பொழுது நடந்த சண்டையில்‌ ஒரு கொடிய 
ஆயுதத்தைச்‌ சல்லியன்‌ அபிமன்யுமேல்‌ எறிய அதை வெகு அலக்ஷியமாய்‌ அவன்‌ 
கையில்‌ பிடித்து, மறுபடியும்‌ சல்லியன்பேரில்‌ எறிந்தான்‌. அது சல்லியனது. 
ஸாரதியைக்‌ கொன்றது. உடனே சல்லியன்‌ ஒரு கதையை எடுத்துக்கொண்டு 
சண்டைக்குப்‌ புறப்பட்டான்‌. அந்தத்‌ தருணத்தில்‌ பீமன்‌ குறுக்கே வந்து அவனை 
எதிர்க்க இருவருக்கும்‌ போர்‌ உண்டாயிற்று. இந்தக்‌ காதாயுத்தம்‌ இருவரும்‌ 
ஸுமமாகக்‌ கொஞ்சகாலஞ்‌ செய்துவிட்டு முடிவில்‌ ஒருவரை ஒருவர்‌ பலமாகக்‌ 
கதைகளால்‌ மண்டைகளில்‌ அடித்துக்கொள்ள இருவரும்‌ மூர்ச்சையோடுக்‌ கீழே 
விழுந்தனர்‌. இதற்கு முன்பு சல்லியன்‌ இரண்டொருதரம்‌ அந்தச்‌ சண்டையிலே 
மூர்ச்சைபோட்டு விழுந்துவிட்டமையால்‌ அவனை அப்பொழுது கிருதவர்மா வந்து 
தனது தேரில்‌ ஏற்றிக்‌ கொண்டு போய்விட்டான்‌. பீமன்‌ கொஞ்ச நாழிகையில்‌ 
மூர்ச்சை தெளிந்து எழுந்து கர்ச்சிக்கத்‌ தொடங்கக்‌ கெளரவஸேனை முழுவதும்‌ 
சிதறி ஓடத்‌ தொடங்கியது. நகுலன்‌ பிள்ளையும்‌ கர்ணன்‌ பிள்ளையும்‌ ஓரிடத்தில்‌ 
சண்டை செய்து வருகையில்‌ அவர்களுக்கு ஸஹாயம்‌ செய்வதற்காக இருபக்கத்தி 
லும்‌ எல்லாரும்‌ அங்கு வரச்‌ சண்டை அங்குப்‌ பலப்‌ பட்டது. அதில்‌ பாண்டவர்கள்‌ 
கை பலப்பட அங்கிருந்தும்‌ கெளரவஸேனை சிதறி ஓடத்‌ தலைப்பட்டது. 


வினா 6:- இவ்வாறு பாண்டவர்கள்‌ பக்கம்‌ பலப்பட்டு வருகையில்‌ 
அவர்களுக்கு என்ன ஆபத்து எவ்வாறு தீர்ந்தது? 


விடை:- இவ்வாறு வெருண்டு ஓடும்‌ ஸேனையைத்‌ துரோணர்‌ தடுத்து 
யுத்தகளத்தில்‌ போர்‌ செய்யும்படி நிறுத்தி விட்டு, தருமபுத்திரரை எதிர்த்துச்‌ 
சென்றார்‌. அங்கு உண்டான சண்டையில்‌ துரோணர்‌ கொடிய பாணங்களால்‌ தருமபுத்‌ 
திரரை அடிக்க, அவரைக்‌ காப்பாற்ற வந்த குமாரன்‌ என்பவன்‌ தரும்‌ புத்திரருக்கும்‌ 
அடிவிழாமல்‌ வெகு தந்திரமாகக்‌ காப்பாற்றினான்‌. உடனே துரோணர்‌ அந்தக்‌ 
குமாரனை வெட்டிச்‌ சாய்த்துவிட்டுத்‌ தருமபுத்திரரை நோக்கிச்‌ சென்றார்‌. 
அப்பொழுது அவரை எதிர்த்துத்‌ தருமபுத்திரரைக்‌ காக்கவந்த சிகண்டி நகுலன்‌ 
விரரைக்‌ கிட்டவர வொட்டாது தூரத்திலேயே நிதுத்திவிட்டு யுதிஷ்டிரரைப்‌ பிடித்துக்‌ 
கட்டுவதற்காக அவர்‌ அருகில்‌ துரோணர்‌ வந்துவிட்டார்‌... அப்பொழுது விராடன்‌, 
துருபதன்‌ ஸாத்யகி முதலியோர்‌ துரோணரைத்‌ தடுக்க மிகுந்த கஷ்டத்தின்‌ பேரில்‌ 
அவர்களைத்‌ துரோணர்‌ தோல்வி அடையும்படி செய்துவிட்டுத்‌ தருமபுத்திரரைப்‌ 
பிடிக்க அவர்‌ தேர்‌ அருகில்‌ வந்து நின்றார்‌. உடனே பாண்டவ ஸேனையில்‌, 
'தருமபுத்திரர்‌ இறந்தார்‌ என்ற கூக்குரல்‌ உண்டாய்‌ விட்டது. அந்த சமயத்தில்‌ 
எங்கிருந்தோ கொடிய சண்டை செய்துகொண்டே அர்ச்சுனன்‌ ஓடி வந்து 
துரோணரைத்‌ தடுத்துக்‌ ஸேனையை எல்லாம்‌ சரக்கூடுபோட்டு மறைத்து விட்டான்‌. 
முன்னமேயே அடிபட்டுக்‌ களைத்திருந்த கெளரவ ஸேனை சிதறி ஓட ஸூூர்யாஸ்‌ 
தமனமாகும்‌ தருணமாய்‌ இருந்ததால்‌ இருதிறத்தாரும்‌ தமது ஸேனைகளைத்‌ 
திருப்பிக்கொண்டு தமது படை வீடுகள்‌ சேர்ந்தனர்‌. மிகுந்த துக்கத்தோடிருந்த 


த 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





துரியோதனனைத்‌ துரோணர்‌ தேற்றி மறுநாள்‌ நல்ல ஸமயம்‌ வாய்த்ததானால்‌ 
தருமபுத்திரரை அவசியம்‌ பிடித்துத்‌ தருவதாக வாக்களித்தார்‌. 


வினா 7:- பன்னிரண்டாம்‌ நாள்‌ காலையில்‌ நடக்க வேண்டிய யுத்த 
விஷயமாய்‌ என்ன ஏற்பாடுகள்‌ இருபக்கங்களிலும்‌. நடந்தன? 


விடை :- இவ்வாறு துரோணர்‌ சொன்னதும்‌ ஸம்ஸப்தகர்களும்‌ 
திரிகர்த்தர்களும்‌ எழுந்து, எங்களை அர்ஜுனன்‌ அநேகம்‌ தரம்‌ தோல்வி அடையும்‌ 
படி செய்திருக்கிறான்‌. அவனோடு நாங்கள்‌ சண்டை செய்து அவனைக்‌ கர்வபங்கப்‌ 
படுத்தி வதம்‌ செய்ய ஸமயம்‌ பார்த்துக்கொண்டிருந்தோம்‌. நாளையதினம்‌ நாங்கள்‌ 
அர்ஜுனனைச்‌ சண்டைக்கு அழைத்து யுத்தகளத்தில்‌ தெற்கு ஓரமாக இழுத்துக்‌ 
கொண்டு போய்‌ அவனைச்‌ சண்டையில்‌ கொன்று விடுகிறோம்‌. அதற்குள்‌ துரோணர்‌ 
தர்மபுத்திரரைச்‌ சிறைபிடிக்கட்டும்‌ என்று விண்ணப்பம்‌ செய்துகொண்டனர்‌. இதை 
எல்லாரும்‌ அங்கீகரிக்க, ஸம்ஸப்தகர்களும்‌, திரிகர்த்தர்களும்‌ அக்கினியை வளர்த்து 
'தாம்‌ அர்ஜுனனைக்‌ கொல்லாது யுத்தகளத்தை விட்டூ வருவதில்லை. அவ்வாறு 
பயந்து செய்ய வேண்டி வந்தால்‌ தமக்குப்‌ பஞ்சமாபாதகங்கள்‌ செய்த கொடிய 
பாபிக்கு வரும்‌ நரகம்‌ வரட்டும்‌' என்று சபதம்‌ செய்து கொண்டார்கள்‌. இதைக்‌ 
கேள்விப்பட்ட அர்ஜுனன்‌ தருமபுத்திரரை நோக்கி, என்னை ஸம்ஸப்தகர்கள்‌ 
யுத்தத்திற்கு அழைத்து விட்டனர்‌. இனிமேல்‌ நான்‌ அவர்களோடு சண்டை செய்யப்‌ 
போகாமலிருப்பது நியாயமன்று. நான்‌ அவர்களை ஸம்ஹாரம்‌ செய்துவரும்‌ 
வரையில்‌ உம்மை ஸத்யஜித்‌ என்ற பாஞ்சாலன்‌ ஜாக்கிரதையாய்ப்‌ பாதுகாத்து 
வருவான்‌. அவன்‌ இறந்தபின்பு நீர்‌ யுத்தகளத்தில்‌ நிற்கக்கூடாது, என்று சொல்லி 
அவரிடம்‌ அனுமதி பெற்று ஸம்ஸப்தகரோடு யுத்தம்‌ செய்ய அர்ஜுனன்‌ 
பன்னிரண்டாம்‌ நாள்‌ காலை தெற்கு நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. 


வினா 8:- ஸம்ஸப்தகருக்கும்‌ அர்ஜுனனுக்கும்‌ அன்று நடந்த யுத்தத்தின்‌ 
விவரம்‌ என்ன? 


விடை: - அர்ஜுனன்‌ யுத்தகளத்தின்‌ தென்பாகத்தில்‌ ஸம்ஸப்தகர்களை 
எதிர்த்துப்‌ போர்‌ செய்யப்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. அப்பொழுது அவர்கள்‌ மிகுந்த 
உத்ஸாஹத்தோடு அர்ஜுனனுடன்‌ போர்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. எல்லாப்‌ 
புறங்களிலிருந்தும்‌ ஸம்ஸப்தகர்கள்‌ அர்ஜுனனைப்‌ பாணங்களால்‌ தாக்க அவன்‌ 
ஒருவனாகவே எல்லாரையும்‌ நன்றாகத்‌ தடுத்து வந்தான்‌. இவ்வாறு சண்டை நடந்து 
வருகையில்‌ அர்ஜுனன்‌ வெகு லாகவமாக ஸம்ஸப்தகருள்‌ சிறந்தவனாகிய 
ஸுதாமா என்பவனது தலையை வெட்டிச்‌ சாய்த்துவிட, அவனது அடி பொறுக்க 
முடியாது ஸம்ளப்தகர்கள்‌ பயந்தோடத்‌ தலைப்பட்டனர்‌. அப்பொழுது திரிகர்த்தர்கள்‌ 
அவர்களைத்‌ தடுத்து நிறுத்த அவர்களும்‌ நாராயணாள்‌ என்ற இடைய ஜாதியாரும்‌ 
ஒன்றாகச்‌ சேர்ந்து அர்ஜுனனை எதிர்த்துச்‌ சண்டைக்கு வந்தனர்‌. அப்பொழுது 
அர்ஜுனன்‌ தேவதத்தம்‌ என்ற தனது சங்கத்தைப்‌ பூரித்துக்கொண்டு வெகு 
உத்ஸாகத்தோடு யுத்தத்தைத்‌ தொடங்கி மோஹனாஸ்திரத்தைப்‌ பிரயோகிக்க 
அநேக அர்ஜுனனைப்‌ போன்ற சாபைகள்‌ உண்டாகிவிட்டன. அப்பொழுது ஸம்‌ 
ஸூப்தகர்கள்‌ முதலியோருக்கு எங்குப்‌ பார்த்தாலும்‌ அர்ஜுனனிருப்பதாகத்‌ தோன்ற, 


து 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்கொண்டு மாளத்தொடங்கினர்‌. அப்பொழுது 
அவர்களுள்‌ அநேகர்‌ அர்ஜுனன்‌ மேல்‌ பாணவருஷங்களை வருலிக்கக்‌ 
கிருஷ்ணார்ச்சுனாள்‌ கொஞ்சகாலம்‌ மூடப்பட்டுத்‌ தத்தளித்தனர்‌. முடிவில்‌ 
அவைகளை அர்ஜுனன்‌ வாய்வ்யாஸ்திரப்‌ பிரயோகஞ்‌ செய்து சின்னாபின்னப்‌ 
படுத்தினான்‌. இதனால்‌ அநேக ஸம்ஸப்தகர்‌ மிகுந்த வருத்தத்தை அடைந்தனர்‌. 
இவ்வாறு அர்ஜுனனுக்கும்‌ ஸம்ஸப்தகர்களுக்கும்‌ அன்று சண்டை நடந்துகொண்டி 
ருந்தது. 


வினா 9:- அன்று பாண்டவர்களுக்கும்‌ கெளரவருக்கும்‌ யுத்தம்‌ எவ்வாறு 
நடந்தேறியது? 


விடை:- துரோணர்‌ தமது ஸேனைகளை ஸுபர்ண வியூகமாகக்‌ கட்டிக்‌ 
கொண்டு சண்டைக்குத்‌ தொடங்க, தருமபுத்திரர்‌ திருஷ்டத்யும்னனை நோக்கித்‌ 
தம்மைத்‌ துரோணர்‌ அன்று சிறை பிடிக்காமலிருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ 
செய்யும்படி கேட்டுக்கொண்டார்‌. அப்பொழுது அவன்‌ தானே அன்று துரோணரோடு 
சண்டை செய்து அவரை அவ்வாறு செய்யவொட்டாது தடுப்பதாகத்‌ தருமபுத்திர 
ருக்கு வாக்களித்ததும்‌, உடனே சென்று வெகு தைரியமாகத்‌ துரோணரை 
எதிர்த்தான்‌. இவனை அன்று கண்டதும்‌ அவருக்கு யமனைக்‌ கண்ட போலாக 
அவரால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. இதைக்கண்ட துரியோதனன்‌ தம்பிகளுள்‌ 
ஒருவன்‌ திருஷ்டத்யும்னனை எதிர்க்க, இருவருக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாயிற்று. 
மற்றைய இடங்களிலும்‌ அப்பொழுதே சண்டை தொடங்க எங்குப்‌ பார்த்தாலும்‌ 
பயங்கரமான காட்சிகளே காணப்பட்டன. இவ்வாறு நடந்துவருகையில்‌ 
புதிஷ்டிரரைப்‌ பிடிக்க எண்ணித்‌ துரோணர்‌ அவர்‌ அருகில்‌ போய்ச்‌ சண்டை செய்யத்‌ 
தொடங்க, தம்மை எதிர்த்து வந்த ஸத்யஜித்‌ என்பவனையும்‌ மிகுந்த கஷ்டத்தின்‌ 
பேரில்‌ கொன்று தள்ளிவிட்டார்‌. உடனே அர்ஜுனன்‌ சொல்லியது யுதிஷ்டிரருக்கு 
ஞாபகம்‌ வர அவருக்குப்‌ பயம்‌ அதிகரித்தது. உடனே அவர்‌ குதிரைகள்‌ 
வெருண்டோட அவர்‌ யுத்தகளம்‌ விட்டுப்‌ போய்விட்டார்‌. அப்பொழுது அநேக 
ராஜாக்கள்‌ துரோணரை எதிர்த்துப்‌ போர்புரிய எல்லோரையும்‌ துரோணர்‌ தாமாகவே 
அடித்துத்தள்ள அநேகர்‌ மாண்டு விழுந்தனர்‌. அப்பொழுது துரோணர்‌ செய்யும்‌ 
கொடிய யுத்தத்தைக்‌ கண்டு கர்ணன்‌ மகிழ்ந்து துரியோதனனுக்குச்‌ சொல்ல அவன்‌ 
அநேகரைச்‌ சேர்த்துக்கொண்டு அவருக்கு ஸஹாயமாக வந்தான்‌. (இந்த ஸமயத்தில்‌ 
ஸுஞ்ஜயர்‌ இருபக்கத்திலிருந்த வீரர்கள்‌, கொடிகள்‌, தேர்கள்‌, குதிரைகள்‌ 
முதலியவைகளைப்‌ பற்றித்‌ திருதாராஷ்டிரனுக்கு விஸ்தாரமாக எடுத்துரைத்தார்‌; 
அந்த ஸமயத்தில்‌ பீமனுக்கும்‌, துர்மாஷணனுக்கும்‌; தருமபுத்திரருக்கும்‌ 
சல்லியனுக்கும்‌; விராடனுக்கும்‌ விந்தானு விந்தாளுக்கும்‌; திரெளபதி பிள்ளைகளு 
க்கும்‌ அசுவத்தாமனுக்கும்‌; கடோத்கசனுக்கும்‌ அலம்புஷனுக்கும்‌; இதுபோல 
இருதிறத்தாரில்‌ அநேகருக்கும்‌ துவந்த யுத்தம்‌ உண்டாயிற்று. 


வினா 10:- இவ்வாறு யுத்தம்‌ நடந்துவருகையில்‌ யார்‌ பாண்டவர்களை 
எதிர்த்து வந்தது? அவனை யார்‌ எவ்வாறு எதிர்த்தது? 


இதி 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- இந்த ஸமயத்தில்‌ நரகாஸுரன்‌ பிள்ளையாகிய பகதத்தன்‌ தனது 
யானையின்மீதில்‌ ஏறிக்கொண்டு சண்டைக்கு வந்து சேர்ந்தான்‌. அவனைப்‌ பீமன்‌ 
எதிர்த்துப்‌ போர்செய்து அவனது யானையை அப்பொழுது படுத்தாத பாடெல்லாம்‌ 
படுத்திவிட்டான்‌. இவ்வாறு இவன்‌ செய்துகொண்டிருக்கையில்‌ பீமனுக்கு ஏதோ 
ஆபத்து வந்திருக்கும்‌ என்று எண்ணித்‌ தருமபுத்திரர்‌ அநேகரை அழைத்துக்கொண்டு 
பீமனுக்கு ஸஹாயமாக வந்து பகதத்தனை வளைத்துக்கொண்டார்‌. அப்பொழுது 
அந்த யானையும்‌ விசித்திரமாகச்‌ சண்டை செய்தது. பாண்டவர்கள்‌ கை தாழத்‌ 
தொடங்கியது. யுயுத்ஸுவினது குதிரைகளை யானை நசுக்கிக்கொல்ல அவன்‌ 
பயந்து ஓடிப்போனான்‌. இவ்வாறு பாண்டவஸேனை சின்னாபின்னமாகச்‌ சிதறியது. 


வினா 11:- இத்தருணத்தில்‌ அர்ஜுனன்‌ நிலை என்னமாய்‌ இருந்தது? அவன்‌ 
அப்பொழுது எவ்வாறு நடந்து கொண்டூ என்னென்ன செய்தான்‌? 


விடை:- பகதத்தன்‌ யுத்தத்திற்கு வந்து பாண்டவ ஸேனையைக்‌ கலக்குகி 
றான்‌ என்ற செய்தியைக்‌ கேழ்விப்பட்டு அர்ஜுனன்‌ ஸம்ஸப்தர்களிடமிருந்து 
திரும்பித்‌ தனது ஸேனைகளைக்‌ காப்பாற்றப்‌ போகவேண்டுமென்று புறப்பட்டான்‌. 
அப்பொழுது ஸம்ஸப்தகர்கள்‌ அவனை முன்‌ ஏற்பாட்டின்படி பகதத்தனிருக்கும்‌ 
இடம்‌ போகவிடாதிருப்பதற்காக அர்ஜுனனைச்‌ சண்டைக்கு அழைத்தனர்‌. இதைக்‌ 
கேட்டதும்‌ அர்ஜுனனுக்கு இன்னது செய்வது என்று தோன்றவில்லை. கொஞ்ச 
நாழிகை கழிந்ததும்‌ ஸம்ஸப்தர்களைத்‌ (தோல்வி அடையும்படி செய்துவிட்டே 
தரும்‌ புத்திரரிடம்‌ போவதாக அர்ஜுனன்‌ தீர்மானித்து அவர்களோடு கொஞ்சகாலம்‌ 
கோரயுத்தம்‌ செய்து முடிவில்‌ பிரம்மாஸ்திரப்‌ பிரயோகம்‌ செய்து அவர்களில்‌ 
அநேகரைக்‌ கொன்று தள்ளி மற்றவர்களைச்‌ செயலற்று நிற்கும்படி செய்துவிட்டு, 
பகதத்தனிருக்குமிடம்‌ நோக்கி அர்ஜுனன்‌ தனது ரதத்தை ஓட்டும்படி பகவானை 
வேண்டிக்கொண்டான்‌. அவன்‌ துரோணரிருக்கும்‌ இடத்தை நோக்கிச்‌ சண்டைக்கு 
வருகையில்‌ அவனைத்‌ திரிகர்த்த தேசாதிபதியாகிய ஸுஸர்மா எதிர்த்தான்‌. 
அவனை அர்ஜுனன்‌ மூர்ச்சை போகும்படி செய்து துரத்தி அடித்தான்‌. அதன்‌ பின்பு 
அர்ஜுனன்‌ பகதத்தனை எதிர்த்துப்‌ போர்புரியத்‌ தொடங்கினான்‌. 


வினா 12:- பகதத்தனோடு நடந்த யுத்தம்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றது? 


விடை: - பகதத்தனோடு நடந்த கொடிய சணடையில்‌ பகவானுக்கும்‌ 
அர்ஜுனனுக்கும்‌ ஒரு பெரிய ஆபத்து வந்திருப்பதாகவே எல்லாரும்‌ எண்ணினார்‌ 
கள்‌. அந்த யுத்தத்தில்‌ பகதத்தனது யானையைக்‌ கொல்ல அநேக நல்ல ஸமயங்கள்‌ 
கிடைத்தபோதிலும்‌ தருமயுத்த முறைமையை உத்தேசித்து அர்ஜுனன்‌ அதைக்‌ 
கொல்லாது விட்டான்‌. இவ்வாறு வெகு கோரமாய்‌ யுத்தம்‌ நடந்து வருகையில்‌ 
பகதத்தன்‌ அர்ஜுனனை உத்தேசித்து வைஷ்ணவாஸ்திரத்தைப்‌ பிரயோகிக்க அதைப்‌ 
பகவான்‌ தாங்கினார்‌. அது அவர்‌ கழுத்தில்‌ பூமாலையாக விழுந்து விடவே 
பகதத்தனிடம்‌ திரும்பிப்‌ போகவில்லை. அப்பொழுது அர்ஜுனன்‌ தன்னிடத்தில்‌ அந்த 
அஸ்திரத்தை நேரே விடாது பகவானே தாங்கியதற்காக அவரைக்‌ கடிந்துகொள்ள, 
அவர்‌, அதை ஒருவராலும்‌ தாங்கமுடியாதென்றும்‌, அது எவன்‌ மேல்‌ விழுந்தாலும்‌ 
அவன்‌ இறக்கவேண்டிய தாகையால்‌ தாமே அதை அவ்வாறு தாங்கியதாகவும்‌ 


து 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


சொல்ல அர்ஜுனன்‌ திருப்தியடைந்து முன்போலவே உத்ஸாகத்தோடு சண்டை 
செய்யத்‌ தொடங்கினான்‌. இவ்வாறு பகதத்தன்‌ தன்‌ தகப்பன்‌ நரகாஸுரனால்‌ 
அடையப்பட்ட திவ்ய அஸ்திரத்தை இழந்ததும்‌, அவனுக்கு வலி குறைந்து 
கொண்டே வந்தது. அந்த யுத்தமுடிவில்‌ அர்ஜுனனது பாணங்களால்‌ அடிபட்டுப்‌ 
பிரஞ்ஞை இழந்து தனது யானையிலிருந்து பகதத்தன்‌ கீழே சாய்ந்து இறந்தான்‌. 


வினா 13:- பின்பு பன்னிரண்டாம்‌ நாள்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து முடிவு 
பெற்றது? 


விடை:- பகதத்தன்‌ இறந்த பின்பு யுத்தம்‌ வெகு கோரமாய்‌ நடந்தது. அதில்‌ 
சகுனி அர்ஜுனனை எதிர்த்து அநேக மாயைகளின்‌ ஸஹாயத்தோடு போர்புரியத்‌ 
தொடங்கினான்‌. அவனது மாயைகள்‌ எல்லாவற்றையும்‌ அர்ஜுனன்‌ தனது அஸ்திர 
விசேஷத்தால்‌ சிதற அடிக்கச்‌ சகுனி பயந்து முதுகு காட்டி ஓடத்‌ தலைப்‌ பட்டான்‌. 
இதன்‌ பின்பு அசுவத்தாமனுக்கும்‌ நீலனுக்கும்‌ போர்‌ உண்டாக, அதன்‌ முடிவில்‌ 
நீலன்‌. தலையறுபட்டூ இறந்தான்‌. உடனே பாண்டவ ஸேனைகளில்‌ ஒரு பெரிய 
குழப்பம்‌ உண்டாயிற்று. அந்த ஸமயத்தில்‌ பீமனும்‌ அர்ஜுனனும்‌ சேர்ந்து 
குழப்பத்தை அடக்கி விட்டுச்‌ சண்டைக்கு வந்து கெளரவ ஸேனைகளைத்‌ கலக்கத்‌ 
தொடங்கினர்‌. அர்ஜுனனுக்கும்‌ கர்ணனுக்கும்‌ அப்பொழுது கொடிய போர்‌ உண்டாகத்‌ 
கர்ணனது பிள்ளைகள்‌ அவனுக்கு ஸஹாயமாக வந்தனர்‌. அர்ஜுனன்‌ கர்ணன்‌ 
பிள்ளைகளை எளிதில்‌ கொன்றான்‌. அப்பொழுது பீமன்‌ அர்ஜுனனுக்கு ஸஹாபமாக 
வந்தான்‌. இதைக்‌ கண்டு அவ்விடத்திலேயே திருஷ்டத்யும்னன்‌ அபிமன்யு 
முதலியோரும்‌ வந்து கூடினர்‌. அங்கு நடந்த சண்டையில்‌ துரியோதனன்‌ ஸேனை 
சின்னாபின்னப்பட்டுப்‌ போயிற்று. ஸூர்யன்‌ அப்பொழுது அஸ்தமிக்க அன்றும்‌ 
தருமபுத்திரர்‌ நன்றாகக்‌ காக்கப்பட்டிருந்தமையால்‌ துரோணர்‌ தமது வாக்கை 
நிறைவேற்ற முடியாமல்‌ தமது ஸேனைகளைப்‌ படைவிட்டை நோக்கித்‌ திரும்பி 
னார்‌. பாண்டவர்களும்‌ அன்று மாலை தமது படைவீடு சேர்ந்தனர்‌. 


வினா 14:- பதின்மூன்றாம்‌ நாள்‌ காலையில்‌ அன்று நடக்க வேண்டிய யுத்த 
விஷயத்தில்‌ என்ன ஏற்பாடுகள்‌ இரு பக்கத்திலும்‌ நடந்தன? 


விடை:- மறுநாட்‌ காலையில்‌ துரியோதனன்‌ துரோணரைப்‌ பாண்டவர்களிடம்‌ 
பக்ஷபாத முடையவர்‌ என்றும்‌, ஆதலால்‌ தான்‌ அவர்‌ தருமபுத்திரர்‌ தம்‌ கையில்‌ 
அகப்படும்‌ தருணமாய்‌ இருந்தபோதிலும்‌ அவரைப்‌ பிடிக்காது விட்டார்‌ என்றும்‌, 
குற்றங்‌ கூற, அதற்குத்‌ துரோணர்‌, 'அர்ஜுனனை ஒருவராலும்‌ வெல்ல முடியாது. 
இன்றையதினம்‌ அர்ஜுனனை மாத்திரம்‌ நேற்றுக்‌ கொண்டு போனதுபோல்‌ 
ஒதுப்புறமாக கொண்டு போவார்களே யானால்‌ நான்‌ பாண்டவர்கள்‌ 
பக்கத்திலிருக்கும்‌ ஒரு முக்கிய வீரனைக்‌ கொன்றுவிடுகிறேன்‌. அதற்காகவே நான்‌ 
இன்னொரு புதிய வ்யூகம்‌ ஒன்று கட்டப்‌ போகிறேன்‌ என்று சொன்னார்‌. இதைக்‌ 
கேட்டதும்‌ ஸம்ஸப்த கருள்‌ மீதி இருந்தவர்களும்‌, திரிகர்த்தர்களும்‌ முன்னாள்‌ 
அர்ஜுனனோடு சண்டை செய்ததுபோல அன்றும்‌ சண்டை செய்வதாக ஒப்புக்‌ 
கொண்டு அர்ஜுனனை யுத்தகளத்தில்‌ ஓர்‌ பாகத்திற்கு இழுத்துச்‌ சென்றனர்‌. 


இது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 15:- இவ்வாறு அர்ஜுனன்‌ சென்றதும்‌ யுத்த களத்தில்‌ துரோணர்‌ என்ன 
செய்தார்‌? பின்பு பாண்டவர்கள்‌ என்ன செய்தார்கள்‌? 


விடை:- துரோணர்‌ உடனே தமது ஸேனையைப்‌ பத்மவ்யூஹமாக நிறுத்தி 
அதன்‌ முகத்துவாரத்தில்‌ ஜயத்ரதனையும்‌ மற்றுமுள்ள சிறந்த வீரர்களையும்‌ 
வைத்து, பாண்டவர்கள்‌ தோற்கும்படியான உபாயங்கள்‌ எல்லாவற்றையும்‌ செய்தார்‌. 
இதற்குள்‌ பாண்டவர்கள்‌ அந்த வ்யூஹத்தைக்‌ கலைத்து உள்ளே புகுவதற்குப்‌ 
பீமனை முன்னிட்டுக்‌ கொண்டு எவ்வளவோ பாடுபட்டனர்‌. ஒன்றும்‌ பயன்டாடாமல்‌ 
போக யுதிஷ்டிரர்‌ அபிமன்யுவை நோக்கி உனக்கு இந்த வ்யூகத்தைக்‌ கலைக்க 
முடியுமாகில்‌ நீ அவ்வாறே செப்‌. அப்பொழுது நாங்கள்‌ எல்லோரும்‌ நீ புகுந்து 
உள்ளே செல்லும்‌ வழியே உள்ளே வந்து உனக்கு வேண்டிய ஸஹாயத்தைச்‌ 
செய்கிறோம்‌,' என்று சொன்னார்‌. அதேமாதிரி பீமன்‌ முதலியோரும்‌ சொன்னார்கள்‌. 


வினா 16:- அப்பொழுது அபிமன்யு என்ன செய்தான்‌? பின்பு என்ன நடந்தது? 


விடை:- இவ்வாறு இவர்கள்‌ சொன்னதும்‌ அபிமன்யு உத்ஸாகத்துடன்‌ 
அவ்வாறே செய்துவிடுவதாக ஒப்புக்‌ கொண்டு எழுந்து யுதிஷ்டிரரை நோக்கி, "என்‌ 
தகப்பனார்‌ எனக்கு இந்த வ்யூஹத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே போகும்‌ 
வழியை மாத்திரம்‌ சொல்லிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஆகையால்‌ எனக்கு இப்பொழுது 
உள்ளே போகத்‌ தெரியுமே ஒழிய வெளியேவரத்‌ தெரியாது. நீங்கள்‌ என்‌ 
பின்னாலேயே உள்ளே புகுந்துவிட வேண்டும்‌” என்று சொல்லித்‌ தனது ஸாரதியைப்‌ 
பத்மவ்யூஹத்தை நோக்கித்‌ தனது ரதத்தைச்‌ செலுத்தும்படி ஏவினான்‌. அப்பொழுது 
ஸாரதி துரோணர்‌ முதலியோராகிய சிறந்த வீரர்களிடம்‌ நீ இவ்வளவு முரட்டுத்தன 
மாய்‌ சண்டைக்குப்‌ போவது தகுதியன்று. நீ எடுத்துக்‌ கொண்ட காரியம்‌ உன்னால்‌ 
செய்ய முடியுமா, என்று தீர்க்காலோசனை பண்ணிச்‌ செய்‌' என்று புத்திமதி கூற, 
அதைக்‌ கவனியாது மிகுந்த உத்ஸாகத்தோடு அபிமன்யு பத்மவ்யூஹத்தை நோக்கிப்‌ 
புறப்பட்டான்‌. 


வினா 17:- அப்பொழுது அபிமன்யு வ்யூஹத்தை எவ்வாறு பேதித்து என்ன 
செய்தான்‌? அப்பொழுது பாண்டவர்கள்‌ செய்த பிரயத்தனங்கள்‌ என்னமாய்‌ 
முடிந்தன? 


விடை:- அபிமன்பு வ்யூஹத்துவாரத்திற்கு வந்ததும்‌ அநேக கெளரவ வீரர்கள்‌ 
அவனை எதிர்த்தனர்‌. அவர்களில்‌ அநேகரை அவன்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ கொன்று 
தள்ளிவிட்டு மற்றையவர்களைக்‌ கை தூக்கவொட்டாமல்‌ அடித்துவிட்டு 
வ்யூஹத்தை ஒரு பக்கத்தில்‌ சிதற அடித்துக்கொண்டு உள்ளே புகுந்து விட்டான்‌. 
அப்பொழுது பாண்டவர்கள்‌ அதன்‌ வழியே உள்ளே போக யத்தனிக்கையில்‌ 
ஜயத்ரதன்‌ வந்து அவர்களைத்‌ தடுத்து அங்கேயே நிறுத்திவிட்டான்‌. அப்பொழுது 
மஹாதேவரது அனுக்கிரஹத்தால்‌ ஜயத்ரதனுக்குப்‌ பாண்டவர்களையும்‌ 
மற்றைபவர்களையும்‌ அன்று உள்ளே போகவொட்டாது தடுக்கும்‌ சக்தி வர அவன்‌ 
அவ்வாறு செய்தான்‌. (ஆரண்ய பர்வம்‌, வினா 117-ஐ பார்க்க). 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 18:- பத்ம வ்யூஹத்துள்‌ அபிமன்யு எவ்வாறு சண்டை செய்து தனது 
திறமையைக்‌ காட்டினான்‌? 


விடை:- அபிமன்யு பத்மவ்யூஹத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே போனதும்‌ 
அவனை அநேக செளரவவீர்கள்‌ வந்து எதிர்க்க அவன்‌ ஒருவனாகவே 
எல்லாருடனும்‌ தகுந்தபடி போர்செய்து வந்தான்‌. அப்பொழுது துரோணர்‌, கிருபர்‌ 
முதலிய பெரியோரும்‌ அவனை எதிர்த்துச்‌ செல்ல அவர்களையும்‌ அவன்‌ தோல்வி 
யடையும்படி செய்தான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ கெளரவவீரர்கள்‌ ஒருவராலும்‌ அவனை 
அணுகிப்‌ போர்செய்ய முடியவில்லை. இவ்வாறு எல்லாரும்‌ தத்தளிப்பதைத்‌ 
துரோணர்‌ கண்டு அபிமன்யுவின்‌ பல பராக்ரமத்தை அந்த யுத்தகளத்திலேயே 
புகழ்ந்து பேசி மெச்சிக்கொண்டார்‌. இதைக்‌ கேட்டதும்‌ துரியோதனனுக்கு 
வயிற்றெரிச்சல்‌ உண்டாயிற்று. இதைத்‌ தணிக்கத்‌ துச்சாஸனன்‌ "கொஞ்ச 
நாழிகையில்‌ இந்தச்‌ சின்னப்பயலை நசுக்கிவிடுகிறேன்‌ என்று வீண்பெருமை 
பேசிக்கொண்டு அபிமன்யுவை எதிர்த்துவர, இருவருக்கும்‌ போர்‌ உண்டாயிற்று. 
அதில்‌ துச்சாஸனன்‌ தன்னால்‌ இயன்றமட்டும்‌ அபிமன்யுவை அடித்துத்‌ தள்ளப்‌ 
பார்க்க முடியாமல்போக, முடிவில்‌ அவன்‌ அபிமன்யுவாலேயே அடிப்பட்டுத்‌ தன்‌ 
தேர்த்தட்டில்‌ மூர்ச்சை போய்‌ விழுந்தான்‌. உடனே அவன்‌ ஸாரதி துச்சாஸனனை 
யுத்தகளம்விட்டு ஒதுப்புறமாகக்கொண்டு போய்விட்டான்‌. இம்மாதிரி எளிதில்‌ 
அபிமன்யு செய்த பெருங்‌ காரியத்தை நோக்கி வ்யூகத்திற்கு வெளியிலிருந்த 
பாண்டவர்கள்‌ அட்டஹாஸம்‌ செய்து ஆனந்தித்துக்கொண்டு தம்மால்‌ இயன்ற 
மட்டும்‌ வ்யூகத்தில்‌ புகுந்து அபிமன்யுவுக்கு வேண்டிய  ஸஹாயஞ்செய்ய 
எவ்வளவோ முயன்றனர்‌. ஜயத்ரனது பலவிருத்தியால்‌ பாண்டவர்கள்‌ 
பிரயத்தனங்கள்‌ யாவும்‌ வீணாயின. இதற்குள்‌ அபிமன்யுவைக்‌ கர்ணன்‌ எதிர்த்து 
வந்து வெகு காலம்‌ போர்செய்து தோல்வியை அடைந்து வெட்கி ஓடிப்போனான்‌. 
இவ்வாறு அநேக வீரர்கள்‌ அவனது கொடுமையைத்‌ தாங்க முடியாது சிதறி 
ஓடுகையில்‌ துரியோதனனும்‌ தன்னால்‌ இயன்றமட்டும்‌ அவனைத்‌ தடுக்கப்‌ 
பார்த்தான்‌. முடிவில்‌ அவனும்‌ பயந்தோடிவிட்‌'டான்‌. அதன்‌ பின்பு பிரஹத்பலன்‌ 
அவனால்‌ இறந்தான்‌. அன்று கர்ணன்‌, கிருபர்‌, துரோணர்‌ முதலியோரையும்‌ 
அடிக்கடி அபிமன்யு வருத்தித்‌ தோல்வி யடையும்படி செய்துகொண்டும்‌ 
மற்றையவர்களைத்‌ தைரியமாக வெட்டிச்‌ சாய்த்துக்கொண்டும்‌ அன்று பாலைவரை 
விசித்திர யுத்தம்‌ செய்துகொண்டூ வந்தான்‌. 


வினா 19:- இவ்வாறு சண்டை செய்துவந்த அபிமன்யுவின்‌ கதி எவ்வாறு 
எப்படியாயிற்று? 


விடை:- அபிமன்யு மிகுந்த வெறிகொண்டு எல்லாரையும்‌ தோற்க அடித்துக்‌ 
கொண்டு யுத்தம்‌ செய்துவருகையில்‌, துக்கப்‌ பட்டுக்கொண்டிருக்கும்‌ துரியோதனாதி 
யரைத்‌ துரோணர்‌ நோக்கி அபியன்யு வில்லை எடுத்துச்‌ சண்டை செய்துவரும்‌ 
வரையில்‌ அவனைக்‌ தேவர்களாலும்‌ மற்றுமுள்ளவர்களாலும்‌ கொல்லவே 
முடியாது. ஆகையால்‌ வீரர்களாகிய நீங்கள்‌ எல்லாரும்‌ ஒன்று சேர்ந்து கொண்டு 
ஒருவன்‌ அவன்‌ வில்லையும்‌, மற்றொருவன்‌ அவன்‌ தேரையும்‌, மற்றொருவன்‌ 
அவன்‌ குதிரைகள்‌, ஸாரதி முதலியவைகளையும்‌ பங்கு பிரித்துச்‌ சின்னா 


இர 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


பின்னமாக்க, வேறொருவன்‌ அவனை வெட்டிச்‌ சாய்த்துக்‌ கொல்ல வேண்டும்‌. 
இவ்வாறின்றி வேறு எவ்விதத்திலும்‌ இந்த அஸஹாய சூரனைக்‌ கொல்வது 
அஸாத்தியம்‌' என்று சொன்னார்‌. உடனே கர்ணன்‌, கிருதவர்மா, கிருபர்‌ முதலியோர்‌ 
ஒன்று சேர்ந்துகொண்டு முறையே அபிமன்யுவினது வில்‌, தேர்க்‌ குதிரைகளைப்‌ 
பக்க பலங்கள்‌ முதலியவைகளைச்‌ சிதற அடிக்க அபிமன்யு தன்னாலியன்ற மட்டும்‌ 
விச்சித்திர யுத்தஞ்செய்து பார்த்தான்‌. மற்றும்‌ சிலர்‌ அபிமன்யுவின்‌ கவசம்‌, கேடயம்‌ 
முதலியவைகளை உடைத்தெறிந்தனர்‌. இவ்வாறு தனது ஸஹாயங்கள்‌ யாவும்‌ 
போனபோதிலும்‌ ஒன்றையும்‌ லக்ஷ்யம்‌ செய்யாது தன்னை எதிர்த்துவந்த 
கெளரவர்கள்‌ எல்லோரையும்‌ கொஞ்சகாலம்‌ தடுத்து அபிமன்யு போர்‌ செய்து 
வந்தான்‌. அப்பொழுதும்‌ அநேகர்‌ அவன்‌ கிட்டே வர முடியாது தோல்வி அடைந்து 
ஓடத்‌ தலைப்பட்டனர்‌. இவ்வாறு கவசம்‌ முதலியவைகள்‌ இழந்து தான்‌ ஒருவனாக 
அன்று ளாயங்காலத்திலும்‌ விடாது சண்டை செய்த அபிமன்யுவுக்கு ஸஹாயமாகப்‌ 
பாண்டவர்கள்‌ பத்ம வ்யூகத்தை உடைத்துக்கொண்டு வர எவ்வளவோ முயன்றனர்‌. 
மஹாதேவரது அனுக்கிரஹ பலத்தையுடைய ஜயத்ரதனை அன்று அவர்களால்‌ 
தோல்வியடையும்படி செய்ய முடியாமற்‌ போனமையால்‌ அபிமன்யுவுக்கு 
அவர்களால்‌ ஸஹாயம்‌ செய்ய முடியாமற்‌ போயிற்று. இவ்வாறு அபிமன்யு ஒரு 
ஸுஹாயமுமின்றிச்‌ சண்டை செய்து வருகையில்‌ அவனை எதிர்த்து ஒரு கதையை 
எடுத்துக்கொண்டு துச்சாஸன்‌ பிள்ளை வர இருவருக்கும்‌ கதாயுத்த முண்டாயிற்று. 
அதில்‌ ஒருவரை ஒருவர்‌ கதையால்‌ அடித்துக்கொண்டு இருவரும்‌ மூர்ச்சைபோட்டு 
விழுந்தனர்‌. அப்பொழுது துச்சாஸன்‌ பிள்ளை முதலில்‌ எழுந்திருக்க அவன்‌ தனது 
கதையால்‌ தலையைத்‌ தூக்கிய அபிமன்யுவை ஓங்கியடிக்க அந்த அடியால்‌ 
அபிமன்யு இறந்தான்‌. 


வினா 20: இவ்வாறு அபிமன்யு இறந்ததும்‌ பாண்டவர்கள்‌ என்ன 
செய்தார்கள்‌? அவர்கள்‌ படைவிட்டில்‌ அப்பொழுது என்ன நடந்தது? 


விடை: - பத்ம வ்யூகத்தின்‌ வெளியே யிருந்துகொண்டு அடிக்கடி அன்று 
முழுதும்‌ உள்ளே புகுவதற்குப்‌ பிரயத்தனப்‌ பட்டுக்கொண்டும்‌, ஜயத்ரதனால்‌ 
அவ்வாறு செய்யவொட்டாது அடிக்கடி தடுக்கப்பட்டு வருந்திக்‌ கொண்டும்‌ இருந்த 
பாண்டவர்கள்‌ இவ்வாறு அபிமன்யுவை அநேகர்‌ சேர்ந்து கொன்று சாய்த்ததைக்‌ 
கண்டதும்‌ மிகுந்த துக்கத்தை அடைத்து அப்பொழுது ஸூர்யாஸ்தமனத்திற்கு வெகு 
நாழிகை இருந்தபோதிலும்‌ தமது ஸேனைகளைத்‌ திருப்பிக்கொண்டு தமது படை 
வீடு செல்லத்‌ துரியோதனாதியரும்‌ தமது படை வீடு சென்றனர்‌. தருமபுத்திரர்‌ 
அப்பொழுது அபிமன்யு தமது ஏற்பாட்டாலேயே இறந்தபடியால்‌ தாமே அவனது 
மரணத்திற்குக்‌ காரணம்‌ என்று எண்ணிப்‌ பரிதவித்தார்‌. அந்தத்‌ தருணத்தில்‌ 
வியாஸர்‌ அவரிடம்‌ வந்து முன்‌ காலத்தில்‌ அகம்பனன்‌ என்ற அரசன்‌ அவரைப்‌ 
போலப்‌ புத்திரசோகத்தால்‌ வருந்துகையில்‌ நாரதர்‌. அவனுக்கு மரணத்தின்‌ 
உற்பத்தியை எடுத்துச்சொல்லி, ஸ்வைத்யன்‌, ஸுஹோத்ரன்‌, பெளரவன்‌, சிபி, 
இராமர்‌, பகீரதர்‌, திலீபர்‌; மாந்தாதா, யயாதி, அம்பரீஷர்‌, சசபிந்து, கயாதேசத்தரசன்‌, 
ரந்திதேவர்‌, பரதர்‌, பிருது, பரசுராமர்‌ முதலிய 16 இராஜாக்களும்‌ மிகுந்த 
சிறந்தவர்களாக வாழ்ந்தபோதிலும்‌ முடிவில்‌ மரணத்திற்கு ஆளாகிவிட்டார்‌ 
என்பதைப்பற்றி விஸ்ரித்து அவரது சோகத்தை மாற்றிய திவ்ய உபாக்கியானங்‌ 


இர 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





களை எடுத்துரைத்துத்‌ தருமபுத்திரரைத்‌ தேற்றினார்‌. பின்பு வியாஸர்‌ தமது 
ஆச்ரமம்‌ சேர்ந்தார்‌. 


வினா 21:- இவ்வாறு தர்மபுத்திரர்‌ ஒருவாறு தேறி இருக்கையில்‌ அங்கு யார்‌ 
வந்தது? அப்பொழுது என்ன கோரச்‌ செய்கைகள்‌ நடந்தன? 


விடை:- தருமபுத்திரர்‌ ஒருவாறு தேறி அர்ஜுனனுக்கு எப்படி இந்த 
விஷயத்தைத்‌ தெரிவிப்பது என்று தத்தளித்துக்கொண்டிருக்கையில்‌, ஸம்ஸப்தர்கள்‌ 
எல்லோரையும்‌ வென்று ஜயம்‌ பெற்றபோதிலும்‌ இன்னதென்று சொல்ல முடியாத 
ஒரு மனச்சஞ்சலம்‌ உடையவனாக அர்ஜுனன்‌ அங்கு வந்தான்‌. வரும்பொழுதே 
அவன்‌ மனச்சஞ்சலம்‌ அதிகமாகப்‌ பகவானிடம்‌ அதைப்‌ பற்றி அவன்‌ சொல்லிக்‌ 
கொண்டே தனது படைவீட்டுள்‌ புகுந்தான்‌. அங்கு, தினம்‌ தன்னை நோக்கிவரும்‌ 
அபிமன்யுவைக்‌ காணாததும்‌ அவனுக்கு அவன்‌ அன்று இறந்து போயிருக்க 
வேண்டும்‌ என்றே தோன்றியது. இதற்குள்‌ தர்மபுத்திரர்‌ இருக்கும்‌ இடத்திற்கு அவன்‌ 
வந்ததும்‌ அவர்கள்‌ இருந்த நிலையாலேயே அவன்‌ எண்ணம்‌ திடப்பட்டது. 
அப்பொழுது எல்லோரும்‌ கொஞ்சகாலம்‌ பிரலாபித்த பின்பு, அர்ஜுனனுக்கு 
ஜயத்ரதனால்‌ அன்று பாண்டவர்கள்‌ தடுக்கப்பட்டமையால்‌ தான்‌ அபிமன்யு 
இவ்வாறு ஸஹாயமின்றி இறக்கவேண்டி வந்தது என்று தெரியவந்தது. உடனே 
அர்ஜுனன்‌ நாளைக்கு ஸூர்பாஸ்தமனத்திற்குள்‌ ஜாயத்ரதனை நான்‌ கொன்று 
தள்ளாவிடில்‌ எனக்குக்‌ கொடிய நரகம்‌ வரட்டும்‌' என்று இது போன்ற பலவிதமாகச்‌ 
சொல்லிக்‌ கொடிய சபதத்தைச்‌ செய்துகொண்டான்‌. கொஞ்ச நாழிகையானதும்‌ 
அர்ஜுனனும்‌ கிருஷ்ணனும்‌ தமது இருப்பிடம்‌ சென்றனர்‌. 


வினா 22:- இவ்வாறு அர்ஜுனன்‌ கொடிய பிரதிஞ்ஞையைச்‌ செய்ததும்‌ 
துரியோதனாதியர்‌ படைவிட்டில்‌ என்னென்ன ஏற்பாடுகள்‌ இவ்விஷயமாய்‌ நடந்தன? 


விடை:- இவ்வாறு அர்ஜுனன்‌ கொடிய பிரதிஞ்ஞை செய்திருப்பதாக 
ஜெயத்ரனுக்கு அப்பொழுதே தூதர்‌ மூலமாகத்‌ தெரியவந்தது. உடனே அவன்‌ 
துரியோதனாதியரிடம்‌ சென்று அர்ஜுனன்‌ செய்த பிரதிஞ்ஞையை எடுத்துரைத்து, 
நீங்கள்‌ நாளை என்னைக்‌ காப்பாற்றுவதாக வாக்களிக்கவேண்டும்‌. இல்லாவிடில்‌ 
நான்‌ இதோ எனது தேசம்‌ போய்விடுகிறேன்‌ என்று தனது தீர்மானத்தை 
வெளியிட்டான்‌. அப்பொழுது துரியோதனாதியர்‌ எல்லோரும்‌ அவனை அன்று 
ஸூர்யாஸ்தமனம்‌ வரையில்‌ அர்ஜுனன்‌ கையில்‌ அகப்பட வொட்டாமல்‌ செய்து 
விடுவதாக வாக்களித்தார்கள்‌. அப்பொழுது ஜயத்ரதன்‌ துரோணரிடம்‌ சென்று 
தனக்கும்‌ அர்ஜுனனுக்கு முள்ள வித்தியாஸம்‌ என்ன என்று கேட்டுத்‌ தனது 
தீர்மானத்தையும்‌ அவரிடம்‌ வெளியிட்டான்‌. அதற்கு அவர்‌, "நீங்கள்‌ இருவரும்‌ 
என்னைவிட்டுப்‌ போகையில்‌ ஸமம்‌ தான்‌. ஆனால்‌ அர்ஜுனன்‌ ஆரண்யத்தில்‌ பட்ட 
கஷ்டங்களால்‌ உன்னை மிஞ்சிவிட்டான்‌. ஆகிலும்‌ நீ பயப்படாதே. நாளை நாங்கள்‌ 
உன்னை நன்றாய்ப்‌ பாதுகாக்கிறோம்‌, என்று வாக்களித்தார்‌. உடனே ஜயத்ரதன்‌ 
தனது ஊருக்குப்‌ போகவேண்டும்‌ என்ற எண்ணத்தைவிட்டுத்‌ தைரியமாய்‌ 
இருந்தான்‌. 


இர 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 23: கிருஷ்ணார்ஜுனர்கள்‌ தமது கூடாரம்‌ சென்றதும்‌ என்ன 
செய்தார்கள்‌? 


விடை:- கிருஷ்ணார்ஜுனாள்‌ தமது கூடாரம்‌ சென்று பேசிக்கொண்டிருக்‌ 
கையில்‌ வேவுகாரர்‌ மூலமாகத்‌ துரோணர்‌ ஜயத்ரதனுக்கு அபயம்‌ கொடுத்த ஸங்கதி 
அவர்களுக்குத்‌ தெரியவந்தது. உடனே தன்‌ பிரதிஞ்ஞையை எவ்வாறு 
நிறைவேற்றுவது என்ற கவலையும்‌ புத்திர சோகத்தோடு சேர்ந்து அர்ஜுனனை 
வருத்தத்‌ தொடங்கிற்று. அப்பொழுது அர்ஜுனன்‌ ஸுபத்ரையைத்‌ தேற்றும்படி 
பகவானை அனுப்பிவிட, அவர்‌ அவளை மதுரவாசகங்களால்‌ ஒருவாறு தேற்றி 
ஜயத்ரதன்‌ விஷயமாக அர்ஜுனன்‌ செய்திருக்கும்‌ பிரதிஞ்ஞையைத்‌ தெரிவித்து 
அவளை நன்றாக ஸமாதானப்படுத்தினார்‌. அதன்‌ பின்பு பகவான்‌ தமது கூடாரம்‌ 
சென்று அங்குத்‌ தாருகனை (ஸாரதி) நோக்கி நாளை அர்ஜுனனால்‌ ஐயத்ரதனைப்‌ 
பிரதிஞ்ஞைப்படி கொல்ல முடியாதென்று எனக்குத்‌ தோன்றினால்‌ நானே அவனைக்‌ 
கொன்றுவிடுகிறேன்‌' என்று தமது ஆவலை வெளியிட்டார்‌. பின்பு பகவான்‌ தமது 
படுக்கை அறை சென்று கண்வளரத்‌ தொடங்கினார்‌. அர்ஜுனனுக்கோ அன்று நல்ல 
தாக்கம்‌ பிடிக்கவில்லை. துரோணர்‌ முதலிய சிறந்த வீரர்களால்‌ காப்பாற்றப்படும்‌ 
ஜயத்ரதனைத்‌ தன்‌ பிரதிஞ்ஞைப்படி எவ்வாறு கொல்வது என்ற எண்ணம்‌ அவனைக்‌ 
குறைத்தூக்கத்திலும்‌ பாதிக்கத்‌ தொடங்கியது. 


வினா 24:- இவ்வாறு அர்ஜுனன்‌ மனம்‌ நொந்து உறங்குங்கால்‌ என்ன 
விசித்திரத்தைக்‌ கண்டான்‌? பின்பு அவன்‌ என்ன செய்தான்‌? 


விடை:- அர்ஜுனன்‌ அப்பொழுது ஒரு ஸ்வப்னத்தைக்‌ கண்டான்‌. அதில்‌ 
கிருஷ்ண பகவான்‌ அவன்‌ அண்டை 'வர அவன்‌ அவருக்குத்‌ தகுந்த மரியாதைகள்‌ 
செய்தான்‌. அவர்‌ அவனுக்கு அபயம்‌ கொடுத்தார்‌. உடனே அர்ஜுனன்‌ தனது 
மனக்கவலையை அவருக்குத்‌ தெரிவித்தான்‌. அப்பொழுது பகவான்‌ அர்ஜுனனுக்குப்‌ 
பாசுபதம்‌ என்ற அஸ்திரத்தை ஞாபகப்படுத்தி அவனைச்‌ சிவனைத்‌ தியானம்‌ 
செய்யும்படி ஏவினார்‌. அவ்வாறே அவன்‌ செய்ய பகவான்‌ அவனது வலது கையைப்‌ 
பிடித்துக்கொண்டிருந்தார்‌. இருவரும்‌ வாயுவேக மனோ வேகமாகக்‌ கைலாஸம்‌ 
போனதாக அவனுக்குத்‌ தோன்றியது. அங்குப்‌ பார்வதீ ஸமேதராய்‌ இருந்த 
பரமசிவனைக்‌ கண்டு தரிசித்து அர்ஜுனனும்‌ பகவானும்‌ துதித்தார்கள்‌. பின்பு 
அவரிடம்‌ தனது குறையை சொல்லிக்கொண்டு பாசுபதம்‌ தனக்கு வேண்டுமென்று 
கேட்டான்‌. அப்பொழுது அவர்‌ அருகிலிருந்த குளத்தில்‌ ஸர்ப்பரூபமாக இருக்கும்‌ 
அம்பையும்‌ வில்லையும்‌ அவர்களைக்‌ கொண்டுவரச்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ 
அவ்வாறே செய்யப்‌ பரமசிவனது ரூபத்திலிருந்து ஒரு பிரம்மசாரி வெளிவந்து 
அர்ஜுனனுக்கு வில்‌ பிடிக்கும்‌ மாதிரி, அப்பொழுது நிற்கவேண்டிய மாதிரி, 
மந்திரத்தை உச்சரிக்க வேண்டிய மாதிரி முதலியவைகளைக்‌ காட்ட அவன்‌ 
நன்றாய்‌ அவைகளைக்‌ கிரஹித்துக்‌ கொண்டான்‌. பின்பு பாசுபதத்தைப்‌ பரமசிவனிட 
மிருந்து பெற்றுக்கொண்டு, அவருக்கு வந்தனை வழிபாடுகள்‌ செய்துவிட்டு 
இருவரும்‌ தமது இருப்பிடம்‌ வந்து சேர்ந்தனர்‌. இதற்குள்‌ இரவு முடிய அர்ஜுனன்‌ 
ஸ்வப்னம்‌ காணுவதை விட்டு எழுந்து அதற்குள்‌ யுத்தத்திற்குத்‌ தயாராய்‌ இருந்த 
தருமபுத்திரர்‌ பகவான்‌ முதலியவரிடம்‌ வந்து, தனது ஸ்வப்னத்தை அர்ஜுனன்‌ 


அ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


சொல்லிக்கொண்டான்‌. அப்பொழுது பகவான்‌ அர்ஜுனனைப்‌ புகழ்ந்து அன்று அவன்‌ 
எடுத்த காரியம்‌ கை கூடுமென்று ஆசீர்வதித்தார்‌. உடனே அர்ஜுனன்‌ ஸாத்யகியைத்‌ 
தர்மபுத்திரருக்கு அன்று வைத்துவிட்டு மிகுந்த உத்ஸாகத்துடன்‌ போருக்குப்‌ 
புறப்பட்டான்‌. 


வினா 25:- இவ்வாறு அர்ஜுனன்‌ யுத்தத்திற்கு வருவதற்குள்‌ துரோணர்‌ 
ஜயத்ரதனைக்‌ காப்பாற்றுவதற்காக என்ன ஏற்பாடுகள்‌ செய்திருந்தார்‌? 


விடை:- ஜயத்ரதனைக்‌ கிருபர்‌ முதலிய சில வீரர்களால்‌ சூழப்பட்ட ஓர்‌ 
இடத்தில்‌ நிறுத்தி வைத்து அதிலிருந்து 12 மைல்‌ தூரம்வரை தமது ஸேனைகளை 
அவர்‌ அணி வகுத்து நிறுத்தினார்‌. இதில்‌ முன்‌ புறத்தில்‌ சகட வ்யூஹத்தையும்‌, 
அதன்‌ பின்பு சக்கிர வ்யூஹத்தையும்‌ அதன்‌ பின்பு ஸூசீமுக வ்யூகத்தையும்‌ 
ஏற்படுத்தி இப்பன்னிரண்டு மைல்‌ தூரத்தையும்‌ தமது ஸேனைகளால்‌ நிரப்பி 
விட்டார்‌. அர்ஜுனன்‌ போய்‌ ஜயத்ரதனிடம்‌ சேரவேண்டுமாகில்‌ மிகுந்த கஷ்டத்தோடு 
இவ்வியூஹங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சிதற அடித்துக்‌ கொண்டு தான்‌ போக 
வேண்டும்‌. இவைகளைக்‌ கண்டதும்‌ ஜயத்ரதனுக்குத்‌ தைரியம்‌ உண்டாயிற்று. 
துரியோதனனுக்கு மிகுந்த ஸ்ந்தோஷம்‌ உண்டாயிற்று. 


வினா 26:- இவ்வாறு எல்லாம்‌ தயாரான உடன்‌ அர்ஜுனன்‌ என்ன செய்தான்‌? 
எவ்வாறு முதலில்‌ அவன்‌ சண்டை செய்தான்‌? 


விடை:- இருதிறத்தாரும்‌ சண்டைக்குத்‌ தயாரானதும்‌ அர்ஜுனன்‌ முன்வந்து 
தனது சங்கத்தை ஊதினான்‌. அக்காலத்தில்‌ துரியோதனாதிகளுக்கு விரோதமாக 
அநேக அபசகுணங்கள்‌ உண்டாயின. அப்பொழுது அர்ஜுனன்‌ சகடவ்யூகத்தின்‌ 
வாயில்‌ வந்து நின்று கொண்டு கொடிய யுத்தம்‌ செய்யத்‌ தொடங்கி, எல்லாப்‌ 
பக்கங்களிலும்‌ வெகு சீக்கிரமாகப்‌ பாணவருஷங்களைச்‌ செய்ய ஆரம்பித்தான்‌. 
இவன்‌ இவ்வாறு சுழன்று கொண்டு சண்டையிட்டு வருகையில்‌ எங்குப்‌ பார்த்தாலும்‌ 
அர்ஜுனன்‌ இருப்பதாகக்‌ கெளரவர்களுக்குத்‌ தோன்ற மிகுந்த குழப்பம்‌ உண்டாயி 
ற்று. பின்பு கொடிய யுத்தம்‌ செய்து முன்பாகத்தை அவன்‌ தோல்வி அடையும்படி 
செய்தான்‌. உடனே துச்சாஸனன்‌ ஸமயத்தில்‌ தனது ஸேனைகளோடுூ ஓடிவந்து 
அர்ஜுனனை அந்த வ்யூஹத்துள்‌ போகவொட்டாமல்‌ தடுக்க, அம்பெடுப்பதும்‌ 
தொடுப்பதும்‌ தெரியாமல்‌ பாண வருஷங்களே ஸதா பொழிந்து கொண்டிருக்கும்படி 
அர்ஜுனன்‌ போர்‌ செய்து அவனது ஸேனைகளைப்‌ புராஜயப்படுத்தினான்‌. இதன்‌ 
பின்பு அர்ஜுனன்‌ துரோணரது படைகளின்‌ மேலேவிழுந்து கலக்கத்தொடங்கினான்‌. 
அப்பொழுது அவனுக்கும்‌ துரோணருக்கும்‌. கொடிய போர்‌ நடந்தது. சண்டை 
பலப்பதைக்‌ கண்ட பகவான்‌, அன்று மேல்‌ அவசியம்‌ செய்யவேண்டிய காரியங்கள்‌ 
இருக்கின்றன என்று அவனுக்கு நினைப்பு மூட்ட, அர்ஜுனன்‌ துரோணரை நோக்கி 
நீர்‌ எனது குரு, மேலும்‌ உம்மை ஒருவராலும்‌ ஜயிக்க முடியாது' , என்று சொல்லிக்‌ 
கொண்டே, அந்த வ்யூஹத்தைச்‌ சிதற அடித்துக்‌ கொண்டு உள்ளே புகுந்துவிட்டான்‌. 


வினா 27:- அர்ஜுனன்‌ புகுந்ததும்‌ அவன்‌ என்ன கொடிய வேலைகள்‌ செய்ய 
வேண்டி இருந்தது? அவன்‌ எவ்வாறு அப்பொழுது சண்டை செய்தான்‌? 


இத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





விடை:- தம்மை யுத்தமத்தியில்‌ விட்டுவிட்டு உள்ளே சென்ற அர்ஜுனனைத்‌ 
துரோணர்‌ பின்தொடர்ந்து பாணங்களை வருஷித்துக்கொண்டு சென்றார்‌. ஆகையால்‌ 
அர்ஜுனன்‌ முன்னும்‌ பின்னும்‌ பாணங்களை விட்டுக்‌ கொண்டு சண்டையிட 
வேண்டிவர, அவன்‌ அவ்வாறே வெகு லாவகமாகச்‌ சண்டை செய்துகொண்டு அந்த 
வ்யூகத்துள்‌ வெகு வேகமாகப்‌ போகத்தொடங்கினான்‌. அங்குத்‌ தன்னை எதிர்த்த 
கிருதவர்மாவைக்‌ கஷ்டத்தின்‌ பேரில்‌ தத்தளிக்கும்படி செய்ய, அதைக்கண்ட 
சுருதாயுஷன்‌ என்பவன்‌ மிகுந்த கோபத்தோடு சண்டைக்கு வந்தான்‌. இவன்‌ 
வருணனுடைய பிள்ளை, இவனுக்கு ஒரு திவ்விய அஸ்திரத்தைக்‌ கொடுத்து, 
அதைச்‌ சண்டை செய்பவர்‌ மேலேயே எறிய வேண்டும்‌ என்றும்‌, அவ்வாறு 
இல்லாதவர்கள்‌ மேல்‌ எறிந்தால்‌ அது அவன்‌ பேரிலே வந்து விழுந்து அவனைக்‌ 
கொன்றுவிடும்‌ என்றும்‌ எச்சரிக்கை செய்திருந்தான்‌. இதைக்‌ கவனியாமல்‌ அவன்‌ 
சண்டை மும்மரத்தில்‌ அர்ஜுனனை அடித்துக்‌ கொண்டு வருகையில்‌ பகவானை 
அந்தத்‌ திவ்ய அஸ்திரத்தால்‌ அடித்தான்‌. உடனே அந்த அஸ்திரம்‌ சுருதாயுஷன்‌ 
மேலேயே திரும்பி வந்து விழுந்து அவனைக்கொன்றது. இதன்‌ பின்பு அர்ஜுனன்‌ 
ஸுதீஷணன்‌ என்பவனைக்‌ கொடிய போரில்‌ கொன்று, பின்பு அபமஷ்ட 
தேசாதிபதியைபபும்‌ வெட்டிச்‌ சாய்த்தான்‌. இதன்‌ பின்பு வெகு வேகமாக அர்ஜுனன்‌ 
ஐயத்ரதனிருக்கும்‌ இடத்தை நோக்கிப்‌ போகத்‌ தலைப்பட்டான்‌. 


வினா 28:- அர்ஜுனன்‌ தன்‌ காரியமே கண்ணாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்‌ 
கையில்‌ துரியோதனன்‌ என்ன செய்தான்‌? பின்பு என்ன நடந்தது? 


விடை:- இவ்வாறு ஐயலக்ஷ்மியோடுூ அர்ஜுனன்‌ போகையில்‌ மிகுந்த 
துக்கத்தோடு துரியோதனன்‌ துரோணரிடம்‌ வந்து, ' உம்மையும்‌ லக்ஷ்யம்‌ செய்யாது 
உமது ஸேனைகளைச்‌ சின்னாபின்னப்‌ படுத்திக்கொண்டு அர்ஜுனன்‌ உள்ளே வந்து 
விட்டானே! இனிமேல்‌ என்‌ ஸேனைகளுக்கு என்ன கதி? நீர்‌ இவ்வாறு பாண்டவர்‌ 
களிடம்‌ பக்ஷபாதியாக அர்ஜுனனை உள்ளே விட்டுவிட்டீரே உம்மை நம்பி 
அல்லவோ, ஊருக்குப்‌ போய்விடுகிறேன்‌ என்று பயந்து நடுங்கிக்கொண்டிருந்த என்‌ 
மைத்துனனையும்‌ நான்‌ தடுத்து நிறுத்திவிட்டேன்‌! ஏன்‌ நீர்‌ அர்ஜுனனை உள்ளே 
விட்டு விட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்‌? என்று கடித்து 
பேசினான்‌. அதற்கு துரோணர்‌, 'நானோ கிழவன்‌. என்னால்‌ அர்ஜுனனைத்‌ தொடர்ந்து 
போக முடியவில்லை. மேலும்‌ அர்ஜுனன்‌ தன்‌ கிட்டே ஒருவரும்‌ வராமலிருக்கும்‌ 
படி இருபக்கங்களிலும்‌ பாணங்களை வருஷித்துக்கொண்டு போகிறான்‌. இதுவுமன்‌ 
றித்‌ தனியாக இருக்கும்‌ தருமபுத்திரரைப்‌ பிடித்துக்‌ கட்டுவதற்கு இதுதான்‌ தருணம்‌. 
நான்‌ இந்த வேலையைப்‌ பார்க்கிறேன்‌. நீங்கள்‌ எல்லோரும்‌ சேர்ந்து அர்ஜுனனைச்‌ 
சென்று தடுத்துவிடுங்கள்‌ என்று கூற, துரியோதனன்‌ 'உம்மால்‌ முடியாத காரியம்‌ 
எம்மால்‌ எப்படி முடியும்‌? என்றான்‌. இதைக்‌ கேட்டதும்‌ துரோணர்‌ துரியோதனன்‌ 
மேல்‌ ஒரு திவ்ய கவசத்தைத்‌ தெய்வமந்திர பூர்வமாகப்‌ போட்டு அது எவ்வளவு 
அம்பு வந்து விழுந்தாலும்‌ சிதறாதிருக்கும்படி. செய்தார்‌. அதன்‌ பின்பு முன்‌ காலத்‌ 
தில்‌ இந்திரனுக்கு விருத்திராஸுரவத ஸமயத்தில்‌ கவசங்கொடுக்குங்கால்‌ 
பரமசிவத்தால்‌ அந்த மந்திரம்‌ உபதேசிக்கப்பட்டு அது குரு பரம்பரை மூலமாகத்‌ 
தம்மிடம்‌ வந்திருக்கிறதென்றும்‌ சொல்லி அதன்‌ மேன்மையை எடுத்துக்‌ காட்டினார்‌. 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





இவ்வாறு திவ்ய கவசத்தை அடைந்து துரியோதனன்‌ மிகுந்த உத்ஸாஹத்தோடு 
அர்ஜுனனைத்‌ தடுப்பதற்காக அவனை எதிர்த்துச்‌ சென்றான்‌. 


வினா 29:- இவ்வாறு துரியோதனன்‌ சென்றதும்‌ துரோணர்‌ என்ன செய்தார்‌? 


விடை:- துரோணர்‌ துரியோதனனை அர்ஜுனனை நோக்கிப்‌ போய்ச்‌ 
சண்டையிடும்‌ படி அனுப்பிவிட்டு, பாண்டவர்கள்‌, பாஞ்சாலர்கள்‌, ஸோமகர்கள்‌ 
முதலியோர்‌ வ்யூஹ வாயிலில்‌ சண்டை செய்துகொண்டுருக்கும்‌ வந்து கொடிய 
போரைச்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. முதலில்‌ திருஷ்டத்யும்னன்‌ அவரை எதிர்த்தான்‌. 
அவனோடு போர்‌ செய்துகொண்டிருக்கையில்‌ துரியோதனாதியரில்‌ சிலர்‌ 
பீமனையும்‌, சல்லியன்‌ தருமபுத்திரரையும்‌, துச்சாஸனன்‌ ஸாத்யகியையும்‌, 
விந்தானுவிந்தாள்‌ விராடராஜனையும்‌, பாஹீகராஜா, சிகண்டியையும்‌, இது போல 
மற்றை கெளரவ வீரர்களில்‌ ஒவ்வொருவர்‌ ஒவ்வொரு பாண்டவ வீரரையும்‌ 
எதிர்த்து யுத்தங்கள்‌ செய்துகொண்டிருந்தனர்‌. துரோணர்‌ செய்த சண்டையில்‌ 
திருஷ்டத்யும்னன்‌ கையில்‌ ஒரு கத்தியை எடுத்துக்‌ கொண்டு அவரை நோக்கிச்‌ 
சென்று அவர்‌ குதிரை முதுகில்‌ ஏறி அவரை வெட்டப்‌ பிரயத்தனம்‌ செய்தான்‌. 
அப்பொழுது அவர்‌ சிறந்த பாணங்களால்‌ அவனை அடித்து ஒன்றும்‌ செய்ய 
முடியாதபடி செய்து, அவனைக்‌ கொல்ல இரண்டு பாணங்களைத்‌ தமது வில்லில்‌ 
வைத்தார்‌. இந்த நிலையைக்‌ கண்ட ஸாத்யகி தனது பாணங்களால்‌ துரோணர்‌ 
எடுத்த பாணங்களை அம்பிலேயே வெட்டிவிட்டான்‌. அப்பொழுது திருஷ்டத்யும்னன்‌ 
உயிரிழக்காது தப்பித்துக்கொண்டான்‌. உடனே துரோணருக்கும்‌ ஸாத்யகிக்கும்‌ 
கொடிய போர்‌ உண்டாயிற்று. 


வினா 30:- இவ்வாறு துரோணர்‌ கொடிய போர்‌ செய்து கொண்டிருக்கையில்‌, 
ஜயத்ரதனை நோக்கிப்‌ போய்க்‌ கொண்டிருந்த அர்ஜுனன்‌ என்ன விசித்திர காரியத்‌ 
தைச்‌ செய்தான்‌? 


விடை:- அன்று மத்தியான ஸமயத்தில்‌ அர்ஜுனன்‌ வெகு கோர யுத்தத்தைச்‌ 
செய்து கொண்டு ஜயத்ரதனை நோக்கிப்‌ போகையில்‌ விந்தானுவிந்தாள்‌ எதிர்த்து 
வர அவர்களை எதிர்த்துக்‌ கொன்றான்‌. அப்பொழுது ஸுூூர்யவெப்பத்தாலும்‌, 
யுத்தத்தில்‌ பட்டிருந்த பாணங்களாலும்‌, வழி நடந்ததாலும்‌ மிகவும்‌ களைத்துப்போயி 
ருந்த குதிரைகளின்‌ நிலையைப்‌ பகவான்‌ அர்ஜுனனுக்குச்‌ சொல்ல, அவன்‌ தான்‌ 
அங்கேயே சரக்கூடு போட்டு ஸேனைகளை ஒதுக்கிவிட்டு அவர்களை உள்ளே 
வரவொட்டாது தடுத்துக்கொண் டிருப்பதாகவும்‌ அப்பொழுது பகவான்‌ ஒரு 
கவலையும்‌ இன்றிக்‌ குதிரைகளைத்‌ தேரிலிருந்து அவிழ்த்திவிட்டு அவைகளின்‌ 
களைப்பை ஆற்றிக்கொண்டிருக்கலாம்‌ என்பதாகவும்‌ சொல்ல, பகவானும்‌ அதை 
அங்கீகரித்தார்‌. அர்ஜுனன்‌ தான்‌ சொன்னபடி சரக்கூடு போட்டான்‌. சுற்றிலும்‌ இருந்த 
கெளரவஸேனைகளைக்‌ கிட்டே அணுகவொட்டாது தனது பாணவேகத்தால்‌ 
தடுத்தான்‌. பின்பு குதிரைகளுக்கு வெயில்‌ உறைக்காத இடமும்‌ தண்ணீர்‌ குடிக்க 
இடமும்‌ வேண்டும்‌ என்று பகவான்‌ அர்ஜுனனுக்குச்‌ சொல்ல அவன்‌ உடனே அந்தக்‌ 
கூட்டின்‌ ஒரு ஓரத்தில்‌ தனது பாணங்களால்‌ ஒரு சிறிய பாணப்பந்தல்‌ உண்டாக்கி, 
அதன்‌ முன்பாகத்‌ தனது பாணத்தால்‌ ஒரு அழகிய தடாகத்தையும்‌ ஏற்படுத்தினான்‌. 


அட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





பசுவான்‌ உடனே குதிரைகளுக்குச்‌ செய்யவேண்டிய காரியாதிகளைச்‌ செய்து 
அவனைப்‌ பாணப்பந்தலில்‌ களைப்பாறும்‌ படி விட்டுத்‌ தாமும்‌ ஓர்புறம்‌ 
உட்கார்ந்தார்‌. கெளரவ ஸேனை அர்ஜுனனது லாமர்த்தியத்தைக்‌ கண்டு முதலில்‌ 
வியந்து அசைவற்று நின்று பின்பு அவனை எதிர்த்தது. . அவன்‌, தரையில்‌ நின்ற 
படியே தனது பாணவேகத்தால்‌ அவர்களைக்‌ கொஞ்ச காலம்‌ தடுத்துக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. அதற்குள்‌ பகவான்‌ குதிரைகள்‌ களைப்பு நீங்கியதைக்‌ கண்டு தேரைத்‌ தயார்‌ 
செய்ய அதில்‌ ஏறிக்கொண்டு அர்ஜுனன்‌ ஜயத்ரதனிருக்கும்‌ இடத்தை நோக்கிப்‌ 
புறப்பட்டான்‌. 


வினா 31:- இவ்வாறு அர்ஜுனன்‌ புறப்பட்டுப்‌ போகையில்‌ என்ன நடந்தது? 


விடை:- இவ்வாறு அர்ஜுனன்‌ புறப்பட்டுப்‌ போகையில்‌ துரியோதனன்‌ 
துரோணரால்‌ போடப்பட்ட கவசத்துடன்‌ மிகுந்த கர்வத்தோடு ஓடி.வந்து சேர்ந்தான்‌. 
அதற்குள்‌ அர்ஜுனன்‌ ஜயத்ரதன்‌ இருக்கும்‌ இடத்தருகில்‌ வந்துவிட்டான்‌. 
அப்பொழுது துரியோதனன்‌ மிகுந்த கோபத்துடன்‌ அர்ஜுனனைப்‌ போருக்கு அழைக்க 
இருவருக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாயிற்று. அதில்‌ அர்ஜுனன்‌ பாணங்கள்‌ 
ஒன்றாவது துரியோதனன்‌ மேல்‌ தைத்துக்‌ காயமுண்டாகவில்லை. இதன்‌ 
காரணமும்‌ அர்ஜுனனுக்குத்‌ தெரியவந்தது. அப்பொழுது ஒரு திவ்ய மந்திரத்தை 
உச்சரித்து ஒரு அஸ்திரத்தைத்‌ துரியோதனன்‌ மீது விடவேண்டும்‌ என்று அர்ஜுனன்‌ 
அம்பை வில்லில்‌ வைத்துவிட்டான்‌. உடனே அதை அசுவத்தாமன்‌ வெகு லகுவாய்‌ 
வெட்டி விட்டான்‌. அதை மறுபடியும்‌ உபயோகிக்கக்‌ கூடாதென்று அறிந்த அர்ஜுனன்‌ 
அதைக்‌ கீழே எரிந்து விட்டான்‌. அர்ஜுனன்‌ அநேக பாணங்களால்‌ துரியோதனனது 
ஸாரதி குதிரை முதலியவைகளைச்‌ சின்னாபின்னப்படுத்தி வெட்டிச்‌ சாய்த்து 
அவனையும்‌ மிகுந்த கஷ்டஸ்திதிக்குக்‌ கொண்டுவந்து விட்டான்‌. அப்பொழுது 
அங்குத்‌ துரோணரால்‌ வைக்கப்பட்ட சிரேஷ்டர்கள்‌ அர்ஜுனனை வளைந்து கொண்டு 
பாணக்கூட்டங்களால்‌ அவனை மறைத்தார்கள்‌. அப்பொழுது பகவானுக்கு யாராவது 
ஒருவன்‌ அர்ஜுனனுக்கு ஸஹாயமாக வரவேண்டு மென்று தோன்ற அவர்‌ 
அர்ஜுனனை மிகுந்த ஜாக்ரதையாய்‌ யுத்தம்‌ செய்ய வேண்டும்‌ என்று எச்சரிக்கை 
செய்துவிட்டுத்‌ தமது பாஞ்சஜன்யத்தை எடுத்து உரக்க ஊதினார்‌. உடனே 
அர்ஜுனனும்‌ தனது சங்கத்தை ஊத, அங்கு இருந்தவர்களுக்குப்‌ பிரமை உண்டாயி 
ற்று. உடனே பகவான்‌ ஜயத்ரதனைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ யுத்தவீரர்கருகில்‌ 
தமது ரதத்தைக்கொண்டு போய்விட்டார்‌. அங்குக்‌ கொடிய போர்‌ நடக்கத்‌ தலைப்‌ 
பட்டது. 


வினா 32:- இவ்வாறு பகவானும்‌, அர்ஜுனனும்‌ ஊதிய சங்கின்‌ சப்தம்‌ 
கேட்குமுன்‌ வெளியே பாண்டவர்கள்‌ சண்டை எவ்வாறு நடந்து வந்தது? இது 
கேட்டதும்‌ அங்கு இந்த விஷயமாய்‌ என்ன ஏற்பாடு நடந்தது? 


விடை:- ஜயத்ரதன்‌ அருகில்‌ சண்டை நடந்து வருகையில்‌ வெளியில்‌ 
துரோணர்‌ தருமபுத்திரரை எதிர்த்து அவரை நிராயுதபாணியாக்கித்‌ தேர்த்தட்டிலிருக்‌ 
கும்படி செய்து அவரையும்‌ சிறை பிடிக்கலாம்‌ என்ற எண்ணத்துடன்‌ அவரை நோக்கி 
ஓடிவந்தார்‌. உடனே அவர்‌ அருகிவிருந்த ஸஹதேவன்‌ தேரில்‌ ஏறக்‌ குதிரைகள்‌ 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


பிச்சுக்‌ கொண்டு ஓடித்‌ தரும்புத்திரரைத்‌ தகுந்த ஸமயத்தில்‌ காப்பாற்றின. 
ஸாத்யகிக்கும்‌ துரோணருக்கும்‌ ஒரு பாகத்தில்‌ அப்பொழுது யுத்தம்‌ நடந்து 
கொண்டிருந்தது. அதே ஸமயத்தில்‌ வேறொரு பாகத்தில்‌ ரிசியசிங்கன்‌ பிள்ளை 
யாயும்‌, இராவானைக்‌ கொன்றவனாயும்‌ உள்ள அலம்புஷன்‌ முதலில்‌ பீமனால்‌ 
தோல்வியடைந்து பின்பு கடோத்கசனால்‌ இறந்து விழுந்தான்‌. இதற்குள்‌ 
ஸாத்யகிக்கு அபாயநிலைவரத்‌ திருஷ்டத்யும்னனை அவனுக்கு ஸஹாயமாகப்‌ 
போகும்படி தருமபுத்திரர்‌ அனுப்பினார்‌. அப்பொழுது ஸாத்யகி துரோணரை விட்டுப்‌ 
பிரிந்து வருகையில்தான்‌, தருமபுத்திரர்‌ காதில்‌ பாஞ்சஜன்ய கோஷம்‌ விழுந்தது. 
உடனே அர்ஜுனனுக்கு ஏதோ அபாயம்‌ வந்திருக்கவேண்டும்‌ என்று தோன்ற அவர்‌ 
அவன்‌ ஸ்நேகிதனாயும்‌ சிஷ்யனாயும்‌ இருந்த ஸாத்யகியை, அந்த வ்யூஹத்தைப்‌ 
பேதித்துக்‌ கொண்டு அர்ஜுனனுக்கு ஸஹாயமாகப்‌ போகும்படி ஏவினார்‌. 
அப்பொழுது அவன்‌, பாகவானது கிருபைக்கு ஆளாகி.ப அர்ஜுனனுக்கு ஒரு 
ஆபத்தும்‌ வந்திராது. மேலும்‌ உம்மைக்‌ காப்பாற்றும்படி எனக்கு அவன்‌ உத்தரவு 
கொடுத்திருக்கிறான்‌. நான்‌ எப்படி அவனது உத்தரவிற்கு விரோதமாய்‌ உம்மை 
விட்டுப்போவது' என்று சொல்ல எப்படியாவது போயே தீரவேண்டும்‌' என்று 
தருமபுத்திரர்‌ அவனைக்‌ கட்டா:பப்படுத்தினார்‌. இனிமேல்‌ தான்‌ போகாதிருந்தால்‌ 
பயத்தால்‌ போகாதிருந்தவன்‌ என்ற கெட்ட பெயர்‌ தனக்கு வரும்‌ என்று எண்ணி, 
ஸாத்யகி தருமபுத்திரரைப்‌ பீமனது வசம்‌ ஒப்புவித்து விட்டு வ்யூகத்தைச்‌ சிதற 
அடித்து அர்ஜுனன்‌ இருக்குமிடம்‌ போவது என்ற எண்ணத்துடன்‌ புறப்பட்டான்‌. 


வினா 33:- ஸாத்யகி போகும்வழியில்‌ எவ்வாறு யுத்தம்‌ செய்துகொண்டு 
போனான்‌? 


விடை:- வ்யூகத்தைச்‌ சிதற அடித்துக்கொண்டு உள்ளே புகுந்ததும்‌ துரோணர்‌ 
ஸாத்யகியை எதிர்த்துவர, அவரை எவ்வாறு அன்று காலை அர்ஜுனன்‌ 
ஒதுக்கிவிட்டுப்‌ போனானோ அவ்வாறே ஸாத்யகியும்‌ ஒதுக்கிவிட்டுப்‌ போனான்‌. 
அதன்பின்பு கிருதவர்மாவைத்‌ தோற்கடித்து ஜராசந்தனைக்‌ கொன்று மறுபடியும்‌ 
தன்னை எதிர்த்து வந்த கிருதவர்மாவை ஸாத்யகி வென்றான்‌. உடனே துரோணர்‌ 
அவனைப்‌ பின்னே இருந்து துரத்திவர அவரோடு வெகுகாலம்‌ அவன்‌ ஸமயுத்தம்‌ 
செய்தான்‌. அப்பொழுது தனது ஸாரதிக்கு மூர்ச்சைவர ஸாத்யகி ஸாரதி 
வேலைபையும்‌, வீரனது வேலையையும்‌ வெகுலாஹவமாகக்‌ கொஞ்சநாழிகை 
தானே பார்த்து வந்தான்‌. அப்பொழுது அவன்‌ துரோணரது ஸாரதியைக்‌ கொன்று 
விட அவரது குதிரைகள்‌ அடக்குவார்‌ இன்றி அவரை இழுத்துக்கொண்டு ஓடிப்‌ 
போயின. இதற்குப்‌ பிற்பாடு ஸாத்யகி உள்ளே போய்க்கொண்டிருக்கையில்‌ அவனை 
எதிர்த்துவந்த ஸுதர்சனன்‌ எனபவனது தலையை வெட்டி எறிந்தான்‌. போகும்‌ 
வழியில்‌ ஸாத்யகி கொடிய போர்‌ செய்துகொண்டிருந்த யவ்வன ஸேனைகளைச்‌ 
சின்னாபின்னப்‌ படுத்த அவனைத்‌ துரியோதனனும்‌ துச்சாஸனனும்‌ மற்றையக்‌ 
கெளரவர்களும்‌ எதிர்த்து வந்தார்கள்‌. ஸாத்யகி அவர்கள்‌ அவ்வளவு பேர்களையும்‌ 
தான்‌ ஒருவனாகவே தடுத்தான்‌. அவர்களது ஸேனையை ஸாத்யகி சின்னாபின்னப்‌ 
படுத்தியதும்‌, துரியோதனன்‌ அவனது யுத்தவெறியைத்‌ தாங்கமுடி:பாது யுத்தகளம்‌ 
விட்டுப்‌ போகும்படி நேரிட்டது. உடனே அவனை எதிர்த்துவந்த மலைப்பிரதேச 
ராஜாக்களின்‌ கதியும்‌ அவ்வாறே யாயிற்று. மறுபடி துச்சாஸனன்‌ எதிர்த்து வர, 


இத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


ஸாத்யகி அவனது வில்லை ஒடித்துவிட்டுத்‌ தன்‌ காரியத்தில்‌ கண்ணாகப்‌ 
புறப்பட்டான்‌. 


வினா 34:- இவ்வாறு ஸாத்யகி வெகு உத்ஸாகத்தோடு அர்ஜுனனை நோக்கிப்‌ 
போகையில்‌ வ்யூஹத்துவாரத்தில்‌ என்ன நடந்தது? அவன்‌ போன்விடத்தில்‌ என்ன 
நடந்தது? 


விடை:- துச்சாஸனன்‌ ஸாத்யகியால்‌ தோல்வியடைந்து யுத்தகளம்‌ விட்டு 
ஓடிவருகையில்‌ வ்யூஹத்துவாரத்தில்‌ கொடிய போர்‌ செய்துகொண்டிருந்த 
துரோணரிடம்‌ வந்தான்‌. அவன்‌ முன்‌ பாண்டவர்கள்‌ விஷயத்தில்‌ செய்த 
காரியங்களுக்காகத்‌ துரோணர்‌ வாயில்‌ வந்தபடி அவனை வைது, நீ இவ்வாறு 
ஓடுவது நிச்சயமாகில்‌ தருமபுத்திரருக்கு இராஜ்யத்தைக்‌ கொடுத்து தானம்‌ 
செய்துகொள்‌; இல்லாவிடில்‌ நீ சண்டைக்குப்‌ போகவேண்டும்‌. நீ 
ஓடத்தலைப்பட்டால்‌ ஸேனை சிதறி ஓடத்‌ தொடங்கும்‌. பின்பு என்‌ பேரில்‌ குற்றம்‌ 
கூறுவதிற்‌ பிரயோஜனமில்லை, என்று சொல்லி அவனைச்‌ சண்டை செய்ய 
அனுப்பி விட்டார்‌. இதன்பின்‌ துரோணர்‌ பாண்டவ ஸேனையைத்‌ தடுத்துச்‌ சின்னா 
பின்னமாக்கத்‌ தொடங்கினர்‌. அப்பொழுது தம்மை எதிர்த்துவந்த திருஷ்டத்யும்‌ 
னனை மிகுந்த கஷ்டத்தின்‌ பேரில்‌ தோல்வி அடையும்படி செய்து, அவனிடமிருந்து 
அவர்‌ அன்று தப்பிவித்துக்கொண்டு உயிரோடு வெளிவந்தார்‌. இதற்குள்‌ 
துச்சாஸனன்‌ ஸாத்யகியை மறுபடியும்‌ வந்து எதிர்த்து மறுபடியும்‌ தோல்வி 
அடைந்தான்‌. 


வினா 35:- மிகுந்த உத்ஸாகத்தோடு துரோணர்‌ பாண்டவ ஸேனையை 


மாய்த்து வருகையில்‌ தருமபுத்திரர்‌ மனோ நிலை எவ்வாறிருந்தது? அவர்‌ 
அப்பொழுது என்ன செய்தார்‌? 


விடை: - துரோணரால்‌ பாண்டவர்கள்‌ சின்னாபின்னப்பட்டு வருந்துங்கால்‌ 
மிகுந்த துக்கத்தை அடைந்து சுற்று முற்றும்‌ பார்க்கையில்‌ தமது கண்ணுக்கு 
எட்டியவரையில்‌ அர்ஜுனனையாவது, பகவானையாவது, ஸாத்யகியை யாவது 
அவர்‌ காணவில்லை. யுத்தம்‌ அன்று எப்படி முடியுமோ என்ற கவலை அவர்‌ 
மனத்தைக்‌ கவர்ந்து கொள்ள, பீமனை அழைத்து அவர்‌ வ்யூகத்தினுள்‌ புகுந்து 
உள்ளே சென்றவரது நிலைகளைத்‌ தமக்குத்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ தெரிவிக்கும்படி 
உத்தரவு செய்தார்‌. அப்பொழுது பீமன்‌ திருஷ்டத்யும்னனைத்‌ தருமபுத்திரருக்குக்‌ 
காவலாக இருக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு வ்யூகத்தை நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. 


வினா 36:- வ்யூகத்துள்‌ பீமன்‌ எவ்வாறு சென்று தருமபுத்திரருக்கு ஸங்கதி 
யைத்‌ தெரிவித்து, அவரைத்‌ திருப்திப்‌ படுத்தினான்‌? 


விடை:- பீமனை, துரியோதனன்‌ துரோணர்‌ முதலியோர்‌ தம்மா லியன்ற 
மட்டும்‌ வ்யூகத்‌ துவாரத்தில்‌ தடுத்த போதிலும்‌ அவன்‌ தருமபுத்திரரால்‌ அடிக்கடித்‌ 
தூண்டப்பட்டு யுத்த ஆவேசம்‌ கொண்டு அநேக அரசர்களை வெட்டிச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டு உள்ளே புகுந்து விட்டான்‌. தருமபுத்திரரது வார்த்தையை மனதில்‌ ஸதா 


இது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


எண்ணிக்கொண்ட பீமன்‌ உள்ளே போய்க்கொண்டிருக்கையில்‌ அர்ஜுனன்‌, பகவான்‌, 
ஸாத்யகி ஆகிய இவர்களை அவன்‌ வெகு தூரத்தில்‌ கண்டான்‌. உடனே அவர்கள்‌ 
காதில்‌ நன்றாய்ப்‌ படும்படி இவன்‌ அட்டஹாஸம்‌ செய்ய அவர்களும்‌ மிகுந்த 
உத்ஸாஹத்தோடு அட்டஹாஸம்‌ செய்தனர்‌. இந்தச்‌ சப்தங்கள்‌ எல்லாம்‌ 
வ்யூஹத்தின்‌ வெளியிலிருந்த தருமபுத்திரர்‌ காதில்‌ பட அவர்‌ பீமனது புத்தி 
சாதுரியத்தை மெச்சி அர்ஜுனன்‌ முதலியோர்‌ விஷயத்திலிருந்த கவலைகள்‌ 
எல்லாம்‌ நீங்கி ஸுகமாக இருந்தார்‌. 


வினா 37:- இதன்‌ பின்பு பீமன்‌ பீமன்‌ யாரோடு அடிக்கடிச்‌ சண்டைசெய்து 
எவ்வெந்‌ நிலையை அடைந்தான்‌? 


விடை:- இவ்வாறு பீமன்‌ செய்த அட்டஹாஸ்த்தைக்‌ கர்ணன்‌ கேட்டு 
அவனோடு சண்டைக்கு வந்தான்‌. அப்பொழுது நடந்த சண்டையில்‌ பீமன்‌ கர்ணனது 
தேர்‌ குதிரைகள்‌ முதலியவைகளைக்‌ கொன்று அவனைச்‌ செயலற்றிருக்கும்படி 
செய்து அட்டஹாஸம்‌ செய்தான்‌. இதைக்‌ கேட்டுத்‌ தருமபுத்திரர்‌ கர்ணன்‌ தோல்வி 
அடைந்தானென்று அறிந்து மகிழ்ந்தார்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ இருக்கும்‌ இடம்‌ 
போய்ச்‌ சேரவேண்டும்‌ என்று பீமன்‌ மிகுந்த ஆவலோடு போய்க்கொண்டிருக்கையில்‌ 
கர்ணன்‌ மறுயடியும்‌ வந்து அவனை வலியச்‌ சண்டைக்கு அழைத்தான்‌. பீமன்‌ 
உடனே மிகுந்த கோபத்தோடு கர்ணனுடன்‌ சண்டையிடத்‌ தொடங்கி விட்டான்‌. 
இந்தச்‌ சண்டையில்‌ பீமனுக்குக்‌ கொடிய அடிகள்‌ பட்டபோதிலும்‌ அவன்‌ 
அவைகளை லக்ஷ்யம்‌ செய்யாமல்‌ கர்ணனைத்‌ தனது பாணங்களால்‌ வெலு 
வெலுக்க அடிக்க அவன்‌ அடி பொறுக்கமாட்டாமல்‌ புத்தகளத்தில்‌ . வேறு ஒரு 
பாகத்திற்குச்‌ செய்ய ஓடிப்போனான்‌. இவ்வாறு போன கர்ணன்‌ போனபடியே 
போய்விடாமல்‌ வேறோர்‌ இரதத்தில்‌ ஏறிக்‌ கொண்டு பீமனை மறுபடியும்‌ எதிர்த்துச்‌ 
சண்டைக்கு வந்தான்‌. இருவருக்கும்‌ வெகுகாலம்‌ கோரயுத்தம்‌ நடந்தது. கர்ணனுக்கு 
இந்த . யுத்தத்தில்‌ எவ்வளவு தாழ்ந்த ஸ்திதி வந்தபோதிலும்‌, பீமனை அவன்‌ 
விடவே யில்லை. கர்ணன்‌ படுங்கஷ்டத்தை நோக்கித்‌ துரியோதனன்‌ தனது 
தம்பிகளுள்‌ ஒருவனை அவனுக்கு ஸஹாயமாக அனுப்பினான்‌. அவனை எளிதில்‌ 
பீமன்‌ கொன்று சாய்த்துவிட்டு, கர்ணனை யுத்தகளத்தைவிட்டு ஓடிப்‌ போகும்படி 
செய்துவிட்டான்‌. 


வினா 38:- இவ்வாறு அடிக்கடிக்‌ கர்ணன்‌ வ்யூஹத்துள்‌ தோல்வியடைந்து 
கொண்டிருக்கையில்‌ வ்யூஹத்‌ துவாரத்தில்‌ என்ன நடந்தது? 


விடை:- பீமனை இவ்வாறு உள்ளே விட்டூ விட்டதற்காகத்‌ துரோணரைத்‌ 
துரியோதனன்‌ கடிந்து கொண்டு வ்யூஹத்துவாரத்தில்‌ மிகுந்த வருத்தத்தை 
அடைந்தான்‌. அப்பொழுது துரியோதனன்‌ அவரை மேல்‌ என்ன செய்யவேண்டியது 
என்று கேட்க அவர்‌, நமது வ்யூஹத்துள்‌ மூன்று முதன்மையான பாண்டவவீரர்கள்‌ 
புகுந்து விட்டார்கள்‌. இப்பொழுது ஜயத்ரதனை நாம்‌ வெகு ஜாக்கிரதையாகக்‌ 
காப்பாற்ற வேண்டியது. ஆகையால்‌ நீ அவன்‌ இருக்கும்‌ இடம்‌ போய்ச்‌ சண்டைசெய்‌. 
நான்‌ வ்யஹத்துவாரத்தில்‌ பாண்டவ ஸ்ருஞ்ஜயாளைத்‌ தடுத்து யுத்தம்‌ செய்து 


இச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





கொண்டிருக்கிறேன்‌' என்றார்‌. உடனே துரியோதனன்‌ அர்ஜுனன்‌ முதலியோர்‌ 
இருக்கும்‌ இடம்‌ சென்று கோரயுத்தம்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. 


வினா 39:- இவ்வாறு துரியோதனன்‌ சென்றதும்‌ பீமனோடு யார்‌ யார்‌ சண்டைக்கு 
வந்தனர்‌? அந்தச்‌ சண்டைகள்‌ யாவும்‌ எவ்வாறு முடிவுபெற்றன? 


விடை:- கர்ணன்‌ தோல்வியடைந்து ஓடிப்போனதும்‌ துரியோதனனது 
தம்பிமார்‌ ஜந்துபேர்‌ அவனை எதிர்க்க அவன்‌ அவர்களை, கொல்ல யத்தனித்தான்‌. 
அப்பொழுது கர்ணன்‌ மறுபடியும்‌ அவனோடு சண்டைக்கு வந்தான்‌. கர்ணனைத்‌ 
தடுத்துக்கொண்டு துரியோதனன்‌ தம்பிகள்‌ ஐந்துபேர்களையும்‌ வெகு லகுவாய்‌ பீமன்‌ 
வெட்டிச்‌ சாய்த்தான்‌. இந்தக்‌ காரணத்தால்‌ கர்ணனுக்கும்‌ பீமனுக்கும்‌ கொடிய போர்‌ 
உண்டாயிற்று. இதில்‌ கர்ணன்‌ களைத்துத்‌ திரும்ப யத்தனிக்கையில்‌ துரியோதனன்‌ 
உத்தரவின்படி அவன்‌ தம்பிகளுள்‌ வேறு எட்டுப்‌ பெயர்கள்‌ கர்ணனுக்கு 
ஸுஹாயமாக வந்தனர்‌. அவர்கள்‌ வந்து சேருவதற்கு முன்னமே அவர்களைப்‌ பீமன்‌ 
ஒரே பாணத்தால்‌ கொன்றுவிட்டான்‌. பீமன்‌ துரியோதனன்‌ தம்பிகளைக்‌ கொல்லக்‌ 
கொல்லக்‌ கர்ணனுக்கு யுத்த ஆவேசம்‌ அதிகரித்தது. அவன்‌ வெறிபிடித்தவன்‌ போல்‌ 
சண்டையிடத்‌ தொடங்கினான்‌. என்ன செய்தும்‌ அவன்‌ பீமனாலேயே தோல்வியடை 
யும்படி நேரிட்டது. அப்பொழுது இருபக்கத்தாரும்‌ பீமனது பராக்கிரமத்தைப்‌ புகழ்ந்து 
பேசி அட்டஹாஸம்‌ செய்தனர்‌. இதைக்கேட்ட துரியோதனன்‌ தனது தம்பிகளுள்‌ 
விகர்ணன்‌ உள்பட ஏழுபேர்களைக்‌ கர்ணனுக்கு  ஸஹாயமாக அனுப்ப 
அவர்களையும்‌ பீமன்‌ கொன்றுவிட்டான்‌. 


வினா 40:- இவ்வேழுபேரைக்‌ கொன்றதும்‌ பீமன்‌ நிலை என்னமாக இருந்தது? 
ஏன்‌? பின்பு அவன்‌ செய்த யுத்‌'தத்தின்‌ விவரம்‌ என்ன? 


விடை: விகர்ணன்‌ மாண்டு விழுந்ததும்‌ பீமனுக்கு அவன்‌ இறந்த 
விஷயத்தில்‌ மிகுந்த துக்கமுண்டாயிற்று. விகர்ணன்‌ ஸதா நியாயப்படியே 
நடப்பவன்‌. 100 ஸஹோதரருள்‌ அவன்‌ தர்மாத்மா. அவன்‌ எப்பொழுதும்‌ தர்மபுத்திர 
ருக்கு நன்மையே கருதுபவன்‌. அவன்‌ மாண்டு விழுந்ததும்‌, நான்‌ உங்கள்‌ 
நூறுபேர்களையும்‌ கொன்று விடுகிறேன்‌ என்று செய்த பாழும்‌ பிரதிக்னை நிறைவே 
ற்றுவதற்காகவே இவ்வாறு தர்மாத்மாவான உன்னைக்‌ கொல்லவேண்டி வந்தது! 
என்ன செய்வேன்‌! என்று வெகுவாகப்‌ பீமன்‌ துக்கித்துவிட்டுத்‌ தன்னை ஒருவாறு 
தேற்றிக்கொண்டு கர்ணனோடு மறுபடியும்‌ சண்டை செய்யத்‌ தொடங்கினான்‌. 
இருவரும்‌ வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ செய்தனர்‌. முடிவில்‌ பீமனுக்கு யுத்தத்தில்‌ அடி 
அதிகமாகப்பட அவன்‌ கோபத்தால்‌ கர்ணனைக்‌ கொல்ல எண்ணினான்‌. உடனே 
அர்ஜுனன்‌ கர்ணனைக்‌ கொல்லுவதாகச்‌ செய்த பிரதிஞ்ஞை ஞாபகம்‌ வர அவ்வாறு 
அவனால்‌ செய்யமுடியவில்லை. இவ்வாறு தத்தளித்துக்‌ கொண்டிருந்த பீமனை 
மர்மஸ்தானங்களில்‌ கர்ணன்மேல்‌ மேலும்‌ அடிக்க அவனுக்குக்‌ களைப்பு வந்தது. 
இந்தத்‌ தருணம்‌ பார்த்துக்கொண்டிருந்த கர்ணன்‌ தனது வில்நுனியால்‌ அவனைக்‌ 
குத்திப்‌ பரிஹாஸம்‌ மாத்திரம்‌ செய்து விட்டானே ஒழிய அவனைக்‌ கொல்ல 
வில்லை ஏனெனில்‌ அர்ஜுனனைத்‌ தவிர மற்றையப்‌ பாண்டவர்களைக்‌ கொல்வ 
தில்லை என்று கர்ணன்‌ முன்னமேயே குந்திக்கு வாக்குக்‌ கொடுத்திருந்தான்‌. 


இத்‌ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





(உத்தியோக பர்வம்‌, வினா 65-ஐ பார்க்க) பீமனும்‌ கர்ணனை அப்பொழுது நன்றாக 
அடித்துப்‌ பரிஹாஸம்‌ செய்தான்‌. இவ்வாறு இருவரும்‌ யுத்தகளத்தில்‌ சொற்‌ 
சண்டை யிட்டுக்கொண்டிருக்கையில்‌ அர்ஜுனன்‌ ஓடி வந்து கர்ணனை ஓட்ட 
யத்தனித்தான்‌. அப்பொழுது அசுவத்தாமன்‌ கர்ணனுக்கு ஸஹாயமாக அங்குவர 
கொடிய போர்‌ அங்கு உண்டாயிற்று. 


வினா 41: - இதற்குள்‌ பீமனுக்கு முன்பு புறப்பட்ட ஸாத்யகி கதி எவ்வாறா 
யிற்று. அப்பொழுது அர்ஜுனன்‌ மனோநிலை எவ்வாறிருந்தது? 


விடை: - ஸாத்யகி வெகு கோரமாக யுத்தம்‌ செய்துகொண்டு மெதுவாக 
மிகுந்த கஷ்டத்தின்‌ பேரில்‌ அர்ஜுனனை நோக்கி வந்து கொண்டிருந்தான்‌. 
அப்பொழுது அவன்‌, அவன்‌ ஸாரதி குதிரைகள்‌ முதலியன எல்லாம்‌ சோர்ந்த 
நிலையை அடைந்திருப்பதைக்‌ கண்ட கிருஷ்ணார்ஜுனாளுக்கு மிகுந்த மனஸ்தாபம்‌ 
வந்து விட்டது. 'ஸாத்யகி இவ்வளவு தூரம்‌ வந்து விட்டானே! இனிமேல்‌ அவனால்‌ 
வரமுடியுமோ இல்லையோ? நான்‌ அவனை அவசியம்‌ காப்பாற்ற வேண்டியது. 
ஸூர்யனோ அஸ்தமிக்கக்‌ கொஞ்ச காலம்‌ தான்‌ இருக்கிறது. இதற்குள்‌ நான்‌ 
ஜயத்ரதனையும்‌ கொல்லவேண்டூமே மேலும்‌ ஸாத்யகி யுதிஷ்டிரரைத்‌ 
தனிமையாய்‌ விட்டு வந்து விட்டானே! துரோணர்‌ தருமபுத்திரரை என்னென்ன 
செய்து விட்டாரோ? இவ்விதமான குழப்பங்கள்‌ அப்பொழுது அர்ஜுனன்‌ மனதில்‌ 
உண்டாயின. 


வினா 42:- அப்பொழுது ஸாத்யகிக்கு என்ன ஆபத்து வந்தது? அது யாரால்‌ 
எவ்வாறு நீங்கியது? பின்பு ஸாத்யகி என்ன செய்தான்‌? 


விடை:- இவ்வாறிருக்கையில்‌ ஸாத்யகியை எதிர்த்துச்‌ சண்டையிட 
வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ சோமதத்தனது பிள்ளையாகிய பூரிச்ரவஸ்‌ 
என்பவன்‌ வந்தான்‌. இவ்விருவருக்கும்‌ கொடிய யுத்தம்‌ நடந்துகொண்டு வருகையில்‌ 
ஸாத்யகியின்‌ ரதம்‌ குதிரை முதலியவைகள்‌ சின்னாபின்னமாக அவன்‌ தரையில்‌ 
நிற்கவேண்டி வந்தது. அப்பொழுது வெகு நாழிகைவரையில்‌ யுத்தஞ்‌ செய்து 
கொண்டிருந்ததால்‌ களைப்பு மேலிட ஸாத்யகி தயங்கி நின்றான்‌. பூரிச்ரவஸ்‌ 
அவனைத்‌ தன்‌ கத்தியால்‌ அடித்துத்‌ தள்ளி யுத்தகளத்தில்‌ கொஞ்ச தூரம்‌ இழுத்துச்‌ 
சென்றான்‌. இவ்வாறு ஸாத்யகி படும்‌ துயரைக்‌ கண்ட அர்ஜுனன்‌ சில கூரிய 
பாணங்களை விட்டுப்‌ பூரிச்ரவஸின்‌ கையை அறுத்துத்‌ தள்ள, அவனுக்கு மிகுந்த 
கோபம்‌ உண்டாயிற்று. வாலி இராமரைப்‌ பழிப்பதுபோல அவன்‌ அர்ஜுனனை அதர்ம 
யுத்தம்‌, செய்ததாகப்‌ பழித்தான்‌. அர்ஜுனன்‌ தான்‌ செய்தது கெளரவர்கள்‌ 
அபிமன்யுவைக்‌ கொன்றது போன்ற அநியாயமன்று என்றும்‌, பலர்‌ கூடி யுத்தம்‌ 
செய்கையில்‌ இவ்வாறுதான்‌ அடிக்கடி நடக்கும்‌ என்றும்‌ சொல்லித்‌ தன்‌ 
நடத்தையை ஒருவாறு நியாயம்‌ என்று ஸ்தாபித்து விட்டான்‌. அப்பொழுது 
பூரிச்ரவஸ்‌ ஒருவாறு திருப்தியடைந்து தன்மனதை அடக்கிக்‌ கொண்டு பரமபதம்‌ 
அடைய விரும்பி நிஷ்டையில்‌ அந்த யுத்தகளத்தின்‌ மத்தியில்‌ உட்கார்ந்தான்‌. 
விடுபட்ட ஸாத்யகி கோபாவேசத்தால்‌ தன்‌, கத்தியை உருவி பகவான்‌, அர்ஜுனன்‌ 


ர 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


முதலியோர்‌ தடுத்ததையும்‌ கவனியாது சண்டையிடாது நிராயுதபாணியாக இருந்த 
பூரிச்ரவஸின்‌ கழுத்தை வெட்டி எறிந்து நியாயவிரோதமாக அவனைக்‌ கொன்றான்‌. 


வினா 43:- இவ்வாறு பூரிச்ரவஸ்‌ இறந்தபின்னர்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து 
வந்தது? 


விடை:- இதன்‌ பின்பு தன்‌ ரதத்தைக்‌ கூடிய சீக்கிரத்தில்‌, ஜயத்ரதன்‌ இருக்கும்‌ 
இடத்திற்குக்‌ கொண்டுபோகும்படி அர்ஜுனன்‌ பகவானைக்‌ கேட்டுக்கொண்டான்‌. 
உடனே அர்ஜுனன்‌, ஜயத்ரதன்‌ இருக்குமிடம்‌ அவனைக்‌ கொன்றுவிட வேண்டும்‌ 
என்ற ஆவலோடு அவனை ஏர இறங்கப்பார்த்து அவனோடும்‌ அவனைச்‌ சுற்றி 
இருந்தவர்களோடும்‌ சண்டையிட தொடங்கினான்‌. இந்த தருணத்தில்‌ துரியோதனன்‌ 
கர்ணனை அர்ஜுனனோடூ யுத்தம்‌ செய்ய அனுப்ப, இருவருக்கு பெரும்போர்‌ 
உண்டாயிற்று. அசுவத்தாமனும்‌, கிருபரும்‌ சல்லியனும்‌ அப்பொழுது அர்ஜுனனை 
எதிர்த்தார்கள்‌. பீமஸேனனும்‌ ஸாத்யகியும்‌ அர்ஜுனனுக்கு ஸஹாமாக வந்து போர்‌ 
செய்யத்‌ தொடங்கினர்‌. அப்பொழுது நடந்த யுத்தத்தில்‌ அர்ஜுனனுக்கும்‌, 
பகவானுக்கும்‌ அடி அதிகமாக விழுந்தது, கர்ணனுக்கும்‌ களைப்பு உண்டாயிற்று. 
மற்றைய ஷீர்களுக்கும்‌ தேகம்‌ தளர்ந்துவிட்டது. இனிமேல்‌ ஜயத்ரதனை அர்ஜுனன்‌ 
கொன்றுவிடுவான்‌ என்று எல்லாருக்கும்‌ தோன்றியது. இவ்வாறு யுத்தம்‌ நடந்து 
வருகையில்‌ ஸுர்யன்‌ ஒரு நாழிகைக்குள்‌ அஸ்தமிக்கும்‌ தருணமாக இருந்தான்‌. 


வினா 44:- இந்தத்‌ தருணத்தில்‌ பகவான்‌ அர்ஜுனனது காரியத்தை முடித்து 
வைப்பதற்கு என்ன ஏற்பாடு செய்தார்‌? அதனால்‌ மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- அப்பொழுது அந்த ஸாயங்கால ஸமயத்தில்‌ பகவான்‌ அர்ஜுனனிடம்‌ 
தாம்‌ செய்யப்போகிற தந்திரத்தைச்‌ சொல்லிவிட்டு தமது யோக மாயையால்‌ 
ஸூர்யனை மறைத்து விட்டார்‌. உடனே யுத்தகளத்திவிருந்தவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஸூர்யன்‌ அஸ்தமித்ததாகத்‌ தோன்ற ஜயத்ரதனுக்கு தைரியம்‌ உண்டாயிற்று. 
அப்பொழுது அவனைக்‌ காப்பாற்றி நின்றவர்களுக்கும்‌ கொஞ்சம்‌ தைரியமுண்டாக 
அவர்கள்‌ அசிரத்தையாய்‌ இருந்தனர்‌. அவர்களுள்‌ அதனால்‌ குழப்பமுண்டாயிற்று. 
இந்தத்தருணத்தில்‌ 1.கவான்‌ ஜயத்ரதனை அடிக்கும்படி அர்ஜுனனுக்கு ஜாடைகாட்ட, 
அவரது தந்திரத்தை அறிந்த அர்ஜுனன்‌ யுத்தத்தை தொடங்கி அசுவத்தாமன்‌ 
முதலியோரைச்‌ சிதறி ஓடும்படி செய்து முடிவில்‌ ஜயத்ரதன்‌ முன்பு வந்து நின்று, 
அவன்‌ தலையை வெட்டிவிட வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ தன்‌ கையில்‌ ஒரு 
திவ்ய அஸ்திரத்தை எடுத்தான்‌. . 


வினா 45:- இந்த மையத்தில்‌ பகவான்‌ அர்ஜுனனுக்கு என்ன உபாயம்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தார்‌? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- அப்பொழுது பகவான்‌ அர்ஜுனனை நோக்கி, 'நீ முதல்‌ பாணத்தின்‌ 
மேல்‌ தொடர்ச்சியாய்‌ பாணங்களை விட்டு ஜயத்ரதன்‌ தலை கீழே விழாதபடி அதை 
குருக்ஷேத்திர எல்லைக்கு வெளியில்‌ கொண்டுபோய்‌ அங்கு இப்பொழுது 
ஸக்த்யாவந்தன ஜபம்‌ செய்து கொண்டிருக்கிற விருத்தக்ஷத்ரன்‌ என்ற ஜயத்ரதன்‌ 


தது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


தகப்பன்‌ மடியில்‌ போட்டுவிடு' என்று எச்சரிக்கை செய்தார்‌. அதன்படியே அர்ஜுனன்‌ 
மிகுந்த லாஹவமாக ஜயத்ரதன்‌ தலையை கொய்துகொண்டு போய்‌ அவன்‌ தகப்பன்‌ 
மடியில்‌ போட்டு விட்டான்‌. அப்பொழுது யுத்தகளத்தில்‌ இருந்தவர்கள்‌ யாவரும்‌ 
அர்ஜுனன்‌ அதர்ம யுத்தம்‌ செய்துவிட்டான்‌ என்று கூக்குரலிட பகவான்‌ தமது 
மாயையை எடுத்து விட்டார்‌. உடனே யாவரும்‌ ஸூர்யன்‌ அஸ்தமனமாகும்‌ 
ஸமயத்தில்‌ இருந்ததைக்‌ கண்டு வியந்தனர்‌. 


வினா 46:- ஏன்‌ பகவான்‌ அர்ஜுனனை இவ்வாறு செய்யச்‌ சொன்னார்‌? பின்பு 
விருத்தக்ஷத்ரர்‌ கதி என்னமாயிற்று? 


விடை:- ஜயத்ரதன்‌ விருத்தக்ஷத்ரனுக்கு வெகுநாள்‌ கழித்துப்‌ பிறந்த அருமை 
யான பிள்ளை. அவன்‌ பிறந்ததும்‌ ஒரு அசரீரிவாக்கு, 'உன்‌ பிள்ளை நல்ல பலவானா 
வான்‌. ஆனால்‌ யுத்தகளத்தில்‌ ஒரு பிரஸித்தியான புருஷனால்‌ கோபவேளையில்‌ 
தலை யறுப்பட்டு இறக்கப்போகிறான்‌' என்று கூறியது. அப்பொழுது விருத்தக்ஷத்ரன்‌ 
பெரியோரைக்கூட்டி அவர்‌ மத்தியில்‌, என்‌ பிள்ளை தலையை யார்‌ கீழே 
தள்ளுகிறார்களோ அவர்கள்‌ தலை ஆயிரம்‌ சுக்கலாக வெடித்துப்‌ போகட்டும்‌,” என்று 
தன்‌ பிள்ளைக்கு ஆசீர்வாதம்‌ செய்து, இராஜ்யத்தை அவனிடம்‌ ஒப்பிவித்துவிட்டு 
அவன்‌ காடூ சென்றான்‌. ஆகையால்‌ தான்‌ அர்ஜுனனைக்‌ காப்பதற்காக பகவான்‌ 
அவனுக்கு முற்கூறிய உபாயம்‌ சொல்லிக்கொடுக்க, அவன்‌ மரணத்தின்‌ 
வாயிலிருந்து தப்பினான்‌. தலைவந்தது அறியாத விருத்தக்ஷத்ரன்‌ ஜபம்‌ முடிந்த 
உடன்‌ எழுந்து விட்டான்‌. உடனே தலை அவன்‌ மடியிலிருந்து பூமியில்‌ விழ, அவன்‌ 
ஆசீர்வாதத்தின்‌ முடிவு அவனுக்கே வந்துவிட்டது. அவன்‌ தலை ஆயிரம்‌ துண்டாக 
வெடிக்க அவன்‌ இறந்தான்‌. இவ்வாறு பகவான்‌ கெட்டவன்‌ கொடுத்த சாபத்தை 
அவன்‌ மேலேயே திருப்பி விட்டார்‌. 


வினா 47:- இவ்வாறு ஜயத்ரதன்‌ இறந்த பின்பு யுத்தகளத்தில்‌ என்ன நடந்தது? 


விடை:- ஜயத்ரதன்‌ இறந்ததும்‌ துரோணரும்‌ கிருபரும்‌ அர்ஜுனனை 
எதிர்த்துவர அவர்களோடூ சண்டையிட மனம்‌ வராதவனாய்‌ எவ்வளவோ அர்ஜுனன்‌ 
ஒதுங்கிப்‌ பார்த்தான்‌. அப்பொழுது அவர்கள்‌ அவனோடு வலுவில்‌ சண்டைக்குவந்து 
பெரிய சண்டையை உண்டாக்கினர்‌. அதில்‌ அர்ஜுனன்‌ கிருபருக்கு மூர்ச்சை 
வரும்படி செய்துவிட்டான்‌. உடனே அவனுக்குத்‌ தான்‌ செய்தது மஹா பாபம்‌ என்ற 
எண்ணம்‌ உண்டாக அவன்‌ மனம்‌ தவிக்கத்‌ தொடங்கியது. இதற்குள்‌ கர்ணன்‌ 
ஸாத்யதியை எதிர்த்து வருவதை அவன்‌ காண அவனுக்கு யுத்தா வேசம்‌ வந்து 
கர்ணனை கொல்ல வேண்டும்‌ என்ற வீர்யம்‌ உண்டாயிற்று. பகவான்‌ 
கர்ணனிடத்தில்‌ இந்திர சக்தி ஆயுதம்‌ இருக்கிறது என்றும்‌, அதனால்‌ அவனை 
எதிர்ப்பதற்கு தக்க ஸமயம்‌ அதுவல்ல என்றும்‌ சொல்லி அர்ஜுனனைத்‌ தடுத்து 
விட்டார்‌. அப்பொழுது ஸாத்யகிக்கும்‌ கர்ணனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாக அதில்‌ 
ஸாத்யகிக்கு ஜயம்‌ வந்தது. இதற்குள்‌ அர்ஜுனனிடம்‌ பீமன்‌ தான்‌ கர்ணனால்‌ அன்று 
அடைந்த அவமானத்தை எடுத்துரைத்து, தன்னாலும்‌ கர்ணனுக்கு ஏதாவது 
அவமானம்‌ வருவதற்கு இடங்கொடுக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டான்‌. 
உடனே எல்லோரும்‌ திரும்பி தருமபுத்திரரை நோக்கிப்‌ புறப்பட்டு வரும்வழியில்‌, 


௨ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அர்ஜுனன்‌ கர்ணனைக்‌ கண்டு அவன்‌ பீமனை வைததற்காக அவனைக்‌ கூடிய 
சீக்கிரத்தில்‌ கொல்லுவதாகச்‌ சபதம்‌ கூறிவிட்டுப்‌ போகையில்‌ ஸூர்யன்‌ 
அஸ்தமனமானான்‌. போகும்‌ வழியில்‌ பகவான்‌ அர்ஜுனனை தைரியப்படுத்திக்‌ 
கொண்டும்‌ மெச்சிக்கொண்டும்‌, அன்று அவனால்‌ மாண்டு சின்னாபின்னமாக 
கிடக்கும்‌ யுத்தகளத்தைக்‌ காட்டிக்‌ கொண்டும்‌ வந்து தருமபுத்திரரிடம்‌ ஜயத்ரதவத 
ஸமாசாரத்தைச்‌ சொன்னார்‌. அப்பொழுது யுதிஷ்டிரர்‌ பகவானைப்‌ பலவாராகத்‌ 
துதித்துத்‌ தமது ஸந்தோஷத்தை வெளியிட்டார்‌. 


வினா 48:- இவ்வாறு பாண்டவர்கள்‌ மிகுந்த கோலாஹலமாக இருக்கையில்‌ 
துரியோதனாதியர்கள்‌ பக்கத்தின்‌ நிலைமை எவ்வாறிருந்தது? இதனால்‌ என்ன 
பிரமாதம்‌ விளைந்தது? 


ஃவிடை:- இவ்வாறு ஜயத்ரதன்‌ இறந்த பின்பு அர்ஜுனன்‌ முதலியோர்‌ தமது தமது 
படைவிட்டை நோக்கிப்‌ புறப்பட யத்தனிக்கையில்‌ துரியோதனன்‌ துரோணரிடம்‌ 
தனது நிலையை எண்ணி எண்ணப்‌ பரிதவிக்கலாயினன்‌. “ஓ ஆசாரியரே! நான்‌ 
உம்பை நம்பியே இவ்வரசர்களை என்பக்கத்தில்‌ இருந்து போர்செய்யும்படி 
ஏவினேன்‌. இப்பொழுது உம்மால்‌ அவர்களைக்‌ கொன்ற மஹா பாபம்‌ எனக்கு 
வந்துவிட்டதே! நான்‌ நம்பியிருந்த பீஷ்மரும்‌ தாமாகவே மரணத்தை வருவித்துக்‌ 
கொண்டார்‌ என்றே நான்‌ எண்ணுகிறேன்‌. நீரும்‌ மிகுந்த அச்சரத்தையாக யுத்தம்‌ 
செய்து வருகிறீரே! இவ்வாறு இருந்தால்‌ நான்‌ பிழைப்பது எப்படி? எனக்காக உம்மை 
நம்பி இருந்த ஜயத்ரதனை இவ்வாறு இரைகொடுத்து விட்டீரே! இவ்வாறு எனக்கு 
வேண்டியவர்களைப்‌ பரிகொடுத்த பின்பு, எனக்கு இவ்வுலகில்‌ இருக்கப்‌ பிரியம்‌ 
இல்லை. ஆகையால்‌ நான்‌ தற்கொலை செய்து கொள்ளுகிறேன்‌. எனக்கு அனுமதி 
கொடும்‌ பாண்டவ குருவே! என்று துரியோதனன்‌ முறையிட்டு அலறினான்‌. இதைக்‌ 
கண்டு துரியோதனன்‌ ஸேனை முழுவதும்‌ தவிக்கத்‌ தொடங்கியது. இதைக்‌ கண்டு 
துரோணர்‌, நான்‌ முன்னமேயே சொல்லவில்லையா? நீ சிரித்துக்கொண்டே முன்பு 
சூதாடிப்‌ பாண்டவர்களை மானபங்கப்‌ படுத்தினாய்‌! அவைகளின்‌ பலன்களை நீ 
இப்பொழுது அழுது கொண்டேதான்‌ அனுபவிக்கவேண்டும்‌! அர்ஜுனனை 
வெல்லுவது அலாத்தியம்‌ என்று நாங்களும்‌ உனக்கு எவ்வளவோதரம்‌ கிளிப்பிள்ளை 
க்குச்‌ சொல்வதுபோலச்‌ சொல்லி இருக்கிறோம்‌. நீயும்‌ முன்னமேயே அர்ஜுனனது 
பலத்தை அறிந்திருக்கிறாய்‌. ஆகையால்‌ இன்று நாம்‌ தோல்வி யடைந்தது என்‌ 
சிரத்தைக்‌ குறைவாலல்ல, அர்ஜுனனது பலவிசேஷத்தால்‌ தான்‌. இன்று நமது 
மத்தியிலிருந்து அர்ஜுனன்‌ ஜயத்ரதனைக்‌ கொன்ற பராக்கிரமத்தைப்‌ பார்த்தால்‌ 
நான்‌ கிருபர்‌ முதலியோர்‌ பிழைத்ததே புனர்‌ ஜன்பம்‌ என்று எனக்குத்‌ தோற்றுகிறது! 
நீ வீணாக எங்கள்‌ மேல்‌ குற்றம்‌ கூறுவது நியாயம்‌ அன்று. உனது மனக்குறையை 
நீக்குவதற்காகவே இன்று இரவிலும்‌ என்னால்‌ கூடிய மட்டும்‌ நான்‌ யுத்தத்தை 
நடத்துகிறேன்‌. என்‌ சிரத்தையை நீயே பார்த்துக்கொள்‌ ' என்று சொல்லி யுத்தத்தை 
மறுபடியும்‌ தொடக்கும்‌ படி உத்தரவு செய்தார்‌. அப்பொழுது துரியோதனன்‌ 
கர்ணனிடம்‌ துரோணரைப்பற்றி முறையிட கர்ணன்‌ அவர்‌ மனதார சண்டையிட்டார்‌ 
என்ற விஷயம்‌ அவன்‌ மனதில்‌ பதியும்படி செய்தான்‌. கெளரவ ஸேனை யெல்லாம்‌ 
படை வீட்டிற்கு புறப்படும்‌ தருணமாயிருந்த பாண்டவளேனை முன்‌ வந்து நிற்க 
பதிநான்காம்‌ நாள்‌ இரவில்‌ யுத்தம்‌ வெகு கோரமாகத்‌ தொடங்கியது. 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 
வினா 49:- அன்றிரவில்‌ யுத்தம்‌ முதலில்‌ எவ்‌.வாறு நடந்து வந்தது? 


விடை: - அன்று ஸுர்யன்‌ அஸ்தமனமாகி இருள்‌ மூடிக்‌ கொண்டு 
வருகையில்‌ துரியோதனன்‌ மிகுந்த ஆவேசத்தோடு பாண்டவ ஸேனையைத்‌ தாக்க 
அவனை அப்பொழுது ஒருவராலும்‌ தடுக்க முடியவில்லை. அப்பொழுது தர்மபுத்திரர்‌ 
அவன்‌ வில்லை ஒடித்து அவனுக்கு மயக்கம்‌ வரும்படி செய்தார்‌. இதற்குள்‌ 
அர்ஜுனனும்‌ ஸாத்யகியும்‌ சேர்ந்து துரோணரை எதிர்த்தனர்‌. அப்பொழுது அவர்‌ 
பேய்‌ பிடித்தவர்போல்‌ சண்டையிட்டு பாண்டவ ஸேனையை சின்னாபின்ன 
மாக்கினர்‌. அப்பொழுது பீமனுக்கும்‌ கர்ணனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாக 
இருவரும்‌ கொஞ்ச நாழிகை ஸமயுத்தம்‌ செய்து விட்டு புத்தகளத்தில்‌ வெவ்வேறு 
இடத்தை நோக்கிப்‌ போயினர்‌. அப்பொழுது துரியோதனனுடைய தம்பிமார்‌ இருவர்‌ 
பீமனை எதிர்த்து அவனால்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ கர்ணன்‌ முதலிய கெளரவ வீரர்கள்‌ 
முந்நிலையிலே கதியற்று மாண்டனர்‌. இதன்பின்‌ பூரிச்ரவஸின்‌ தகப்பனாகிய 
ஸோமதத்தனுக்கும்‌ ஸாத்தியகிக்கும்‌ போர்‌ உண்டாக அதில்‌ சாத்யகி அவனை 
மூர்ச்சை அடையும்படி செய்தான்‌. இவ்வாறு அநேகவிதமாக யுத்தம்‌ நடந்து 
வருகையில்‌ கடோத்கசன்‌ அசுவத்தாமனிடம்‌ வந்து தனது மாயைகள்‌ மூலமாகக்‌ 
கொடிய யுத்தஞ்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. அம்மாயைகளை அசுவத்தாமன்‌ சிதற 
அடிக்க இருவருக்கும்‌ வெகுகாலம்‌ சண்டை நடந்தது. இவைகளைக்‌ கண்டு கர்ணன்‌ 
முதலியோர்‌ கிட்டே வரமுடியாது பயந்தோடினர்‌. கடோத்கசன்‌ தனக்குத்‌ தெரிந்த 
மாயா வித்தைகளை எல்லாம்‌ அன்று காட்டி கெளரவஸேனையை சிதற அடித்தான்‌. 
இவைகளைக்‌ துரியோதனன்‌ அசுவத்தாமனிடஞ்‌ சென்று முறையிட்டுக்கொள்ள 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ பெரும்‌ போர்‌ உண்டாயிற்று. இந்த யுத்தத்தில்‌ 
இருபக்கத்திலும்‌ அநேகர்‌ மாண்டு விழுந்தனர்‌. இதன்‌ முடிவில்‌ அசுவத்தாமனது 
பாணத்தால்‌ கடோத்கசன்‌ மூர்ச்சை அடைந்துவிழ திருஷ்டத்யும்னன்‌ அவனை 
வேறோர்‌ ரதத்தில்‌ வைத்துக்கொண்டு வெளியே கொண்டுவந்து விட்டான்‌. 
இவ்வாறிருக்கையில்‌ யுதிஷ்டிரருக்கும்‌ துரோணருக்கும்‌ கொஞ்சகாலம்‌ 
யுத்தகளத்தின்‌ வேறோர்‌ பாகத்தில்‌ பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்தது. 
துரோணரால்‌ முடிவு வரையில்‌ தருமபுத்திரரை அசைக்கவே முடியாமற்‌ போயிற்று. 


வினா 50:- இவ்வாறு சண்டை நடந்து வருகையிவ்‌ துரியோதனாதியர்‌ 
பக்கத்தில்‌ என்ன குழப்பம்‌, ஏன்‌ உண்டாயிற்று. 


விடை:- இவ்வாறு பாண்டவர்கள்‌ கைஏரிக்கொண்டு வருகையில்‌ துரியோத 
னன்‌ கர்ணனை நோக்கி இது தான்‌ தருணம்‌, உனது பல விசேஷத்தைக்‌ காட்டி 
எங்களைக்‌ காப்பாற்று' என்று வேண்டிக்‌ கொண்டான்‌. அதற்கு அவன்‌ அர்ஜுனனை 
பிரம்மதேவரே காப்பாற்றிக்‌ கொண்டிருந்த போதிலும்‌ தான்‌ எப்படியாவது அவனைக்‌ 
கொன்றுவிடுவதாகச்‌ சபதங்‌ கூறினான்‌. கிருபர்‌ உடனே அவன்‌ கொல்வது 
அஸாத்தியமான காரியம்‌ என்று எல்லார்‌ மனதிலும்‌ பதியும்படி தகுந்த முகாந்திரங்‌ 
கள்‌ மூலமாக எடுத்துக்‌ காட்டினார்‌. அப்பொழுது கர்ணன்‌ , எவ்விஷயத்திலும்‌ மன 
உறுதி மாத்திரம்‌ ஒருவனுக்கு இருக்கும்‌ ஆயின்‌ அவன்‌ எந்த அஸாத்தியமான 
காரியத்தையும்‌ ஸாதிப்பான்‌ என்று சொல்ல கிருபர்‌ எதிரிகளது பலத்தையும்‌, 
அவர்கள்‌ பக்கம்‌ இருக்கும்‌ நியாயத்தையும்‌ எடுத்துக்காட்டி கர்ணன்‌ சொல்வது 


ட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





பைத்தியக்காரனது புலப்பமே ஒழிய வேறில்லை என்று எடுத்துக்‌ காட்டினார்‌. . 
அதற்குக்‌ கர்ணன்‌ தன்னிடத்தில்‌ இந்திரன்‌ கொடுத்த சக்தி இருக்கிறதாகவும்‌ அதைக்‌ 
கொண்டு தான்‌ முதலில்‌ அர்ஜுனனை கொன்று பின்பு அதன்‌ மூலமாக எல்லாப்‌ 
பாண்டவர்களையும்‌ இறக்கும்படி செய்யப்போகிறதாகவும்‌ பெருமை பேசி, கிருபர்‌ 
பிராம்மணராய்‌ இல்லாவிடில்‌ அவ்வாறு பாண்டவர்களைப்‌ புகழ்ந்துபேசி 
ஸேனையில்‌ குழப்பத்தை உண்டாக்கியதற்கு அவரது நாக்கை தான்‌ அறுத்திருக்க 
லாம்‌ என்று அவரை இகழ்ந்து பேசினான்‌. இவைகளைக்‌ கேட்டிருந்த 
அசுவத்தாமனுக்கு மிகுந்த கோபம்‌ வர பார்‌ உன்‌ தலையை வெட்டிவிடுகிறேன்‌! என்‌ 
அத்திம்‌ பெயரை என்முன்‌ இவ்வாறு இகழ்ந்து பேசுகிறாயா? குதிரைக்காரப்‌ பயலே! 
என்று உறக்கக்‌ கூவிக்கொண்டு கர்ணனது தலையை வெட்டுவதற்காக கத்தியை 
உறுவிக்‌ கொண்டு அவன்‌ அருகில்‌ சென்றான்‌. கர்ணனும்‌ அவனோடு யுத்தத்திற்கு 
தயாரானான்‌. உடனே அசுவத்தாமனுக்கு கோபம்‌ தணிய 'அடே ஸாரதிப்பிள்ளாய்‌! 
உனது கர்வத்தை அர்ஜுனன்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ அடக்குவான்‌. பொருத்துக்கொள்‌. 
நாங்கள்‌ உன்னை மன்னித்திருக்கிறோம்‌' என்று சொன்னான்‌. துரியோதனன்‌ 
அப்பொழுது கர்ணன்‌, கிருபர்‌, அசுவத்தாமன்‌ ஆகிய இவர்களை ஸமாதானப்படுத்த 
கிருபரும்‌ கர்ணனை மன்னித்து விட்டார்‌. 


வினா 51:- இவ்வாறு குழப்பம்‌ அடங்கியதும்‌ சண்டை எவ்வாறு நடந்தது? 


விடை:- துரியோதனாதியர்‌ ஸேனையில்‌ உண்டான குழப்பம்‌ ஒருவாறு 
ஒடுங்கி வருகையில்‌ பாண்டவர்கள்‌ யாவரும்‌ கர்ணனை எதிர்த்து சண்டைக்கு 
வந்தார்கள்‌. அவர்களோடு கர்ணன்‌ ஒருவனாகவே சண்டை செய்து வருகையில்‌ 
துரியோதனனது வேண்டுகோளின்படி அசுவத்தாமன்‌ அவனுக்கு ஸஹாயமாக 
வந்தான்‌. அப்‌.பொழுது கர்ணனைக்‌ கொல்லவேண்டும்‌ என்று ஆவலோடு வரும்‌ 
அர்ஜுனனை துரோணர்‌, கிருபர்‌, சல்லியன்‌ முதலியோர்‌ தடுக்க முயன்றனர்‌. 
இவர்கள்‌ தடுப்பதற்கு முன்‌ கர்ணன்‌ மூர்க்கத்தனமாக அர்ஜுனன்‌ மேல்‌ பாய 
இருவருக்கும்‌ போர்‌ உண்டாயிற்று. இதன்‌ முடிவில்‌ கர்ணன்‌ அர்ஜுனனால்‌ நல்ல 
அடிப்பட்டு, அவனது சாரதி குதிரைகள்‌ முதலியவைகளை இழந்து கிருபரது ரதத்தில்‌ 
ஓடிவந்து ஏறிக்கொண்டான்‌. இதை கண்ட கெளரவசேனை சிதறி ஓட ஆரம்பிக்க 
துரியோதனன்‌ அவைகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு மூர்க்கத்தனமாக அர்ஜுனனை 
எதிர்த்து வந்தான்‌. அப்பொழுது கிருபர்‌ அசுவத்தாமனை துரியோதனனுக்கு 
ஸஹாயமாக அனுப்பினார்‌. வந்த அசுவத்தாமனை நோக்கி 'என்‌ விஷயத்தில்‌ எனது 
ஆப்தர்கள்‌ கூட அசிரத்தையாய்‌ சண்டையிடுகிறார்கள்‌. இது எனது துர்பாக்கியம்‌. 
நீயாவது என்னை இத்தருணத்தில்‌ நன்றாய்‌ சணடை செய்து காப்பாற்று' என்று 
கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டான்‌. அதற்கு அசுவத்தாமன்‌ பாண்டவர்கள்‌ உயிரோடிருக்‌ 
கிறவரையில்‌ எங்களால்‌ பாண்டவ ஸேனையை ஜயிக்க முடியாது. நீயோ 
அநியாயச்‌ சண்டை யிடுகிறாய்‌. ஆகையால்‌ உனக்கு பலக்குறைவுதான்‌. இருந்த 
போதிலும்‌ இதோ உன்னை சந்தோஷப்‌ படுத்தும்‌ பொருட்டு என்னாலான மட்டும்‌ 
சண்டை செய்கிறேன்‌ பார்‌ என்று சொல்லி விட்டு திருஷ்டத்யும்னனோடு கொடிய 
போர்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. வெகு நாழிகை சமயுத்தம்‌ நடந்த பிறகு முடிவில்‌ 
திருஷ்டத்யும்னன்‌ தோல்வியடைந்தான்‌. அப்பொழுது பாண்டவர்களுக்கு மிகுந்த 
பயம்‌ உண்டாயிற்று. துரோணரும்‌ அப்பொழுது பாண்டவ ஸேனையைச்‌ 


ரச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





கின்னாபின்ன படுத்திவந்தார்‌. இவ்வாறிருக்கையில்‌ ஸாத்யகிக்கும்‌ ஸோமதத்தனுக் 
கும்‌ உண்டான சண்டையில்‌ ஒரு பெரிய பாணத்தால்‌ ஸோமதத்தன்‌ இறந்தான்‌. 


வினா 52:- இவ்வாறு யுத்தம்‌ வெகு பயங்கரமாக நடந்து வருகையில்‌ 


இருதிறத்தாரது நிலையும்‌ எவ்வாறிருந்தது? அப்பொழுது அவர்கள்‌ என்ன 
செய்தார்கள்‌? பின்பு என்ன நடந்தது? 


விடை: - அர்ஜுனன்‌ முதலிய பாண்டவ வீரர்களால்‌ கெளரவ ஸேனையும்‌, 
துரோணர்‌ முதலியவர்களால்‌ பாண்டவ ஸேனையும்‌ மொத்துண்டு களைப்‌ 
படைந்தன. மேலும்‌ இரவு மூடிக்கொண்டு இருட்டாயிருந்தமையால்‌ யுத்த 
விரர்களுக்கு களைப்பால்‌ தூக்க முண்டாயிற்று. இதை தடுப்பதற்காக இருதிரத்தாரும்‌ 
பந்தங்கள்‌, விளக்குகள்‌ முதலியவைகளை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வீரர்களிடம்‌ 
கொடுக்க எல்லோரும்‌ அந்த வெளிச்சத்தில்‌ கொடிய போர்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்கள்‌. அப்பொழுது துரோணருக்கு காவலாக துரியோதனன்‌ தனது தம்பி 
மார்களை அனுப்பினான்‌. அர்ஜுனனை எதிர்க்கும்படி கர்ணனுக்கு ஏற்பாடு செய்தான்‌. 
அதற்குள்‌ பாண்டவர்கள்‌ முதலியோர்‌ தகுந்த ஏற்பாடுகள்‌ செய்துக்‌ கொண்டு 
துரோணரை கொல்லுவதற்காக அவர்கள்‌ மேல்‌ பாய்ந்தார்கள்‌. அப்பொழுது கெளரவ 
விரர்களுள்‌ கிருதவர்மா தருமபுத்திரரையும்‌, அசுவத்தாமா கடோத்கசனையும்‌, 
கர்ணன்‌ ஸஹுதேவனையும்‌, சல்லியன்‌ விராடனையும்‌, இதுபோல ஒவ்வோரு 
கெளரவ வீரன்‌ ஒவ்வொரு பாண்டவ வினைத்‌ தனித்தனியாகத்‌ தடுத்தான்‌. இந்தச்‌ 
சண்டையில்‌ கிருதவர்மா தருமபுத்திரரை ஓடும்படி செய்தான்‌, துரியோதனன்‌ 
பீமஸேனனால்‌ மொத்துண்டு ஓடிப்போனான்‌. ஸஹுதேவன்‌ கர்ணானல்‌ தோல்வி 
யடைந்து நிற்க அவனைக்‌ கொல்லாது தனது வில்லின்‌ நுனியால்‌ குத்தி 'உனக்கு 
சமானமானவர்களோடு சண்டை செய்‌. மேலானவர்களோடு சண்டைக்குப்‌ போகாதே. 
அதோ அர்ஜுனன்‌ சண்டை செய்துக்கொண்டிருக்கிறான்‌. அங்கேயாவது போய்‌ 
பிழைத்துக்கொள்‌, இல்லாவிடில்‌ விட்டிற்காவது போ என்று சொல்லி அவமானப்‌ 
படுத்திவிட்டான்‌. மத்திர தேசாதிபதி விராடனை எதிர்த்துச்‌ சண்டை செய்து 
அவனைத்‌ தோல்வி அடையும்படி செய்யும்‌ தருணத்தில்‌, அவனுக்கு ஸஹாயமாக 
அவன்‌ தம்பியாகிய சதானீகன்‌ வர, அவனை எளிதில்‌ சல்லியன்‌ கொன்றுவிட்டான்‌. 
அதன்‌ பின்பு ஜடாஸுரன்‌ பிள்ளையாகிய அலம்புஷன்‌ என்ற அஸுரராஜன்‌ ஒருவன்‌ 
அர்ஜுனனை எதிர்த்து வந்து தோல்வி யடைந்தான்‌. நகுலன்‌ பிள்ளை 
சதானீகனுக்கும்‌ துரியோதனன தம்பி சித்திரஸேனனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாக 
அதில்‌ அவன்‌ சதானீகனால்‌ தோல்வி அடைத்து கிருதவர்மாவினது தேரில்வந்து 
ஏரிக்கொண்டான்‌. இவ்வாறு அன்றிரவு நகுலனுக்கும்‌ சகுனிக்கும்‌, சிகண்டிக்கும்‌ 
கிருபருக்கும்‌, திருஷ்டத்யும்னனுக்கும்‌ துரோணர்‌, கர்ணன்‌ முதலியோருக்கும்‌, 
ஸாத்யகிக்கும்‌ கர்ணனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாக யுத்த களத்தில்‌ மிகுந்த 
குழப்பம்‌ உண்டாயிற்று. அப்பொழுது பராக்கிரமம்‌ வரவர அதிகரிக்க அவன்‌ 
கொலைத்தொழிலை வெகு ஆவேசத்தோடு செய்யத்‌ தொடங்கினான்‌. துரோணரைக்‌ 
கொல்லவந்த திருஷ்டத்யும்னனை கர்ணண்‌ தேர்‌ குதிரைகள்‌ முதலியவைகளை 
இழக்கும்படி செய்து, தயங்கி நிற்கும்படி செய்து விட்டான்‌. இதைக்‌ கண்டதும்‌ 
தருமபுத்திரர்‌ முதலிய பாண்டவர்களுக்கு மிகுந்த பயம்‌ உண்டாய்‌ விட்டது. 


து 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 53:- இந்தத்‌ தருணத்தில்‌ யார்‌ கர்ணனை எதிர்த்துப்‌ போக முயன்றது? 
யார்‌ அப்பொழுது என்ன ஏற்பாடூ செய்தது? 


விடை:- இந்த நிலையைக்‌ கண்டதும்‌ அர்ஜுனனுக்கு யுத்த வெறி உண்டாகத்‌ 
தான்‌ கர்ணனைக்‌ கொன்று விடுவதாகச்‌ சபதம்‌ செய்துக்கொண்டு பகவானைத்‌ தனது 
ரதத்தைக்‌ கர்ணனிடம்‌ கொண்டு நிறுத்தும்படி வேண்டிக்கொண்டான்‌. அப்பொழுது 
பகவான்‌ அர்ஜுனா! உன்னையும்‌ கடோத்கசனையும்‌ தவிர கர்ணனை எதிர்க்க 
வல்லார்‌ ஒருவரும்‌ இல்லை. இப்பொழுது இந்திரன்‌ கொடுத்த சக்தி ஆபுதம்‌ 
கர்ணனிடத்தில்‌ இருப்பதால்‌ நீ கர்ணனை எதிர்க்கதக்க சமயம்‌ இதன்று. மேலும்‌ 
அவன்‌ அதை உன்மேல்‌ விடவேண்டும்‌ என்றே வைத்திருக்கிறான்‌. ஆகையால்‌ 
கடோத்கசனை அவனிடம்‌ சண்டைக்குப்போகச்‌ சொல்லுகிறேன்‌. அவன்‌ உன்‌ 
விஷயத்தில்‌ மிகுந்த சிரத்தை உடையவன்‌. மேலும்‌ அவன்‌ ராக்ஷஸூனாகையால்‌ 
இந்த அர்த்தராத்திரி ஸமயத்தில்‌ அவனுக்கு பலம்‌ அதிகம்‌. ஆகையால்‌ அவன்‌ 
கர்ணனை நன்றாக எதிர்த்துப்‌ போர்‌ செய்வான்‌. நீ கவலைப்‌ படவேண்டாம்‌' என்று 
சொல்லி கடோத்கசனை அழைத்து அவனுக்கு ஆசிர்வாதம்‌ முதலியவைகளைச்‌ 
செய்து நன்றாக கர்ணனோடு சண்டை செய்து திரும்பும்படி ஏவினார்‌. பகவான்‌ இட்ட 
கட்டளையைச்‌ சிரமேற்கொண்டு சண்டைக்குப்‌ போனான்‌. 


வினா 54:- கடோத்கசன்‌ எவ்வாறு யார்‌ யாரோடு சண்டை செய்தான்‌? 
அவைகள்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றன. 


விடை:- முன்னமேயே அர்ஜுனனை எதிர்த்து தோல்வி அடைந்திருந்த 
ஜடாஸுரன்‌ பிள்ளையாகிய அலம்புஷனுக்கும்‌ கடோத்கசனுக்கும்‌ முதலில்‌ 
சணடையுண்டாக கொஞ்சகாலம்‌ கொடிய போர்‌ செய்து கடோத்கசன்‌ அலம்புஷனை 
கொன்றான்‌. அதன்பின்பு கர்ணனுக்கும்‌ அவனுக்கும்‌ சண்டை உண்டாயிற்று. 
கர்ணன்‌ தனக்குத்‌ தெரிந்த தெய்வீக அஸ்திரங்களை எல்லாம்‌ அந்தச்‌ சண்டையில்‌ 
விட்டுப்‌ பார்த்தான்‌. கடோத்கஜனும்‌ தனக்குத்‌ தெரிந்த மாயைகளை எல்லாம்‌ காட்டி 
விட்டான்‌. இந்தச்‌ சண்டையில்‌ கர்ணன்‌ கர்ணன்‌ மிகுந்த கஷ்டத்தை அடைந்தான்‌. 
கடோத்கசனும்‌ தனது மாயைகள்‌ எல்லாம்‌ பங்கமாய்‌ மிகுந்த கஷ்டத்தை 
அடைந்தான்‌. இந்த சமயத்தில்‌ அலாயுதன்‌ என்ற அஸுரன்‌ யுத்த களத்தில்‌ வந்து, 
துரியோதனனால்‌ கோபம்‌ மூட்டப்பட்டு பாண்டவர்களை எதிர்த்துச்‌ சண்டைக்கு 
வந்தான்‌. அப்பொழுது பீமன்‌ கடோத்கசனுக்கு ஸஹாயமாய்‌ வர அவனுக்கும்‌ 
அலாயுதனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாயிற்று. அதில்‌ பீமன்‌ பலமெல்லாம்‌ 
வீணாய்ப்போவதைக்கண்ட பகவான்‌ கடோத்கசனை பீமனுக்கு ஸஹாயமாய்‌ 
போகும்படி ஏவ, கடோத்கசனுக்கும்‌ அலாயுதனுக்கும்‌ போர்‌ உண்டாயிற்று. 
இருவரும்‌ தமக்குத்‌ தெரிந்த மாயைகளைப்‌ பிரயோகித்து வெகு காலம்‌ சன்டை 
செய்தனர்‌. முடிவில்‌ கடோத்கசன்‌ ஓடி வந்து அலாயுதனை அடித்துத்‌ தள்ளி அவன்‌ 
தலையை வெட்டி விட்டான்‌. இதனால்‌ துரியோதனன்‌ பக்கம்‌ தாழ பாண்டவர்க 
ளுக்கு உத்ஸாஹம்‌ அதிகரித்தது. கடோத்கசனுக்கு பலவிருத்தியாக அவன்‌ கெளரவ 
சேனையைச்‌ சின்னாபின்னமாக்கத்‌ தொடங்கினான்‌. எவ்வளவுதான்‌ சண்டை செய்த 
போதிலும்‌ கடோத்கசனால்‌ கர்ணனை ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. அப்பொழுது 
அவன்‌ ஒரு கொடிய அஸ்திரத்தை விட்டூ கர்ணனது குதிரைகள்‌ முதலியவைக 


து 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





ளைக்‌ கொன்று அவனை தரையில்‌ நிற்கும்படி. செய்து விட்டான்‌. அப்பொழுது 
கடோத்கசன்‌ செய்த சண்டையைப்‌ பொருக்க முடியாமல்‌ கெளரவ வீர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்ணனை நோக்கி அவனிடம்‌ இருந்த இந்திர சக்தியை கடோத்கசன்‌ 
மேல்‌ விட்டு அவனைக்‌ கொல்லும்படி உறக்கக்‌ கூவினார்கள்‌. அந்த சமயத்தில்‌ 
கர்ணனும்‌ கடோத்கானால்‌ மிகுந்த கஷ்ட ஸ்திதியில்‌ இருந்தபடியால்‌ அவனுக்கும்‌ 
அவன்‌ பேரில்‌ சக்தியை விட்டால்‌ நலமாய்‌ இருக்குமென்று தோன்ற அர்ஜுனனை 
கொல்லுவதற்காக இவ்வளவு காலம்‌ வைத்திருந்த சக்தியை அடி பொருக்க 
மாட்டாமல்‌ கடோத்கசன்மேல்‌ கர்ணன்‌ விட்டான்‌. கடோத்கசன்‌ உடனே உயிர்‌ 
இழந்து கீழே விழுந்தான்‌. 


வினா 55:- கடோத்கசன்‌ இறந்து விழுந்ததும்‌ யுத்தகளத்தில்‌ என்ன நடந்தது? 


விடை:- கடோத்கசன்‌ இறந்தான்‌ என்ற ஸங்கதி தருமபுத்திரருக்குத்‌ 
தெரிந்ததும்‌ அவர்‌ தமக்கு அவன்‌ முன்பு செய்த உபகாரங்களை எல்லாம்‌ எண்ணி 
எண்ணி துக்கிக்கலானார்‌. அப்பொழுது கிருஷ்ண பகவான்‌ தருமபுத்திரரிடம்‌ வந்து, 
'கர்ணன்‌ கையில்‌ இந்திரசக்தி இருந்தது. அது எவனாகிலும்‌ ஒருவனைக்‌ கொல்லும்‌ 
திறமையுடையது. அது ஒன்றுதான்‌ அவனுக்கு முக்கிய பலமாக இருந்தது. 
கவசாதிகளை அவனிடமிருந்து இந்திரன்‌ முன்னமேயே வாங்கிப்போயிருந்தான்‌. 
அந்த சக்தியை அவன்‌ அர்ஜுனன்‌ மேல்‌ விட்டிருப்பானானால்‌ அவன்‌ அவசியம்‌ 
இறக்க வேண்டியது தான்‌. அப்பொழுது கடோத்கசன்‌ இறந்ததைவிட உமக்கு துக்கம்‌ 
அதிகமாய்‌ விடும்‌. ஆகையால்‌ கடோத்கசன்‌ இறந்தது நலமே. அவன்‌ இராக்ஷஸனா 
கையால்‌ அவனை நான்‌ எப்படியாவது முடிவில்‌ கொல்லவேண்டியது தான்‌. அதை 
கர்ணன்‌ செய்தது எனக்கு ஒத்தாசை தான்‌. ஆகையால்‌ எல்லாம்‌ நமக்கு 
நன்மையாகவே முடியும்‌. இனிமேல்‌ அர்ஜுனன்‌ வெகு எளிதில்‌ கர்ணனைக்‌ கொன்று 
ஐயம்‌ அடைவான்‌ என்று தேற்றினார்‌. எவ்வளவு சொல்லியும்‌ தரும்‌ புத்திரர்‌ 
தேறுதல்‌ அடையாது, ஆவேசம்‌ பிடித்தவர்‌ போல்‌ 'இதோ கர்ணனை கொன்று 
விடுகிறேன்‌ என்று கூவிக்கொண்டு கர்ணனை நோக்கி ஓடினார்‌. அப்பொழுது 
வியாசர்‌ அவருக்குத்‌ தோன்றி, பகவான்‌ சொல்லியவைகளை எல்லாம்‌ மறுபடியும்‌ 
சொல்லி, 'தருமபுத்திரா, கவலைப்படாதேயும்‌, இன்றைக்கு ஐந்தாம்நாள்‌ உமக்கு 
ராஜ்யம்‌ கிடைக்கும்‌; நீர்‌ ஸுகமாக நீதியான நிலையில்‌ இருந்து ஆனந்தத்தை 
அனுபவியும்‌' என்று தேற்றி மறைந்தார்‌. உடனே தருமபத்திரர்‌ கர்ணனை கொல்ல 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தை விட்டூ பழைய நிலையை அடைந்தார்‌. 


வினா 56:- அர்ஜுனனுக்காக வைத்திருந்த சக்தியை ஏன்‌ இவ்வளவு நாள்‌ 
விடாது கர்ணன்‌ வைத்திருந்தான்‌? 


விடை:- முதல்‌ பத்துநாள்‌ பீஷ்மர்‌ சண்டை செய்து கொண்டு வந்தமையால்‌ 
கர்ணன்‌ செய்த சபதப்படி அவன்‌ யுத்தம்‌ செய்ய முடியாமல்‌ போயிற்று. அதன்‌ பிறகு 
நான்கு நாள்‌ தான்‌ கர்ணன்‌ யுத்தம்‌ செய்தான்‌. அப்பொழுது ஒவ்வொருநாள்‌ 
இரவிலும்‌ கெளரவ வீரர்கள்‌ எல்லோரும்‌ அர்ஜுனன்மேல்‌ இந்திர சக்தியைப்‌ போட்டு 
அவனைக்கொன்று யுத்தத்தை சீக்கிரத்தில்‌ முடிக்கும்படி கர்ணனை வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. ஆனால்‌ ஒவ்வொருநாளும்‌ யுத்தம்‌ செய்ய ஆரம்பித்து விட்டால்‌ 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


இந்த விஷயம்‌ கர்ணனுக்கும்‌, மற்றைய கெளரவ வீரர்களுக்கும்‌ முழுவதும்‌ மறந்தே 
போய்க்‌ கொண்டுவந்தது. மறுபடியும்‌ ஸாயங்காலம்‌ அவர்களுக்கு இது ஞாபகம்‌ 
வந்தது. மறுநாள்‌ அவசியம்‌ சக்தியை விட்டுவிடவேண்டும்‌ என்று எல்லாரும்‌ 
தீர்மானம்‌ செய்வார்கள்‌. விதிவசத்தால்‌ மறப்பே இவர்களைக்‌ கெடுத்து வந்தது. 
பகவான்‌ கர்ணனிடம்‌ இருந்து அந்த சக்தியை ஒழிப்பதற்காக கடோத்கசனை 
நடுநிசியில்‌ கர்ணனிடம்‌ சண்டைக்கு விட. அவன்‌ செய்த கொடிய போரால்‌ 
எல்லோருக்கும்‌ இந்திரசக்தி ஞாபகம்‌ வந்தது. உடனே கர்ணன்‌ அதைவிட்டு 
கடோத்கசனைக்‌ கொன்றான்‌. இதை உற்றுநோக்கினால்‌ விதியை வெல்லுவது 
அஸாத்யம்‌ என்பது விளங்கும்‌. 


வினா 57:- வியாஸரால்‌ தருமபுத்திரர்‌ தேறுதல்‌ அடைந்ததும்‌ யுத்தம்‌ 
எவ்வாறு நடந்து வந்தது? 


விடை: - இவ்வாறு தேறுதல்‌ அடைந்ததும்‌, தருமபுத்திரர்‌ எல்லோரையும்‌ 
துரோணரை எதிர்த்து மிகுந்து உத்ஸாஹத்தோடூ சண்டைசெய்து அவரைக்‌ கொல்ல 
முயலும்படி ஏவினார்‌. அப்பொழுது பெரும்போர்‌ உண்டாயிற்று. யுத்தத்தினாலும்‌, 
களைப்பினாலும்‌, துக்கத்தினாலும்‌ ளேனைகள்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாமல்‌ 
தத்தளிக்க, அந்த பாதி இராத்திரியில்‌ அர்ஜுனன்‌ பாண்டவ வீரர்களை நோக்கி 
'இப்பொழுது நடுநிசி; எல்லோருக்கும்‌ களைப்பு மேலிட்டிருப்பதால்‌ கொஞ்ச நாழிகை 
எல்லோரும்‌ யுத்தகளத்திலேயே கண்ணயருங்கள்‌,' என்று உறக்கக்‌ கட்டளை 
யிட்டான்‌. இதைக்கேட்ட கெளரவவீரர்கள்‌ கர்ணதுரியோதனாதிகளைக்‌ கூவி 
பாண்டவர்கள்‌ யுத்தம்‌ நிறுத்திவிட்டார்கள்‌, எங்களையும்‌ நிறுத்தும்படி 'உத்தரவு 
செய்தால்‌ நலமாயிருக்கும்‌, விண்ணப்பம்‌ செய்துகொள்ள அவ்வாறே உத்தரவும்‌ 
பிறந்தது. அப்பொழுது கெளரவ வீரர்கள்‌ எல்லோரும்‌ அர்ஜுனனது பெருந்தன்மை 
யைப்‌ புகழ்ந்து அவனுக்கே ஜயம்வர வேண்டும்‌ என்று வாழ்த்திக்கொண்டு உறங்கத்‌ 
தொடங்கினர்‌. ஒரு ஜாமத்திற்கெல்லாம்‌ சந்திரோதயமாக எல்லோரும்‌ எழுந்து 
சண்டையைத்‌ தொடங்கினர்‌. அப்பொழுது பாண்டவர்களிடம்‌ பக்ஷபாதமா யிருந்து 
நன்றாக சண்டைசெய்யாம லிருப்பதாகத்‌ துரியோதனன்‌ துரோணரைப்‌ பழிக்க, அவர்‌ 
அர்ஜுனனது சிறப்பை முதலில்‌ வர்ணித்துத்‌ தாம்‌ கிழவயதில்‌ எவ்வளவு கஷ்டப்‌ 
பட்டுச்‌ சண்டை செய்தபோதிலும்‌ தம்மால்‌ அவனை ஜயிக்கமுடியாது என்பதாகவும்‌, 
அப்படி இருந்தபோதிலும்‌, தம்மால்‌ இயன்ற மட்டும்‌ சணடை இடுவதாகவும்‌ 
சொன்னார்‌. அப்பொழுது துரியோதனனுக்குக்‌ கோபம்‌ வரத்‌ தான்‌ தனது பந்து 
மித்திரர்களோடு அர்ஜுனனைக்‌ கொல்லுவதாக, வீண்பெருமை பேசி கெளரவ 
ஸேனையின்‌ ஒரு பாகத்தைப்‌ பிரித்துக்கொண்டு பாண்டவர்களைக்‌ கொல்ல அவன்‌ 
புறப்பட்டான்‌. துரோணர்‌ சிரித்துவிட்டு மற்றையப்‌ பாகத்தைக்கொண்டு பாண்டவ 
ஸேனையைத்‌ தாக்கத்‌ தொடங்கினார்‌. 


வினா 58:- சந்திரோதயத்தின்‌ பின்பு சண்டை எவ்வாறு நடந்து 
கொண்டிருந்தது? 


விடை:- இவ்வாறு துரோணர்‌ முதலியோர்‌ சண்டைக்குப்‌ புறப்பட்டதும்‌, பீமன்‌ 
அர்ஜுனனை சண்டைக்குப்‌ புறப்படும்படி ஏவினான்‌. இதைக்கேட்ட பாண்டவ வீரர்கள்‌ 


இது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


எல்லோரும்‌ மிகுந்த உத்ஸாஹத்தோடு எழுந்தனர்‌. அப்பொழுது கொடிய யுத்தம்‌ 
உண்டாக துருபதராஜனும்‌, விராடராஜனும்‌ துரோணரை எதிர்த்து வெகு காலம்‌ 
ஸமயுத்தம்‌ செய்துவந்தனர்‌. துரோணர்‌ வில்முதலியவைகளை இழந்து முதலில்‌ 
கொஞ்சம்‌ தத்தளித்தார்‌. ஆனால்‌ முடிவில்‌ அவர்‌ விராடராஜனையும்‌ 
துருபதராஜனையும்‌ கொன்று தள்ளிவிட்டார்‌. இதைக்‌ கேள்வியுற்ற திருஷ்டத்யும்ன 
னுக்கு மிகுந்த ஆவேசம்வர துரோணரைக்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ கொன்றுவிடுவதாகச்‌ 
சபதம்‌ செய்துகொண்டு அவரைநோக்கிப்‌ புறப்பட்டான்‌. பீமஸேனனும்‌ இதுபோன்ற 
சபதத்தைச்‌ செய்து கொண்டு துரோணரது ஸேனையுட்‌ புகுந்து கொடிய போர்‌ 
செய்யத்‌ தொடங்கினான்‌. இவர்கள்‌ சண்டை செய்து கொண்டு சாய்த்துக்கொண்டு 
வருகையில்‌ 15-ம்‌ நாள்‌ காலை ஸூர்யன்‌ உதயமானான்‌. எல்லோரும்‌ 
கொஞ்சநாழிகை சண்டையை நிறுத்தி ஸுூர்யனைத்‌ துதித்துவிட்டு மறுபடி 
சண்டைக்கு ஆரம்பித்தனர்‌. அன்று துரோணர்‌ செய்த சண்டைக்கு நிகர்‌ வேறொரு 
சண்டையும்‌ இல்லை என்றே சொல்லலாம்‌. துரியோதனனுக்கும்‌ நகுலனுக்கும்‌ 
போர்‌ உண்டாக அதில்‌ நகுலன்‌ தோல்வி அடைந்தான்‌. துச்சாஸனனுக்கும்‌ 
ஸுஹாதேவனுக்கும்‌ உண்டான சண்டையில்‌ துச்சாஸனன்‌ தோல்வி அடையும்‌ 
தருணத்தில்‌ இருக்க, அப்பொழுது கர்ணன்‌ அவனுக்கு ஸஹாயம்‌ செய்யவந்தான்‌. 
இதைக்‌ கண்டு பீமன்‌ ஸஹாதேவனுக்காகவர, அவனுக்கும்‌ கர்ணனுக்கும்‌ போர்‌ 
தொடங்கியது. இதில்‌ கர்ணன்‌ பீமனது ரதத்தை உடைத்து அவனை நகுலன்‌ 
இரதத்திற்குப்‌ போகும்படி செய்துவிட்டான்‌. அப்பொழுது துரோணருக்கும்‌ 
அர்ஜுனனுக்கும்‌ உண்டான சண்டையில்‌ இருவரும்‌ திவ்ய அஸ்திரங்களைப்‌ 
பிரயோகித்து விசித்ர யுத்தம்‌ செய்தனர்‌. ஆகாயத்தில்‌ வந்திருந்த ஸித்தர்களே 
இதைக்‌ கண்டு வியந்தனர்‌. வேறுபாகத்தில்‌ துச்சாஸனன்‌ திருஷ்டத்யும்னனை 
துரோணரிடம்‌ போகவொட்டாமல்‌ தடுத்துப்‌ போர்செய்து கொண்டிருந்தான்‌. நகுல 
ஸுஹதேவாள்‌ அவனைக்‌ காப்பாற்றி வந்தனர்‌. திருஷ்டத்யும்னன்‌ வெகு தந்திரமாக 
துச்சாஸனனை ஏமாற்றிவிட்டு துரோணர்மேல்‌ பாணங்களைப்‌ போடத்‌ 
தொடங்கினான்‌. அப்பொழுது துரியோதனன்‌ முதலியோர்‌ துரோணரைக்‌ 
காப்பாற்றவருவதைக்‌ கண்டு ஸாத்யகி துரியோதனனை வந்து தடுத்தான்‌. 


வினா 59:- அப்பொழுது ஸாத்யகிக்கும்‌ துரியோதனனுக்கும்‌ என்ன நடந்தது? 
மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- இவ்விருவரும்‌ சண்டைக்குத்‌ தயாராய்வந்து நின்ற உடன்‌, 
துரியோதனனுக்கு ஸாத்யகியோடிருந்த பழைய நட்பு ஞாபகம்வர தான்‌ அவன்‌ 
பேரில்‌ பாணம்‌ போட வேண்டி வந்துவிட்டதே என்று துக்கித்தான்‌. அதற்கு ஸாத்யகி 
'குருவாகிலும்‌ . யுத்தகளத்தில்‌ நேருக்கு நேர்‌ வந்துவிட்டால்‌ அம்பெய்து கொல்ல 
வேண்டியது க்ஷத்திரியரது தர்மம்‌. ஆகையால்‌ துக்கிப்பதில்‌ பிரயோசனமில்லை. 
என்று சொல்ல இருவருக்கும்‌ போர்உண்டாயிற்று. அதில்‌ ஸாத்யகி கை 
உயருவதையும்‌ துரியோதனன்‌ கை தணிவதையும்‌ கண்ட கர்ணன்‌ துரியோதனனு 
க்கு ஸ்ஹாயமாகவர அவனை அவ்வாறு வரவொட்டாமல்‌ பீமன்‌ வழியிலேயே 
தடுத்துவிட்டான்‌. அப்பொழுது பீமனுக்கும்‌ கர்ணனுக்கும்‌ உண்டான சண்டை நடந்து 
வருகையில்‌ ஆவேசத்தோடு கெளரவர்களைத்‌ தாக்கும்படி தருமபுத்திரரிடம்‌ இருந்து 


ப 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





பொது உத்தரவு பிறக்க, யுத்தகளம்‌ எங்கும்‌ சண்டை பலக்கத்‌ தொடங்கியது. அதில்‌ 
துரோணர்‌ செய்த கொலைத்‌ தொழிலைக்‌ கண்ட பாண்டவ ஸேனைக்கு அதைரியம்‌ 
உண்டாக அவர்கள்‌ கை தணியத்‌ தொடங்கியது. 


வினா 60:- இந்தத்‌ தருணத்தில்‌ யார்‌ துரோணரைக்‌ கொல்லுவதற்கு என்ன 
உபாயம்‌ கூறியது? பாண்டவர்கள்‌ இவ்விஷயத்தில்‌ என்ன அபிப்பிராயப்பட்டார்கள்‌? 
அப்பொழுது என்ன நடந்தது? 


விடை:- இந்தத்‌ தருணத்தில்‌ பகவான்‌ அர்ஜுனனை நோக்கி 'துரோணர்‌ 
கையில்‌ ஆயுதம்‌ எடுத்துப்‌ போர்‌ புரியும்‌ வரையில்‌ அவரை ஒருவராலும்‌ ஜயிக்க 
முடியாது. அசுவத்தாமனை யாராவது கொன்றுவிட்டு அந்த ஸங்கதியை அவருக்குத்‌ 
தெரிவித்து விட்டால்‌ அவர்‌ தமது ஆயுதங்களை எரித்து விடுவார்‌. அப்பொழுது 
அவரை எவரும்‌ எளிதில்‌ கொல்லலாம்‌' அர்ஜுனனுக்கு இது நியாயமாகப்‌ 
படவில்லை. இதைக்‌ கேட்டிருந்த பீமஸேனன்‌, மாளவ தேசாதிபதியாகிய 
இந்திரவர்மனது அசுவத்தாமா என்ற யானையை உடனே கொன்று தள்ளிவிட்டு 
துரோணரிடம்‌ 'அசுவத்தாமா இறந்தான்‌ என்ற ஸங்கதியைத்‌ தெரிவித்தான்‌. 
துரோணருக்கு இந்த ஸங்கதி முதலில்‌ துக்கத்தை உண்டாக்கியபோதிலும்‌, இதைப்‌ 
பொய்‌ என்று எண்ணி யுத்தம்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. இவர்‌ யுத்தம்‌ செய்து 
வருகையில்‌ ஸப்த ரிஷிகள்‌ துரோணரிடம்‌ வந்து நீரோ அநியாயப்‌ பக்கத்தில்‌ 
வருகிறீர்‌. மேலும்‌ உமக்குக்‌ காலம்‌ ஆய்விட்டது; சண்டையை நிறுத்தி போகும்‌ 
வழிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்‌ என்று தெரிவித்து விட்டார்கள்‌. 
இதனாலேயும்‌, தம்‌ முன்னே திருஷ்டத்யும்னன்‌ நின்று கொண்டிருந்ததினாலேயும்‌ 
துரோணருக்கு மனத்தளர்ச்சி உண்டாக அசுவத்தாமனைப்‌ பற்றி பீமன்‌ சொல்லிய 
ஸங்கதியும்‌ அவருக்கு அப்பொழுது ஞாபகம்‌ வந்தது. தருமபுத்திரர்‌ எப்பொழுதும்‌ 
உண்மை சொல்லுகிறவர்‌ ஆகையால்‌ அவரைக்‌ கேட்டால்‌ உண்மை வெளிவரும்‌ 
என்று தோன்ற அவர்‌ தருமபுத்திரரைத்‌ தேடலாயினர்‌. 


வினா 61:- இந்த ஸமயத்தில்‌ பகவான்‌ விஷயங்களை எவ்வாறு நடத்தி 
வைத்தார்‌? 


விடை:- இதற்குள்‌ பகவான்‌ இனிப்பாதிநாள்‌ துரோணர்‌ யுத்தம்‌ செய்தால்‌ 
பாண்டவர்‌ பூண்டே உலகில்‌ இல்லாமல்‌ அடித்துவிடுவார்‌ என்று அறிந்தவராய்‌ தரும்‌ 
புத்திரரிடம்‌ வந்து, அவரது ஸேனையிருக்கும்‌ அபாயநிலையை நன்றாக எடுத்துச்‌ 
சொல்லி துரோணர்‌ உம்மைக்‌ கேட்டால்‌ அசுவத்தாமன்‌ இறந்தான்‌ என்றே சொல்லி 
எங்களை எல்லாம்‌ அவரது பராக்கிரமத்திலிருந்து காப்பாற்றும்‌. அனேக உயிர்களைக்‌ 
காக்க ஒரு பொய்‌ சொல்வது பாபம்‌ அன்று' என்று நியாயம்‌ கூறினார்‌. இதைக்‌ 
கேட்டிருந்த பீமன்‌ தருமபுத்திரரை நோக்கி 'நீர்‌ பகவான்‌ சொல்லச்‌ சொல்லுகிறபடி 
சொல்லிவிட்ட போதிலும்‌, அது பொய்‌ ஆகமாட்டாது. ஏனெனில்‌ பகவான்‌ 
துரோணரைக்‌ கொல்லும்‌ உபாயத்தை வெளியிட்ட உடன்‌ என்‌ புஜபலத்தால்‌ 
அசுவத்தாமன்‌ யானையைக்‌ கொன்றேன்‌. பின்பு நானும்‌ துரோணரிடம்‌ 
அசுவத்தாமன்‌ இறந்தான்‌ என்று சொல்லிப்‌ பார்த்தேன்‌. அவர்‌ நம்பவில்லை. நீர்‌ 
சொன்னால்‌ நம்புவார்‌. அப்படிச்‌ செய்தால்‌ எங்களை எல்லாம்‌ காத்த புண்யம்‌ 


டி 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


உங்களுக்கு வரும்‌' என்று நயமாய்ச்‌ சொன்னான்‌. இவ்வாறு பகவானும்‌ பீமனும்‌ 
சொல்லிய விஷயங்களைக்‌ கேட்டு, அவர்‌ மனம்‌ இளகியது. துரோணர்‌ அவரைக்‌ 
கண்டு கேட்க அவர்‌ 'இறந்தான்‌ அசுவத்தாமன்‌ என்ற யானை அரசு ' என்று நன்றாகச்‌ 
சொல்லி இறுதிப்‌ பாகத்தை மெதுவாக உச்சரித்தார்‌. இது துரோணர்‌ காதில்‌ 
விழாதபடி பக்கத்திலிருந்தவர்‌ வாத்யாதி கோஷங்களால்‌ தடுத்துவிட்டனர்‌. 


வினா 62:- தருமபுத்திரர்‌ சொல்லியது பொய்யா இல்லையா? அவர்‌ அவ்வாறு 
செய்தது நியாயமா? இதனால்‌ நாம்‌ என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது. 


விடை:- தருமபுத்திரர்‌ சொல்லியது பொய்‌ ஆயினும்‌ அதைப்‌ பகவான்‌ 
முதலியோரது கட்டாயத்தின்‌ பேரில்‌ அநேகரது நன்மைக்காக அவர்‌ சொல்லியதா 
லும்‌, பின்பு ஒரு யானை யரசு என்று சொல்லியதாலும்‌, அவருக்கு பொய்‌ 
சொல்லிய பாபம்‌ இல்லை என்று சிலர்‌ சொல்லலாம்‌. அவர்‌ தமது மனஸ்ஸா 
கூஷிக்கு விரோதமாக உண்மையல்லாத விஷயத்தைச்‌ சொல்லியதும்‌ அல்லாமல்‌, 
அவரது வாக்கால்‌ துரோணருக்கு அபாயமும்‌ உண்டாக்கினார்‌. எவருடைய 
கட்டாயத்தின்‌ பேரிலாகிலும்‌ ஒருவன்‌ பொய்‌ சொன்னால்‌ அது பொய்தான்‌. அந்தப்‌ 
பாவம்‌ அவனையே சூழும்‌, விடாது. விடாது. இதற்கனுகூலமாக கதையில்‌, 
தருமபுத்திரரது ரதம்‌ அது வரையில்‌ பூமிக்கு மேல்‌ நான்கு விரல்‌ உயரத்தில்‌ 
போய்க்கொண்‌ டிருந்ததாகவும்‌, அந்தப்‌ பொய்‌ சொன்னதும்‌ அது பூமியைத்‌ தொட்டு 
விட்டதாகவும்‌ அந்தப்‌ பொய்‌ சொன்ன பாபத்திற்காக மேல்‌ இவருக்கு நரகத்தைப்‌ 
பார்க்க வேண்டி வந்ததாகவும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன்‌ பின்னர்‌ தரும்‌ 
புத்திரரது நடத்தையைப்பற்றித்‌ துக்கிக்குங்கால்‌, 'இராமருக்கு வாலிவதம்‌ என்ற 
மாறாக்‌ குற்றம்‌ எவ்வாறு ஏற்பட்டதோ (இராமாயண வினாவிடை, கிஷ்கிந்தா 
காண்டம்‌17 முதல்‌ 21 வினாக்கள்‌ வரையில்‌ பார்க்க) அதுபோல என்‌ அருமைத்‌ 
தமையனாருக்கும்‌ இந்தக்‌ குற்றம்‌ ஏற்பட்டு விட்டதே என்று பரிதவித்ததாகச்‌ 
சொல்லியிருக்கிறது. இவைகளை வைத்துக்கொண்டு நோக்கினால்‌ தருமபுத்திரர்‌ 
செய்தது அநியாயம்‌ என்பதற்குச்‌ சந்தேகம்‌ இல்லை. இதனால்‌ நாம்‌ மரியாதை 
வைத்திருக்கும்‌ குரு முதலியோர்‌ அநியாயத்தை செய்யச்‌ சொல்லுங்கால்‌ 
அவர்கள்‌ சொல்லுகிறார்களே என்று நாம்‌ அதை செய்து விட்டால்‌ அந்தப்‌ பாபம்‌ 
நம்மை விடாது. ஆகையால்‌ நாம்‌ எப்பொழுதும்‌ எந்த நிலையிலும்‌ அநியாய 
விஷயங்களைச்‌ செய்யலாகாது என்பதை தெரிந்துகொள்ள வேண்டியது. 


வினா 63:- தருபுத்திரர்‌ இவ்வாறு சொல்லிவிட்ட பின்பு யுத்தம்‌ எவ்வாறு 
நடந்து முடிவுபெற்றது? 


விடை:- தருமபுத்திரர்‌ சொல்லியதைக்‌ கேட்டதும்‌, துரோணருக்கு உத்ஸாகம்‌ 
குறைய பலமும்‌ குறைந்து விட்டது. அந்த ஸமயத்தில்‌ அவரை திருஷ்டத்யும்னன்‌ 
வந்து எதிர்த்தான்‌. இந்த நிலையில்‌ இருந்தபோதிலும்‌, துரோணர்‌ 
திருஷ்டத்யும்னனை கொஞ்ச காலம்‌ செயலற்றிருக்கும்படி செய்துவிட்டார்‌. 
துரோணர்‌ செய்தவிசித்திர யுத்தத்தால்‌ அப்பொழுது திருஷ்டித்யும்னனது 
பலமெல்லாம்‌ வீணாய்ப்‌ போயிற்று. எவ்வளவோ தரம்‌ துரோணரை வெட்டி விட 
வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ அவன்‌ முயன்று பார்த்தான்‌. அவனால்‌ ஒன்றும்‌ 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


முடியவில்லை. அந்தச்‌ சண்டையில்‌ திருஷ்டத்யும்னன்‌ தேர்‌ முதலியவைகளை 
இழந்து துரோணர்கையில்‌ அகப்பட்டு இறக்கும்‌ தருணத்தை அடைய, அவனை 
ஸாத்பகி நல்ல ஸமயத்தில்‌ காப்பாற்றினான்‌. இவ்வாறு கோரயுத்தம்‌ செய்து 
வருகையில்‌ தமது வாழ்க்கை முடியும்‌ காலம்‌ வந்து விட்டதாக சிற்சில 
அடையாளங்களால்‌ தெரிந்துகொண்டு துரோணர்‌ தமது ஆயுதங்களை எரிந்து 
அசுவத்தாமனைப்பற்றி கொஞ்ச நாழிகை துக்கித்து விட்டு, பின்பு எல்லாம்‌ 
துறந்தவராக யோகாப்பியாஸம்‌ செய்துகொண்டு தமது தேர்த்‌ தட்டில்‌ உட்கார்ந்து 
விட்டார்‌. கொஞ்ச நாழிகைக்‌ கெல்லாம்‌ துரோணரது ஆத்மா ஒரு ஸுர்யனைப்போல 
பிரகாசித்துக்கொண்டு அவரது தேகத்தைவிட்டு ஆகாயத்தில்‌ கிளம்பிப்‌ போவதை 
தருமபுத்திரர்‌, பகவான்‌, அர்ஜுனன்‌, அசுவத்தாமன்‌, ஸஞ்ஜயன்‌ ஆகிய ஜவர்கள்‌ 
மாத்திரம்‌ தான்‌ கண்டார்கள்‌. இதற்குள்‌ திருஷ்டத்யும்னன்‌ தனது கத்தியை 
உருவிக்கொண்டு துரோணர்‌ தலையை வெட்டுவதற்காக அவரை நோக்கி 
ஓடிப்போனான்‌. அப்பொழுது எல்லோரும்‌ “அடே பாபி! அவரை வெட்டாதே' என்றும்‌, 
அர்ஜுனன்‌ 'என்‌ குருவைக்‌ கொல்லாதே உயிரோடு பிடித்துவா என்றும்‌ எவ்வளவோ 
சொல்லியபோதிலும்‌ தன்‌ தகப்பன்‌ முதலியோர்‌ இறந்ததை எண்ணி ஆவேசத்துடன்‌ 
அவன்‌ துரோணர்‌ தலை மயிரைப்‌ பிடித்துக்கொண்டு அவரது தலையை வெட்டி 
விட்டான்‌. கெளரவர்களும்‌ பாண்டவர்களும்‌ இந்தக்‌ காட்சியை காணக்‌ கண்‌ கூசின 
வர்களாகஓடத்‌ தலைப்பட்டார்கள்‌. அப்பொழுது பாண்டவர்களுக்கு ஒருவாறு 
ஸுந்தோஷமும்‌ கெளரவர்களுக்கு மிகுந்த துக்கமும்‌ உண்டாகக்‌ கெளரவர்கள்‌ 
பயந்து சிதறி ஓடத்‌ தொடங்கினார்கள்‌. 


வினா 64:- இவ்வாறு துரோணவதம்‌ ஆனதும்‌ பாண்டவர்கள்‌ பக்கத்தில்‌ யாது 
காரணம்‌ பற்றி என்ன குழப்பம்‌ உண்டாய்‌ எவ்வாறு முடிவு பெற்றது? 


விடை:- இவ்வாறு துரோணர்‌ இறந்ததும்‌ அர்ஜுனன்‌ தன்‌ குரு அநியாயமாக 
திருஷ்டத்யும்னனால்‌ வெட்டுண்டு இறந்தது, தன்‌ தமயன்‌ பொய்யனாகப்‌ போனது, 
தன்‌ மைத்துனன்‌ அதர்மயுத்தம்‌ செய்தது ஆகிய இவைகளை எண்ணி வாய்விட்டு 
அலறி பரிதவிக்கத்‌ தொடங்கினான்‌. இதைக்‌ கேட்ட பாண்டவ வீரர்களில்‌ 
ஒருவராவது தமது வாயை திறக்கவில்லை. அப்பொழுது பீமன்‌ மாத்திரம்‌ பழைய 
ஸங்கதிகள்‌ கஷ்டங்கள்‌ முதலியவைகளை எடுத்துச்‌ சொல்லி திருஷ்டத்யும்னன்‌ 
தருமபுத்திரர்‌ முதலியோரது செயல்கள்‌ நியாயம்‌ என்றும்‌ அர்ஜுனன்‌ சொல்லுவது 
அதி.பாயம்‌ என்றும்‌ வெகுகாலம்‌ வாதாடினான்‌. அப்பொழுது திருஷ்டத்யும்னன்‌, 
துரோணர்‌ தன்‌ தகப்பனைக்‌ கொன்ற பாபி என்றும்‌, ஜாதி தர்மத்தை விட்டூ விலகி 
க்ஷத்திரிய தர்மத்தை அனுஷ்டிக்கும்‌ பாபி என்றும்‌, தான்‌ அவரைக்‌ கொல்லவே 
அக்னியிற்‌ பிறந்தவன்‌ என்றும்‌, க்ஷத்திரியன்‌ அவசியம்‌ தனது விரோதியைக்‌ 
கொல்ல வேண்டும்‌ என்றும்‌, தனது நடத்தையின்‌ நியாயத்தை எடுத்துச்‌ சொல்லி 
அர்ஜுனன்‌ தன்னை அவ்வாறு பழித்தது நியாயமன்று என்று நயமாக 
எடுத்துரைத்தான்‌. இதைக்‌ கேட்டிருந்த ஸாத்யகிக்கு கோபம்‌ வர, 
திருஷ்டத்யும்னனை வெகுவாகப்‌ பழித்து துரோணர்‌ முதலிய பெரியோரைப்‌ பழித்த 
அவன்‌ நாவை இழுத்து வைத்து அறுக்கவேண்டும்‌ என்று கடிந்து பேசினான்‌. 
இதனால்‌ திருஷ்டத்யும்னனுக்கு கோபம்‌ வர அவன்‌ முந்திய நாள்‌ அர்ஜுனனால்‌ 
கையருபட்டுச்‌ செயலற்று நின்ற பூரிச்ரவஸ்ஸை ஸாத்யகி வெட்டிச்‌ சாய்த்த 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விஷயத்தை எடுத்துரைத்து அவன்‌ செய்ததை விடத்‌ தான்‌ செய்தது அநியாயமல்ல 
வென்றும்‌, பீஷ்மர்‌, அபிமன்யு முதலியோரும்‌ அநியாயமாகவே உயிர்‌ விட்டார்கள்‌. 
ஆகையால்‌, தான்‌ செய்தது நியாயம்‌ தான்‌ என்றும்‌ ஸ்தாபித்து, மேலும்‌ 'ஸாத்யகி 
வாய்த்‌ துடுக்காய்ப்‌ பேசினால்‌ அவனை யமலோகம்‌ அனுப்புவேன்‌' என்றும்‌ 
சொன்னான்‌. இதைக்‌ கேட்டவுடன்‌ ஸாத்யகிக்கு தேகம்‌ பதறத்‌ தனது கதையை 
எடுத்துக்‌ கொண்டு திருஷ்டத்யும்னனைக்‌ கொல்லுவதாக வந்து விட்டான்‌. உடனே 
பீமன்‌ ஸாத்யகியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு அவனை ஸமாதானம்‌ செய்யப்‌ பின்பு இது 
காரும்‌ சும்மா வேடிக்கை பார்த்திருந்த பகவான்‌ முதலியோர்‌ சண்டையை விலக்கி 
ஸமாதானம்‌ உண்டாக்கி அவர்களோடு அப்பொழுது மிகுந்த ஆவேசத்துடன்‌ சண்டை 
செய்ய வந்த அசுவத்தாமனை எதிர்க்க அவர்களைத்‌ தயார்‌ செய்தார்கள்‌. 


வினா 65:- பாண்டவர்கள்‌ பக்கத்தில்‌ இவ்வாறு நடந்து வருகையில்‌ 
கெளரவர்கள்‌ பக்கத்தில்‌ என்னென்ன நடந்து என்ன தீர்மானம்‌ பிறந்தது? 


விடை:- துரோணர்‌ பரமபதம்‌ அடைந்தது கண்டு கெளரவஸேனை வெருண்டு 
ஓடுங்கால்‌ எங்கேயோ சண்டை செய்து கொண்டிருந்த அசுவத்தாமன்‌ ஓடோடியும்‌ 
வந்து கிருபர்‌ முதலியோர்களிடமிருந்து நடந்த ஸங்கதிகளை தெரிந்துக்‌ 
கொண்டான்‌. உடனே அவனுக்குக்‌ கோபம்‌ அதிகமாய்‌ விட்டது. திருஷ்டத்யும்னன்‌ 
முதலியோரை ஒரே அஸ்திரத்தால்‌ அழித்து விடவேண்டும்‌ என்ற ஆக்கிரஹம்‌ 
அவனுக்கு அப்பொழுதுவர தனக்கும்‌ தன்‌ தகப்பனாருக்கும்‌ மாத்திரம்‌ தெரிந்திருந்த 
திவ்ய அஸ்திரமாகிய நாராயணாஸ்திரம்‌ அவனுக்கு ஞாபகம்‌ வந்தது. அதைப்‌ 
பாண்டவர்கள்மேல்‌ விடுவதாமத்‌ தீர்மானம்‌ செய்து கொண்டு கெளரவ ஸேனையை 
ஒருங்கு சேர்த்து அவன்‌ நடத்தி வந்தான்‌. 


வினா 66- அசுவத்தாமன்‌ அப்பொழுது எவ்வாறு யுத்தம்‌ நடத்தினான்‌? 
பாண்டவர்கள்‌ எவ்வாறு அவனிடமிருந்து தப்புவித்தார்கள்‌? 


விடை:- மிகுந்த ஆவேசத்தோடு பாண்டவ ஸேனையைக்‌ கொஞ்ச நாழிகை 
கலக்கி, எதிர்த்து யுத்தம்‌ செய்பவர்‌ எல்லோரையும்‌ விடாது கொல்லும்‌ திறமை 
வாய்ந்த நாராயணாஸ்திரத்தைப்‌ பாண்டவர்களை உத்தேசித்து அவன்‌ விட்டான்‌. 
இந்த அஸ்திரம்‌ எங்கும்‌ அக்னி மயமாகச்‌ செய்து கொண்டு வருவதைக்‌ கண்டதும்‌ 
பகவான்‌ பாண்டவர்கள்‌ காதில்‌ படும்படியாக 'எல்லோரும்‌ ஆயுதத்தை எரிந்து யுத்த 
எண்ணத்தை விட்டு இந்த அஸ்திரத்திற்கு நமஸ்காரம்‌ செய்து விடுங்கள்‌. அது 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ போய்விடும்‌. எதிர்த்து யுத்தம்‌ செய்வீர்களாகில்‌ நீங்கள்‌ 
எல்லோரும்‌ இறக்கவேண்டியது தான்‌ என்று எச்சரிக்கை செய்தார்‌. இதன்படி 
எல்லாரும்‌ செய்ய அந்த அஸ்திரம்‌ அவர்களை ஒன்றும்‌ செய்யவில்லை. ஆனால்‌ 
பீமன்‌ மாத்திரம்‌ பகவான்‌ வாக்கைக்‌ கவனியாது அந்த அஸ்திரத்தைத்‌ தன்‌ 
கதையால்‌ அடித்துத்‌ தள்ளி யுத்தம்‌ செய்ய அது அவனைச்‌ சூழ்ந்து கொண்டது. 
அப்பொழுது பீமன்‌. அதனால்‌ உண்டாக்கப்பட்ட அக்னியில்‌ இருந்த விடம்‌ தெரியாது 
மூழ்கிப்‌ போனான்‌. பகவான்‌ என்ன சொல்லியும்‌ பீமன்‌ கேட்காதது கண்டு 
அர்ஜுனனும்‌ பரவானும்‌ அந்த தேஜஸில்‌ மூழ்கி பீமன்‌ கையிலிருந்த ஆயுதங்க 
ளைப்‌ பிடிங்கி எரிந்து அவனைக்‌ கீழே தள்ள நாராயணாஸ்திரத்தின்‌ கொடுமை 


இதி 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அடங்கி அது சாந்த மடைந்தது. உடனே பாண்டவர்கள்‌ யுத்தத்திற்குத்‌ தயாராயினர்‌. 
அதைக்‌ கண்ட துரியோதனன்‌ மறுபடியும்‌ அசுவத்தாமனை நாராயணாஸ்திரப்‌ 
பிரயோகம்‌ செய்யும்படி கேட்டுக்கொண்டான்‌. அதற்கு அவன்‌, அந்த அஸ்திரத்தை 
ஒருதரம்‌ தான்‌ விடலாம்‌. மறுபடி அதை அழைத்தால்‌, அது அழைத்தவனைக்‌ 
கொன்று விடும்‌. ஆயுதத்தை எரிந்து விட்டவர்கள்‌ தோல்வி அடைந்தவர்களுக்கு 
ஸமானம்‌ என்று சொல்லி விட்டு திருஷ்டத்யும்னன்‌, பீமன்‌, ஸாத்யகி முதலியோ 
ரைக்‌ கொடும்‌ போர்‌ செய்து தோல்வியடையும்படி செய்தான்‌. இதன்‌ பின்பு 
ஆக்நேயாஸ்திரத்தை பிரயோகம்‌ செய்து பாண்டவ ஸேனையையே எரித்து 
விடட்டூம்‌ என்றுவிட, அதன்‌ வேகத்தை எளிதில்‌ அர்ஜுனன்‌ பிரம்மாஸ்திரத்தால்‌ 
அடக்கிவிட்டான்‌. 


வினா 67:- இவ்வாறு தனது அஸ்திரங்கள்‌ வீணானதைக்‌ கண்டு அசுவத்தாமன்‌ 
என்ன செய்தான்‌? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- இந்த ஸமயத்தில்‌ தனுர்வேதமே பொய்‌ என்ற வெறுப்பு அவனுக்கு 
வரத்‌ தனது ஆயுதம்‌ முதலியவைகளை எல்லாம்‌ எரிந்துவிட்டு யுத்தகளத்தைவிட்டு 
ஓடிப்‌ போனான்‌. போகையில்‌ வியாஸர்‌ அவன்‌ முன்‌ தோன்றினார்‌. அவரை நோக்கி, 
நான்‌ எவ்வளவு விசேஷ அஸ்திரங்களை விட்டும்‌ அவைகள்‌ எல்லாம்‌ பாண்டவர்க 
ளை ஒன்றும்‌ செய்யமுடியாமல்‌ வீணாகக்காரனம்‌ என்ன, என்று அசுவத்தாமன்‌ 
கேட்டான்‌. அதற்கு அவர்‌, நாராயணர்‌ என்றவர்‌ முன்னொரு காலத்தில்‌ 
ஹிமாசலத்தின்‌ சாரலில்‌ பரமசிவத்தை உத்தேசித்து தபஸிருக்க அவருக்கு 
பரமசிவன்‌ பிரத்யக்ஷமானார்‌. அப்பொழுது நாராயணர்‌ அவரைத்‌ துதிக்க உனக்கு 
எந்த அஸ்திராதிகளாலும்‌, தேவதைகளாலும்‌, இன்னும்‌ எந்த விதத்தாலும்‌ ஒருவிதக்‌ 
கேடும்‌ வராதிருக்கட்டும்‌ என்று வரமளித்தார்‌. அந்த நாராயணரே கிருஷ்ணனாக இப்‌ 
பொழுது இருக்கிறார்‌. அந்த நாராயணரது தபஸிலிருந்து நரன்‌ என்ற ஒரு ஆள்‌ 
உண்டானான்‌. அவனே இப்பொழுது அர்ஜுனனாக இருக்கிறான்‌. இவ்வளவு சிறந்த 
கிருஷ்ணார்ஜுனாள்‌ அங்கு இருப்பதால்‌ தான்‌ பாண்டவஸேனையை உனது 
அஸ்திரங்களுக்கு அழிக்கும்‌ திறன்‌ இல்லாமல்‌ போகின்றது' என்று சொல்லி 
சிவத்யானத்தின்‌ மஹிமையை வெகு விஸ்தாரமாக அவர்‌ அசுவத்தாமனுக்கு 
எடுத்துரைத்தார்‌. இதைக்‌ கேட்டதும்‌ அசுவத்தாமனுக்கு பகவானிடம்‌ மிகுந்த பக்தி 
உண்டாக, கெளரவஸேனை இருக்குமிடம்‌ வந்து அன்று சண்டையை நிறுத்தி 
விட்டான்‌. பாண்டவர்களும்‌ தமது படைவீடு. சென்றனர்‌. 


வினா 68:- பாண்டவர்‌ படைவிட்டில்‌ அன்றிரவு என்ன நடந்தது? 


விடை:- பாண்டவர்கள்‌ படைவீடு சென்றதும்‌ அவர்களைப்‌ பார்க்க வியாஸர்‌ 
வந்தார்‌. அவரை நோக்கி அர்ஜுனன்‌, 'நான்‌ சண்டை செய்து வரும்பொழுது என்‌ 
முன்னே ஒரு தேஜோவானான புருஷன்‌ ஒரு சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு 
போவதைப்‌ பார்த்தேன்‌. அவரது சூலத்திலிருந்து அநேக பாணங்கள்‌ புறப்பட்டு 
ஸேனைகளைக்‌ கொல்வதைக்‌ கண்டேன்‌. அதன்பேரில்‌ தான்‌ நான்‌ பாணம்விட 
அவர்கள்‌ இறந்தார்கள்‌. எல்லோரும்‌ கெளரவ ஸேனையை நான்‌ வெட்டிச்‌ 
சாய்ப்பதாக எண்ணி என்னைப்‌ புகழுகிறார்கள்‌. அது வீண்பேச்சு. இவ்வாறு எனக்கு 


ச 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


தினம்‌ ஸஹாயம்‌ செய்துவரும்‌ புருஷன்‌ யார்‌? என்று கேட்டான்‌. அதற்கு வியாஸர்‌ 
'அவர்‌ தான்‌ அப்பா பரம்பொருளாகிய பரமசிவன்‌; அவரது ஸஹாயம்‌ யாருக்கு 
யுத்தத்திலிருக்கிறதோ அவனுக்கு நிச்சயம்‌ ஜயம்‌ வரும்‌. 'தாம்‌ ஏதோ ஜயிப்பதாக 
ஒருவரும்‌ கர்வப்பட நியாயமே இல்லை. எல்லாம்‌ அவரது செயலாலேயே 
முடிவுபெருகின்றன' என்று சொல்லி பரமசிவத்தின்‌ மேன்மையை எடுத்துரைத்து 
வியாஸர்‌ வேதத்தில்‌ சிவஸ்தோத்திரமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ சதருத்ரீயம்‌ 
என்ற பாகத்தின்‌ விசேஷத்தையும்‌ எடுத்துரைத்தார்‌. 


வினா 69:- இப்பர்வ கதையில்‌ பரமபதம்‌ அடைந்த துரோணரது சரிதத்தில்‌ 
முக்கிய விஷயங்கள்‌ என்ன? 


விடை:- 

1. பாரத்வாஜருக்குப்‌ பிள்ளையாகப்‌ பிறந்து பரசுராமர்‌ அக்னி விச்வர்‌ 
முதலியோரிடம்‌ வில்வித்தை பயின்றது. 

2. அப்பொழுது தம்மோடு தோழனாக யிருந்த துருபதனிடம்‌ பிற்காலத்தில்‌ 
மனஸ்தாபம்‌ உண்டாகப்‌ பாண்டவர்களுக்கு ஆசாரியராகித்‌ துருபதனை 
அவர்கள்‌ மூலமாகச்‌ சிறை பிடித்தது. 

3. அதனால்‌ விளைந்த ஆபத்துக்கள்‌. 

4. துரோணர்‌ திருதிராஷ்டிரன்‌ முதலியோருக்குத்‌ தகுந்த ஸமபங்களில்‌ 
புத்திமதி கூறி சண்டை வராமல்‌ தடுத்துப்‌ பாண்டவர்களைக்‌ காப்பாற்ற 
எண்ணியது. 

5. சண்டை வந்தகாலத்தில்‌ அவரது மனோநிலை, அதற்கு நியாயங்கள்‌. 

6. அவர்‌ சண்டையிட்ட சிறப்பு, அவரது மனஸ்‌ ஸமாதானம்‌. 

7. அவர்‌ தமது மரணத்தை வெளியிட்டு அதை வருவித்துக்கொண்டு மரணம்‌ 
அடைந்த சிறப்பு. 

8. அவரது மனோநிலை:பின்‌ சிறப்பு. 




















ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





8. கர்ண பர்வம்‌ 


மாதுலனாகியு மேதுலனாகியும்‌ வஞ்ஞன்‌ கஞ்ஞன்‌ வரவிட்ட 

பூதனை தன்னுயிர்‌ முலைபொழிபாலொடு போதரவுண்ட புயல்வண்ணா 
மாதவயாதவ வாசவகேசவ மாயாவாயா மறுஸூதா 

வாதியுமந்தமு மாகியநின்புக ழல்லாதுரையே னடியேனே. 


வினா 1:- இவ்வாறு துரோணர்‌ இறந்ததைக்‌ கேட்டதும்‌ திருதராஷ்டிரன்‌ நிலை 
என்னமாக இருந்தது? 


விடை:- திருதராஷ்டிரனுக்கு பீஷ்மர்‌, துரோணர்‌, கிருபர்‌, விதுரர்‌ முதலியோர்‌ 
துரியோதனன்‌ விஷயமாகச்‌ சொன்ன புத்திமதிகள்‌ யாவும்‌ ஞாபகம்வர, வெகுவாக 
பழைய ஸங்கதிகளை எண்ணி எண்ணி அவன்‌ துக்கிக்கத்‌ தொடங்கினான்‌. பின்பு 
எல்லாம்‌ விதிவசமே என்று தன்னை ஒருவாறு தேற்றிக்கொண்டான்‌. 


வினா 2:- பதினாறாம்‌ நாள்‌ காலையில்‌ யுத்த விஷயமாக என்ன ஏற்பாடுகள்‌ 
நடந்தன. 


விடை:- துரோணர்‌ இறந்த விஷயமாக முதலில்‌ துக்கித்து விட்டு 
கெளரவர்கள்‌ எல்லோரையும்‌ ஒருவாறு தேற்றி, துரியோதனன்‌ மேல்‌ நடக்க 
வேண்டிய யுத்தவிஷயமாக சில வார்த்தை கூறலாயினன்‌. 'ஓ ராஜாக்களே! நான்‌ 
இப்பொழுது பேசும்‌ விஷயத்தை தயவு செய்து ஒரு வரும்‌ தடுத்துப்‌ பேசாம லிருக்க 
வேண்டும்‌. நான்‌ என்ன பிரயத்தனம்‌ செய்தபோதிலும்‌ எல்லாம்‌ விதிவசம்‌ 
என்பதற்கு ஐயமில்லை. அதற்காக நாம்‌ பயந்து முயற்சியை விட்டுவிடாது, 
எப்பொழுதும்‌ தொழில்‌ செய்ய வேண்டியதுதான்‌. மனுஷ்ய யத்தனத்தில்‌ எவ்வளவு 
நாம்‌ செய்ய வேண்டுமோ அவ்வளவையும்‌ நாம்‌ செய்து பார்க்கவேண்டும்‌. அதற்காக 
இப்பொழுது நான்‌ கர்ணனை, பீஷ்ம துரோணாளுக்கு அடுத்தபடியில்‌ சிறந்தவன்‌ 
எணணம்‌ கொண்டு, நமது ஸேனாதிபதியாக நேமித்திருக்கிறேன்‌ என்று பொதுவாகச்‌ 
சொல்லி விட்டு துரியோதனன்‌ கர்ணனை நோக்கி, உயிர்த்தோழா! இதற்கு 
முன்னிருந்த ஸேனாதிபதிகள்‌ சிறந்த வீரர்களாய்‌ இருந்தபோதிலும்‌, அவர்களுக்குப்‌ 
பாண்டவர்களிடம்‌ இருந்த பக்ஷபாதத்தால்‌ இதுவரையில்‌ அப்பாண்டவர்கள்‌ 
பிழைத்திருந்தார்கள்‌. இப்பொழுது நீ ஸேனாதிபதியாய்‌ விட்டபடியால்‌ இன்றோடு 
பாண்டவர்கள்‌ காலம்‌ முடிந்தது என்று நான்‌ எண்ணுகிறேன்‌. நீ என்னை அவசியம்‌ 
திருப்தி செய்துவைக்க வேண்டும்‌' என்று வேண்டிக்கொண்டான்‌. இதைக்‌ கேட்டதும்‌ 
கர்ணன்‌ முன்பின்‌ போசிக்காமல்‌ அவ்வாறே தடையின்றிச்‌ செய்வதாக 
வாக்களித்தான்‌. உடனே கர்ணனுக்கு ஸேனாபதிப்‌ பட்டாபிஷேகமாக, கெளரவ 
விரர்களுக்கு எல்லாம்‌ மிகுந்த உத்ஸாஹம்‌ உண்டாய்விட்டது. அப்பொழுது கர்ணன்‌ 
தனது ஸேனையை மகரவ்யூஹமாகக்‌ கட்டிக்கொண்டு யுத்தத்திற்குத்‌ தயாரானான்‌. 
இதைக்‌ கண்ட தருமபுத்திரர்‌ அர்ஜுனனை நோக்கி “கெளரவ ளேனையில்‌ சிறந்த 
வீரர்கள்‌ எல்லோரும்‌ இறந்துவிட்டார்கள்‌. இருப்பவர்கள்‌ எல்லோரும்‌ ஸாதாரண 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





ஜனங்களே. ஆனால்‌ கர்ணன்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ இன்னும்‌ இருக்கிறான்‌. 
அவனையும்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ நீ கொன்றுவிடு' என்று உத்தரவு செய்ய, அவன்‌ 
தனது ஸேனைபை அர்த்த சந்திரவ்யூஹமாக ஒழுங்குபடுத்தி சண்டைக்குத்‌ 
தயாரானான்‌. 


வினா 3:- அன்று யுத்தம்‌ எவ்வாறு தொடங்கி நடந்து வந்தது? 


விடை:- அன்று தொடங்கிய யுத்தத்தில்‌ பீமனுக்கும்‌ க்ஷேமதூர்த்திக்கும்‌ 
யுத்தமுண்டாக அவனோடு வந்த யானைக்‌ கூட்டங்களை பீமன்‌ எளிதில்‌ கொன்று 
முடிவில்‌ ஒரு வாஹனமும்‌ இன்றி தரையில்‌ நின்று சண்டை செய்துகொண்டிருந்த 
அவனைக்‌ கதையால்‌ அடித்துக்‌ கொன்றான்‌. பின்பு ஸாத்யகிக்கும்‌ கேகய 
ராஜ்யாதிபதிகளுக்கும்‌ போர்‌ உண்டாக, அதில்‌ அவன்‌ அவர்களை முறியயடித்தான்‌. 
அதன்பின்பு பீமனுக்கும்‌ அசுவத்தாமனுக்கும்‌ வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ நடக்க, 
முடிவில்‌ அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்கொண்டு இருவரும்‌ மூர்ச்சை 
அடைந்தார்கள்‌. இதைக்கண்ட ஆகாயத்திவிருந்த ஸித்தர்கள்‌ இருவர்களையும்‌ 
புகழ்ந்து கொண்டாடினர்‌. அர்ஜுனன்‌ அந்த ஸமயத்தில்‌ ஸம்ஸப்தகர்களுள்‌ பாக்கி 
இருந்த ஸேனைகளோடு வெகு ஆவேசத்தோடு யுத்தஞ்‌ செய்து அவர்களை யமபட்ட 
ணத்திற்கு வரிசையாய்‌ அனுப்புவித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


வினா 4:- இவ்வாறு கொடிய யுத்தம்‌ செய்துகொண்டிருந்த அர்ஜுனனை யார்‌ 
யார்‌ சணடைக்கு அழைத்தது? பின்பு அவன்‌ என்ன செய்தான்‌? 


விடை:- இவ்வாறு அர்ஜுனன்‌ கோரயுத்தம்‌ செய்துகொண்டிருக்கையில்‌ 
அர்ஜுனனை மூர்ச்சை தெளிந்து எழுந்த அசுவத்தாமன்‌ கொடுஞ்‌ சொற்களைச்‌ 
சொல்லி சண்டைக்கு அழைத்தான்‌. அப்பொழுது பகவானது அனுமதியின்பேரில்‌ 
யுத்தம்‌ தொடங்கியது. அசுவத்தாமனது சண்டையின்‌ வேகத்தால்‌ அர்ஜுனன்‌ 
முதலில்‌ பிரமை பிடித்தவன்‌ போலாக அசுவத்தாமன்‌ ஜய கோஷஞ்‌ செய்தான்‌. 
இதைக்‌ கேட்டதும்‌ அர்ஜுனனுக்குபிரமை தெளிந்துவிட்டது. பின்பு அசுவத்தாமன்‌ 
அர்ஜுனனைத்‌ தோற்கடிக்க எவ்வளவு முயன்ற போதிலும்‌ அவைகள்‌ எல்லாம்‌ 
வீணாயின. அப்படி இருந்தும்‌ அசுவத்தாமனும்‌ விடாது கொஞ்ச காலம்‌ யுத்தஞ்‌ 
செய்து, அர்ஜுனனைக்‌ கஷ்டப்படுத்தினான்‌. முடிவில்‌ அசுவத்தாமன்‌ ஸாரதி 
அர்ஜுனனால்‌ இறக்க அவன்‌ குதிரைகள்‌ அவனை யுத்தகளத்திற்கு வெளியில்‌ 
இழுத்துக்‌ கொண்டு போயின. அப்பொழுது அவன்‌ அவைகளைத்‌ தடுத்து திரும்பி 
அர்ஜுனன்‌ இருக்கும்‌ இடம்‌ வாராது கர்ணன்‌ இருக்கும்‌ இடம்‌ சென்றான்‌. அதற்குள்‌ 
யுத்தகளத்தில்‌ தண்டதாரன்‌ தண்டன்‌ என்பவர்கள்‌ கொடிய போர்செய்து பாண்டவ 
ஸேனையைக்‌ கலக்குவதைக்கண்டு பகவான்‌ தேரை அவர்கள்‌ இருக்குமிடம்‌ 
கொண்டு போய்‌ அர்ஜுனனை அவர்களோடு சண்டை செய்யும்படி. ஏவினார்‌. அவர்‌ 
சொல்லியபடி தண்டதாரனோடு வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ செய்து முடிவில்‌ அவனது 
கைகளையும்‌ தலையையும்‌ அருத்துத்தள்ள, அவன்‌ இறந்ததைக்‌ கண்ட அவன்‌ 
ஸுஹோதரனாகிய தண்டன்‌ அர்ஜுனனை வந்து எதிர்த்தான்‌. சீக்கிரத்தில்‌ அவனும்‌ 
தலையறுப்பட்டு இறந்தான்‌. இதைக்கண்ட வீரர்கள்‌ எல்லோரும்‌ அர்ஜுனனைப்‌ 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





புகழ்ந்து பேசினர்‌. இவ்வாறானதும்‌ அர்ஜுனன்‌ ஸம்ஸப்தகர்களை நோக்கிச்‌ சென்று, 
அவர்களை துரிதமாகச்‌ சிதர அடித்துக்‌ கொன்று தள்ளினான்‌. 


வினா 5:- அர்ஜுனன்‌ இவ்வாறு யுத்தம்‌ செய்துவருகையில்‌ மற்றைப்‌ 
பாகங்களில்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து வந்தது? 


விடை:- அர்ஜுனனுக்கு மாமனாரான பாண்டிய ராஜன்‌ கொடிய போர்‌ செய்து 
வருகையில்‌ அவனை அசுவத்தாமன்‌ எதிர்த்தான்‌. இந்தச்‌ சண்டையில்‌ 
அசுவத்தாமன்‌ எவ்வளவோதரம்‌, தோற்கும்‌ நிலையை அடைந்தபோதிலும்‌ முடிவில்‌ 
அவன்‌ பாண்டிய ராஜனது தலையை அறுத்துக்கொன்றான்‌. கர்ணன்‌ கொடிய போர்‌ 
செய்து கொண்டு பாண்டவவீரர்களை நிலைக்கவொட்டாமல்‌ அடித்துக்கொண்டே 
வந்தான்‌. அன்று, அவன்‌ தனது சக்தி முழுவதையும்‌ காட்டி தன்னால்‌ கூடிய 
வரையில்‌ கொலைத்‌ தொழிலை தங்குதடையின்றிச்‌ செய்தான்‌. அப்பொழுது 
ஸுஹாதேவனுக்கும்‌ துச்சாஸனனுக்கும்‌ பெரிய சண்டை யுண்டாக துக்சாஸனனது 
பல பராக்கிரமங்கள்‌ யாவும்‌ ஸஹாதேவனை அசைக்கமுடியாமல்‌ வீணாய்ப்‌ 
போயின. துச்சாஸனன்‌ ஸஹாதேவனால்‌ மூர்ச்சை அடைந்து விழ, அவன்‌ ஸாரதி 
அவனை ஒதுக்கிக்கொண்டூ போய்‌ விட்டான்‌. கர்ணனுக்கும்‌ நகுலனுக்கும்‌ சண்டை 
யுண்டாகி வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ நடந்து வருகையில்‌ நகுலனைக்‌ கர்ணன்‌ 
நிராயுதபாணியாக நிறுத்திவிட்டான்‌. நகுலன்‌ ஆயுதம்‌ எடுக்க முயலுகையில்‌ அவன்‌ 
கழுத்தில்‌ தனது வில்லைமாட்டி இழுத்து கர்ணன்‌ அவனைத்‌ தனது அம்பால்‌ குத்தி, 
'உனக்கு மேல்பட்டவர்களோடு போர்‌ செய்ய வராதே: விட்டிற்குப்போய்‌ கிருஷ்ணா 
ர்ச்சுனாள்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ இரு' என்று சொல்லி பீமஸஹாதேவாளை முன்னர்‌ 
துறத்தியதுபோல்‌ நகுலனையும்‌ அவமானஞ்‌ செய்து குந்திக்குக்‌ கொடுத்திருந்த 
வாக்கிற்கு இசைய கொல்லாது விட்டுவிட்டான்‌. பின்பு அவன்‌ வேறோரிடத்தில்‌ 
யுத்தம்‌ செய்யப்போய்ப்‌ பாஞ்சாலர்களை ஹதம்‌ செய்துகொண்டிருந்தான்‌. 


வினா 6:- இவ்வாறு நகுலன்‌ அவமானப்பட்டுப்‌ போனதும்‌ ஜயம்‌ யார்பக்கம்‌ 
வரும்‌ போலிருந்தது? ஏன்‌? யார்‌ இதை எவ்வாறு மாற்றியது? 


விடை:- இவ்வாறு நகுலன்‌ அவமானமடைந்து யுத்தகளம்‌ விட்டுத்‌ திரும்பிப்‌ 
போனதும்‌ திருதிராஷ்டிரனது வைசிய புத்திரனான யுயுத்ஸுவுக்கும்‌ சகுனி பிள்ளை 
யாகிய உலூகனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாக அதில்‌ உலூகன்‌ யுயுத்ஸுவை 
அவமானப்படுத்தி ஓடும்‌ படி செய்தான்‌. அதே ஸமயத்தில்‌ சகுனிக்கும்‌ ஸுத 
ஸோமனுக்கும்‌ உண்டான போர்‌ இருவருக்கும்‌ ஸமயுத்தமாகவே முடிந்தது. 
இதற்குள்‌ கர்ணன்‌ பாஞ்சாலர்களை தலை எடுக்கவொட்டாது அடிக்க பாண்டவ 
ஸேனையில்‌ மிகுந்த குழப்பம்‌ உண்டாயிற்று. கிருபருக்கும்‌ திருஷ்டத்யும்னனுக்கும்‌ 
உண்டான சண்டையில்‌ திருஷ்டத்யும்னன்‌ கிருபரது பாணங்களால்‌ மூர்ச்சை 
அடைய அவனது ஸாரதி யுத்தகளம்விட்டுத்‌ தேரைக்‌ கொண்டுபோய்‌ விட்டான்‌. 
அப்பொழுது அவன்‌ அர்ஜுனனாவது பீமஸேனனாவது இருந்த விடத்தை நோக்கித்‌ 
தன்‌ தேரைக்‌ கொண்டுபோகும்‌ படி உத்தரவு செய்தான்‌. பீமஸேனனைக்‌ கண்டவுடன்‌ 
திருஷ்டத்யும்னனுக்கும்‌ உயிர்‌ வந்தது. இவன்‌ கதி இவ்வாறாக, கிருதவர்மாவை 
சிகண்டி வந்து எதிர்த்தான்‌. முதலில்‌ கிருதவர்மா தோல்வி அடையும்‌ தருணத்தை 


றி 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அடைந்த போதிலும்‌ முடிவில்‌ சிகண்டி எதிரியினது பாணங்களால்‌ மூர்ச்சை 
அடைந்தான்‌. இவைகளால்‌ ஜயம்‌ ஒருவேளை கெளரவர்கள்‌ பக்கம்‌ போகும்‌ போல்‌ 
இருந்தது. இந்த ஸமயத்தில்‌ அர்ஜுனன்‌ அநேக கெளரவ வீரர்களை ஜயித்துக்‌ 
கொண்டுவரப்‌ பாண்டவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ தைரியமுண்டாயிற்று. இவ்வாறு 
சண்டை நடந்து வருகையில்‌ ஸத்யஸேனன்‌ என்ற கெளரவவீரன்‌ ஒருவன்‌ பெரிய 
ஈட்டியால்‌ பகவானது இடதுகையை அடிக்க அவர்‌ கையிலிருந்த கடிவாளங்களும்‌, 
சவுக்கும்‌ நழுவிக்‌ கீழே விழுந்துவிட்டன. உடனே அர்ஜுனனுக்கு மிகுந்த ஆவேசம்‌ 
வர அவன்‌ ஸத்தியஸேனனது தலையை வெட்டி பனங்காயை உருட்டுவதுபோல்‌ 
எளிதில்‌ உருட்டிவிட்டான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ ஸம்ஸ்ப்தகர்களையும்‌ திரிகர்த்தர்‌ 
களையும்‌ எதிர்த்து அவர்களை எளிதில்‌ வென்றான்‌. 


வினா 7:- அர்ஜுனனால்‌ பாண்டவர்கள்‌ பக்கம்‌ ஐயம்‌ திரும்பியதும்‌ அன்று 
யுத்தம்‌ எப்படி நடந்து முடிவு பெற்றது? 


விடை:- ஜயம்‌ பாண்டவர்கள்‌ பக்கம்‌ திரும்பியதும்‌ தருமபுத்திரருக்கும்‌ 
துரியோதனனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாக அதில்‌ தருமபுத்திரர்‌ மிகுந்த 
ஆவேசத்தோடு துரியோதனனது குதிரை முதலியவைகளைக்‌ கொன்று அவனைத்‌ 
தரையில்‌ தத்தளிக்கும்படி நிறுத்திவிட்டார்‌. இந்நிலையைக்‌ கண்டு கர்ணன்‌ 
அசுவத்தாமன்‌ முதலியோர்‌ துரியோதனனுக்கு ஸஹாயம்‌ செய்ய ஓடிவர, 
பாண்டவர்கள்‌ எல்லொரும்‌ தருமபுத்திரருக்கு ஸுஹாயமாக ஓடிவந்தனர்‌. 
அப்பொழுது நடந்த கொடிய யுத்தத்தில்‌ கர்ணனால்‌ பாண்டவஸேனையும்‌, 
அர்ஜுனனால்‌ கெளரவஸேனையும்‌ கணக்கின்றி மாளத்தொடங்கின. அந்தச்‌ 
சண்டையில்‌ மறுபடியும்‌ தருமபுத்திரருக்கும்‌, துரியோதனனுக்கும்‌ மிகுந்த போர்‌ 
உண்டாக, அதில்‌ அவர்‌ வெகுநாழிகை அவனோடு ஸமயுத்தம்‌ செய்துவிட்டு 
முடிவில்‌ அவனை மூர்ச்சை அடையும்படி செய்தார்‌. இதைக்‌ கண்ட பீமஸேனன்‌ 
துரியோதனனைக்‌ கொல்லாதிருக்கும்‌ படித்‌ தனது தமயனை தடுத்து நிறுத்தி 
விட்டான்‌. அன்று துரியோதனன்‌ பிழைத்தது புனர்ஜன்மமாகவே இருந்தது. இதன்‌ 
பின்பு ஸாத்யகி, அர்ஜுனன்‌ முதலியோர்‌ கெளரவசேனையைக்‌ கலக்கி கர்ணனைச்‌ 
சூழ்ந்துகொள்ள அவன்‌ ஒருவனாகவே இவ்வளவு பெயரையும்‌ தடுத்து வந்தான்‌. 
இவ்வாறு யுத்தம்‌ பலமாக நடந்துவருகையில்‌ ஸூர்யன்‌ அஸ்தமனமாக கெளரவ 
ஸேனை சிதைவு அடைந்து தத்தளித்தது. இந்த ஸமயத்தில்‌ 16-ம்‌ நாள்‌ யுத்தம்‌ 
முடிய இருதிரத்தாரது ஸேனைகளும்‌ தத்தம்‌ இருப்பிடம்‌ சென்றன. 


வினா 8:- மறுநாட்‌ காலையில்‌ யுத்தவிஷயமாக கர்ணனுக்கு என்ன விருப்பம்‌ 
உண்டாயிற்று? ஏன்‌? அது யாரால்‌ எவ்வாறு திருப்தி செய்யப்பட்டது? 


விடை:- முன்‌ நடந்த யுத்தத்தின்‌ முடிவை எண்ணி துரியோதனன்‌ துக்கிக்கக்‌ 
கர்ணனுக்கு மிகுந்த துக்கமுண்டாயிற்று. அப்பொழுது அன்று அர்ஜுன்னை யாவது 
கொல்லுவது அல்லது தானாவது இறப்பது என்று கர்ணன்‌ பிரதிஞ்ஞை செய்து 
கொண்டான்‌. இதன்‌ பின்பு தானும்‌ அர்ஜுனனும்‌ எல்லா விஷயங்களிலும்‌ ஸமமாக 
இருப்பதாகவும்‌ ஆனால்‌ அர்ஜுனனுக்கு பகவான்‌ ஸாரதியாக அமைந்ததுபோலத்‌ 
தனக்கு ஒரு ஸாரதி அமைந்துவிட்டால்‌, தான்‌ அர்ஜுனனை எளிதில்‌ கொன்று 


ரு 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





விடலாம்‌ என்பதாகவும்‌, தனக்கு ஸாரதி தொழில்‌ நடத்தவல்லவன்‌ சல்லியன்‌ 
ஒருவனே என்பதாகவும்‌ கர்ணன்‌ கொஞ்ச காலம்‌ எண்ணமிட்டுவிட்டு தனது 
மனத்தின்‌ எண்ணத்தை துரியோதனனிடம்‌ அவன்‌ வெளியிட்டான்‌. இதைக்‌ கேட்ட 
துரியோதனன்‌ சல்லியனை கர்ணன்‌ அபிப்பிராயப்படி நடந்துகொள்ளும்‌ படி 
வேண்டிக்‌ கொள்ள தன்னை ஏதோ அவமரியாதை பண்ணிவிட்டதாக எண்ணி 
சல்லியன்‌ வெகு கோபத்தை அடைந்தான்‌. உடனே தனது ராஜ்யத்திற்குப்‌ போய்வர 
தனக்கு விடை கொடுக்கும்படியும்‌ அவன்‌ துரியோதன்னைக்‌ கேட்டுவிட்டான்‌. அந்த 
ஸமயத்தில்‌ துரியோதனன்‌ மிகுந்த தந்திரமாக 'நீ குதிரை விஷயத்தில்‌ பகவானுக்கு 
ஸமானம்‌' என்று சல்லியனைத்‌ துதித்து, கர்ணனது பராக்கிரமத்தை எடுத்துரைத்து 
அவனுக்கு ஸாரத்யம்‌ செய்வதால்‌ சல்லியனுக்குக்‌ குறைவு ஒன்றும்‌ இல்லை 
என்பதையும்‌ நன்றாய்‌ அவனுக்கு விளக்கினான்‌. இதைக்‌ கேட்டதும்‌ சல்லியன்‌ 
மனம்‌ ஸமாதானமாக தான்‌ முன்னமே இவ்விஷயத்தில்‌ தருமபுத்திரருக்கு அளித்த 
வாக்கு அவனுக்கு ஞாபகம்‌ வந்தது. உடனே, "நான்‌ என்‌ மனதில்‌ உண்டாகும்‌ 
பிரியாப்பிரியமாகிய எண்ணங்கள்‌ எல்லாவற்றையும்‌ தடையின்றி வெளியிடுவேன்‌ 
: அதற்கு கர்ணன்‌ கோபிக்கக்கூடாது, இப்படி வாக்கு அவன்‌ அளிப்பானாகில்‌ நான்‌ 
அவனுக்கு ஸாரத்யம்‌ செய்ய ஒப்புக்கொள்ளுகிறேன்‌' என்று ஸாரத்யத்தை ஒப்புக்‌ 
கொண்டான்‌. கர்ணனும்‌ இதற்கு இசைந்தான்‌. 


வினா 9:- சல்லியன்‌ மனதை மேலும்‌ ஸமாதானப்படுத்த துரியோதனன்‌ 
என்ன செய்தான்‌? 


விடை:- பகவான்‌ திரிபுரத்தை அழித்த காலத்தில்‌ பிரம்மா ஸாரத்யம்‌ ஒப்புக்‌ 
கொண்டதையும்‌, கர்ணன்‌ பரமசிவானுக்கிரஹம்‌ பெற்று பரசுராமரிடம்‌ வில்வித்தை 
பயின்று மேன்மைவாய்ந்தவ னென்பதையும்‌ எடுத்துரைத்து சல்லியன்‌ மனதைத்‌ 
திருப்திப்படுத்த, இதன்‌ பின்னும்‌ தன்‌ பிடிவாதத்தை விடாதவனாய்‌, தனது 
கோரிக்கைப்படி கர்ணன்‌ நடந்துகொண்டால்‌ மாத்திரம்‌ தான்‌ அவனுக்கு ஸாரத்தியம்‌ 
செய்வதாக அவன்‌ ஒப்புக்‌ கொண்டான்‌. 


வினா 10:- திரிபுரங்களின்‌ விருத்தாந்தம்‌ என்ன? 


விடை:- முன்காலத்தில்‌ தாராக்ஷன்‌, கமலாக்ஷன்‌, வித்யுன்மாலி என்ற 
மூன்று தைத்யர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ தமது தேகத்தைத்‌ துரும்பாக எண்ணி 
பிரம்மதேவரை உத்தேசித்து கொடுந்தவம்‌ புரிந்தனர்‌. கொஞ்சகாலத்தில்‌ பிரம்ம 
தேவர்‌ அவர்களது கண்‌ முன்‌ தோன்ற அவரை நோக்கி, 'எங்களுக்கு எவ்விதத்திலும்‌ 
மரணமே அணுகக்கூடாது என்ற வரத்தைக்‌ கேட்டார்கள்‌. அதற்கு பிரம்மதேவர்‌, 
'அப்பா உலகில்‌ அழியாத வஸ்து ஒன்றும்‌ இல்லை. மேலும்‌ எனக்கு அந்த 
வரத்தைத்‌ கொடுக்கவே முடியாது, ஆகையால்‌ வேறு ஏதாவது வரத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுங்கள்‌' என்றார்‌. உடனே அவர்கள்‌ "நாங்கள்‌ மூன்று திவ்ய பட்டணங்களில்‌ 
வாஸம்‌ செய்துகொண்டு உலகெங்கும்‌ எங்கள்‌ இஷ்டப்படி உலாவவேண்டும்‌. 
ஆயிரம்‌ வருஷத்திற்கொருதரம்‌ எங்கள்‌ பட்டணங்கள்‌ மூன்றும்‌ ஒன்றாகச்‌ சேர 
வேண்டும்‌, பின்பு பழையபடி மூன்றாகப்‌ பிரியவேண்டும்‌. மூன்றும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்திருக்கும்‌ காலம்‌ நோக்கி ஒரே பாணத்தால்‌ மூன்று பட்டணங்களையும்‌ யார்‌ 


டு 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அடிக்கிறார்களோ அவராலேயே எங்களுக்கு அழிவு உண்டாகட்டும்‌, பிரம்ம 
தேவரிடம்‌ கேட்டுக்கொள்ள, அவர்‌ அவ்வாறே ஆகுக என்று அனுக்கிரகித்துத்‌ தமது 
இருப்பிடம்‌ சென்றனர்‌. இதன்பின்பு இம்மூவரும்‌ அஸுரத்தச்சனாகிய மயன 
துஸஹாயத்தால்‌ பொன்‌, வெள்ளி, இரும்பு ஆகிய மூன்று உலோகங்களால்‌ 
விஸ்தாரமாகிய மூன்று பட்டணங்களை உண்டாக்கிக்‌ கொண்டு வரிசைக்‌ கிரமமாக 
பட்டணம்‌ ஒவ்வொன்றில்‌ ஒவ்வொருவராக வஸிக்கத்‌ தொடங்கினர்‌. பின்பு இவர்கள்‌ 
தமது இஷ்டப்படி பட்டணங்களோடு ஆகாயமார்க்கமாகப்‌ போய்‌ ஊர்கள்‌ மேல்‌ 
உட்கார்ந்து அவ்வூர்‌ முழுவதையும்‌ அழித்து ஆனந்தித்து வந்தனர்‌. தேவதைகள்‌ 
எல்லோரையும்‌ இவர்‌ இடைவிடாது வருத்தி வந்தனர்‌. கஷ்டம்‌ பொருக்கமாட்டாது 
தேவதைகள்‌ பிரம்மாவிடம்‌ செல்ல அவர்‌ அவர்களை பரமசிவனிடம்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போய்‌, அவரை எல்லோரும்‌ சேர்ந்து ஸ்துதிக்கத்‌ தொடங்கினர்‌. 


வினா 11:- பரமசிவன்‌ திரிபுரத்தை அழித்த விவரம்‌ என்ன்‌? 


விடை:- தேவதைகளது ஸ்தோத்திரத்தைக்‌ கேட்ட பரமசிவன்‌ தமது சக்தியில்‌ 
பாதி கொடுப்பதாகவும்‌, அதன்‌ ஸஹாயத்தால்‌ அந்தத்‌ தானவர்களைக்‌ கொல்லும்படி 
தேவதைகளை ஏவ அவர்கள்‌ அதுகூடத்‌ தம்மால்‌ முடியாது என்று மறுத்துவிட்டனர்‌. 
அப்பொழுது ஸகலதேவதைகளையும்‌ தம்மாலியன்ற ஸஹாயத்தைச்‌ செய்யும்படி 
பரமசிவன்‌ கேட்க, பூமியே ரதமாகவும்‌ ஸஎ௦ூரிய சந்திரர்களே சக்கிரங்களாகவும்‌, 
நான்கு வேதங்களே தேர்க்‌ குதிரைகளாகவும்‌, மேருவே வில்லாகவும்‌, ஆதிசேஷனே 
நாண்‌ கயிறாகவும்‌, விஷ்ணுவே அம்பாகவும்‌, எல்லாம்‌ தயாராக தகுந்த ஸாரதி 
மாத்திரம்‌ அகப்படவில்லை. அப்பொழுது பிரம்மாவே அந்த வேலையை 
ஸுந்தோஷமாக ஒப்புக்கொண்டார்‌. இந்த வைபவத்தைத்‌ தேவதைகள்‌, ரிஷிகள்‌, 
யாவரும்‌ கண்டு களித்துப்‌ பரவசமடைந்தனர்‌. பரமசிவனைக்‌ கண்டதும்‌ திரிபுர 
வாஸிகள்‌ எல்லோருக்கும்‌ மிகுந்த பயம்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ பரமசிவனை 
வந்து எதிர்த்தார்கள்‌. உடனே அவருக்குக்‌ கோபம்‌ அதிகரிக்க ரதம்‌ புதையத்‌ 
தொடங்கியது. அப்பொழுது விஷ்ணு தேர்ச்சக்கிரத்தை விருஷப உருக்கொண்டு 
தமது கொம்பால்‌ தூக்கினார்‌. அந்த ஸமயத்தில்‌ பகவான்‌ ரதத்தைவிட்டு எழுந்து 
ஒரு காலைக்‌ குதிரைகளின்‌ மீதும்‌, மற்றொருகாலை விருஷபத்தின்‌ மீதும்‌ 
வைத்துக்கொண்டு திரிபுரத்தை நோக்கினார்‌. அந்த ஸமயத்தில்‌ மூன்று 
பட்டணங்களும்‌ ஒன்றாய்ச்‌ சேர பரமசிவன்‌ ஒரு பாணத்தை அவைகளின்‌ மேல்‌ 
விட்டார்‌; அந்த மூன்று பட்டணங்களும்‌ இருந்தவிடம்‌ தெரியாது எரிந்துபோயின. 


வினா 12:- திரிபுர தகனத்தில்‌ அடங்கிய தகனத்தில்‌ அடங்கிய உட்பொருள்‌ 
என்ன? 


விடை:- திரிபுரமென்பது ஸ்தூல ஸுுக்ஷமகாரணதேகங்களை உணர்த்து 

கின்றது. பரமசிவன்‌ ஆத்மாவையும்‌, மூன்று பட்டணங்கள்‌ ஒன்றாய்ச்‌ சேரும்‌ 

ஸ்மயம்‌ விசாரணை ஸமயத்தையும்‌, சிவனது பாணம்‌ நிஷ்டையையும்‌ உணர்த்து 

கின்றது. திரிபுரத்தை எரித்தலாவது விக்ஷே (தோற்ற) நிவர்த்தியாகி ஸமாதி 

கைகூடல்‌. அந்த ஸமயத்தில்‌ சிவன்‌ தனது குதிரைகளின்‌ மேலும்‌, விருஷபத்தின்‌ 

மீதும்‌ அடிவைத்துக்கொண்டு நிற்கிறதாகச்‌ சொல்லப்பட்டது; ஸமாதிஸமயத்தில்‌ 
ட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வேதங்களுக்கும்‌ தர்மங்களுக்கும்‌ ஆத்மா அப்பாற்பட்டவனாகிறான்‌ என்பதை 
விளக்கும்‌. இதுவே இக்கதையில்‌ அடங்கி இருக்கும்‌ உட்பொருள்‌. இந்த 
ஸந்தர்ப்பத்தை எல்லோர்‌ மனத்திலும்‌ பதியும்படி செய்து அவர்களை நல்ல 
நிலைக்குக்‌ கொண்டுவருவதற்காகப்‌ பெரியோர்‌ சிவன்‌ கோயில்களில்‌ இந்த திருபுர 
தகனத்தை ரதோத்‌ ஸவமாகக்‌ கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்‌. அதில்‌ தேர்‌ 
குதிரைகள்‌ ஸாரதி முதல்யன இக்கதையிற்‌ சொல்லியவாறு இருத்தலையும்‌ 
காண்க. ஒவ்வொரு உத்ஸவத்திலும்‌ கர்மகாண்ட பாராயணம்‌ செய்யும்‌ அந்தணர்ர 
தோத்‌ ஸவத்தன்று அதன்‌ மேன்மையைப்‌ புகட்டுவதற்காக ஞானகாண்டமாகிய 
உபநிஷத்‌ பாராயணம்‌ பண்ணுவதையும்‌ காண்க. இவ்வளவு சிறந்த பொருளை 
அடக்கி யுள்ளது இத்திரிபுர தகனம்‌. 


வினா 13:- கர்ணனது மேன்மையைப்‌ பற்றி துரியோதனன்‌ அப்பொழுது என்ன 
சொன்னான்‌? பின்பு என்ன நடந்தது? 


ஃவிடை:- முன்காலத்தில்‌ பரசுராமர்‌ பரமசிவனைக்‌ குறித்து தபஸிருக்க அவர்‌ 
பரசுராமர்‌ முன்‌ தோன்றி தம்மிடத்திலிருந்த திவ்ய அஸ்திராதிகளை அவருக்குக்‌ 
கொடுத்தார்‌. பின்பு பரமசிவன்‌ பரசுராமரது மஹிமையை பார்வதிக்கு விஸ்தாரமாக 
எடுத்துறைத்தார்‌. இவ்வாறு ஸகல அஸ்திரங்களையும்‌ அடைந்த பின்னர்‌ பரசுராமர்‌ 
தாம்‌ செய்ய வேண்டிய லோகோபகாரங்களை அவைகள்‌ மூலமாகச்‌ செய்துவிட்டு 
ஸுகமாக இருந்தார்‌. அந்த பரசுராமர்‌ தமக்குத்‌ தெரிந்தவைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
காணனுக்குப்‌ புகட்டி இருக்கிறார்‌. ஆகையால்‌ கர்ணன்‌ மிகச்‌ சிறந்தவன்‌ 
துரியோதனன்‌ சொன்னான்‌. மேலும்‌ பீமன்‌, நகுலன்‌, ஸஹாதேவன்‌ முதலியோரை 
யுத்தகளத்தில்‌ கர்ணன்‌, அவமானப்படுத்திவிட்டதையும்‌ எடுத்துரைத்து, அவனது 
சண்டையால்‌ தான்‌ தனக்கு ஜயம்‌ வரவேண்டும்‌ என்று எவ்வளவோ அவன்‌ சொல்‌ 
லிப்பார்த்தான்‌. அதற்குள்‌ கர்ணன்‌ 'நீ பகவானுக்கு ஸமானம்‌' என்று சல்லியனைத்‌ 
துதிக்க அவன்‌ தேரைத்‌ தயார்செய்து கர்ணன்‌ முன்பு கொண்டுவந்து நிறுத்தினான்‌. 
உடனே கர்ணன்‌ யுத்தத்திற்குப்‌ புறப்பட்டான்‌. 


வினா 14:- சல்லியன்‌ கர்ணஸாரத்ய விஷயமாகத்‌ தருமபுத்திரருக்குக்‌ 
கொடுத்த வாக்கை எவ்வாறு நடத்தினான்‌?. அப்பொழுது இருவருக்கும்‌ நடந்த 
தர்க்கம்‌ என்ன? 


விடை:- கர்ணன்‌ ரதத்தில்‌ போகும்‌ பொழுதே சல்லியனிடம்‌ தன்‌ பராக்கிரமத்‌ 
தைக்‌ காட்டிப்‌ பாண்டவர்களை சிதற அடித்து அன்று துரியோதனனுக்கு ஜயம்‌ வரும்‌ 
படி செய்யப்போகிறதாகப்‌ பெருமை பேசிக்கொண்டான்‌. அதற்குச்‌ சல்லியன்‌ 
கர்ணனை நோக்கி 'ஏனடா வீண்‌ பெருமை பேசுகிறாய்‌! நீ அர்ஜுனனது 
காண்டீவத்வனி மற்றையப்‌ பாண்டவர்களது பாணவருஷங்கள்‌ முதலியவைகளை 
அனுபவிக்குங்கால்‌ இந்தவாயுளரல்‌ அடங்கிப்‌ போய்விடாத? என்று பரிஹாஸம்‌ 
செய்யத்‌ தொடங்கினான்‌. கர்ணன்‌ இதைக்‌ கவனியாது கொஞ்சமா நாழிகை 
மெளனமாக இருந்துவிட்டுப்‌ பின்பு 'ஒருவராலும்‌ கொல்லமுடியாத பராக்கிரமம்‌ 
வாய்ந்த பீஷ்மத்‌ துரோணாதிகளைப்‌ பாண்டவர்கள்‌ கொன்றுவிட்டார்கள்‌. அப்படி 
இருந்தும்‌ எனக்கு அவர்களிடம்‌ பயமே உண்டாகவில்லை. வீணாக துரோணர்‌ ஏன்‌ 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





பாண்டவர்களைக்‌ கொல்லாமல்‌ பிழைத்துப்போகும்படி விட்டாரோ தெரியவில்லை: 
என்று பேசத்தொடங்கினான்‌. இதைக்‌ கேட்ட சல்லியன்‌, 'ஸகல மேன்மையும்‌ 
வாய்ந்த துரோணரது கதியே இப்படிப்போக, உன்கதி இன்று எப்படி யாகுமோ யான்‌ 
அறியேன்‌' என்று குறிப்பாகக்‌ கூறினான்‌. உடனே கர்ணனுக்கு துரியோதனன்‌ 
விஷயத்தில்‌ மிகுந்த உபகாரம்‌ செய்யவேண்டும்‌ என்ற ஆவல்‌ உண்டாக, யான்‌ 
எவ்விதத்திலாவது பாண்டவர்களை அபஜயப்படுத்துவேன்‌. அவர்களுக்கு யார்‌ 
ஸுஹாயமாக வந்தாலும்‌ ஸரி , நான்‌ இன்று பாண்டவர்களையாவது கொல்வது 
அல்லது நானாவது இறப்பது திண்ணம்‌, சீக்கிரம்‌ பாண்டவஸேனையை நோக்கித்‌ 
தேரை நடத்து, நான்‌ பாண்டவஸேனைகளுள்‌ புகுந்து கலக்க மிகுந்த ஆவல்‌ 
கொண்டிருக்கிறேன்‌' என்று தனது எண்ணத்தை வெளியிட்டான்‌. உடனே சல்லியன்‌ 
கர்ணனுக்கு ஸுபத்ராவிவாஹம்‌, காண்டவ தகனம்‌, பரமசிவனோடு சண்டைசெய்த 
ஸமயம்‌, நிவாதகவசயுத்தம்‌ முதலியவைகளில்‌ வெளிவந்த அர்ஜுனனது 
பராக்கிரமத்தையும்‌, கோஷயாத்திரை, மாடுபிடி சண்டை, சென்ற ஐந்து நாள்யுத்தம்‌ 
முதலியவைகளில்‌ அர்ஜுனனால்‌ அவன்‌ பட்டபாட்டையும்‌ எடுத்து மிக அழகாகக்‌ 
கூறி அவனது கர்வத்தை அடக்கினான்‌. பின்பு மெளனமாய்‌ வெகு தூரம்‌ போவதற்கு 
முன்‌ கர்ணன்‌ தன்னைச்சுற்றிலும்‌ இருந்த பாண்டவவீரரை நோக்கி 'அர்ஜுனன்‌ 
இருக்கும்‌ இடத்தை எனக்கு காட்டுகிறவன்‌ எவனோ அவனுக்கு நான்‌ என்னிடத்திலி 
ருக்கும்‌ ஸொத்து எல்லாவற்றையும்‌ கொடுத்துவிடுவேன்‌,' என்று பலவாறாக 
மிகுந்த ஆவேசத்துடன்‌ சொன்னான்‌. உடனே சல்லியன்‌ “எதற்கு வீணாக உன்‌ பணம்‌ 
முதலியவைகளைக்‌ கொடுக்கிறேன்‌ என்கிறாய்‌. அவைகளை வைத்துக்கொண்டு நீ 
யாகம்‌ ஏதாவது செய்தாலும்‌ செய்யலாமே. அவைகளைக்‌ கொடுத்து அர்ஜுனனைக்‌ 
கண்டபோதிலும்‌ உன்னால்‌ அந்த அஸஹாயதரனை ஒன்றும்‌ செய்யமுடியாதே! 
ஆகையால்‌ உன்‌ ஸேனையால்‌ நான்குபுறங்களிலும்‌ காக்கப்பட்டு அர்ஜுனனோடு 
போர்செய்‌, என்று தடுத்துக்‌ கூறினான்‌. இதைக்‌ கேட்டதும்‌ கர்ணன்‌. 'நீ என்ன 

தான்‌ சொன்ன போதிலும்‌ என்னுருதி ஒருநாளும்‌ மாறவே மாட்டாது. நான்‌ 
ஒருவனாகவே அர்ஜுனனை எதிர்க்கப்போகிறேன்‌. நீ என்ன, பார்வைக்கு 
ஸ்நேஹிதன்‌ போலவும்‌ உண்மையில்‌ விரோதியாகவும்‌ காணப்படுகிறாயே! 
இதென்ன விபரீதம்‌!' என்று ஆச்சரியப்பட்டான்‌. 


வினா 15:- இவ்வாறு கர்ணன்‌ உறுதியாக இருப்பதைக்கண்டு சல்லியன்‌ மேல்‌ 
என்ன செய்தான்‌? இதனால்‌ கர்ணன்‌ நிலை எவ்வாறு மாறியது? 


விடை:- கர்ணன்‌ உறுதியைக்‌ கண்டதும்‌ சல்லியன்‌ தான்‌ ஓயும்‌ வரையில்‌ 
அர்ஜுனனை எதிர்க்க எண்ணுதல்‌ பாம்பு கருடனையும்‌, நாய்‌ புலியையும்‌, எலி 
பூனையையும்‌ எதிர்க்க எண்ணுதல்‌ போல இருக்கிறதென்று சொல்லி அவனுக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்கி அவன்‌ மனம்‌ தளரும்படி செய்தான்‌. அப்பொழுது கர்ணன்‌, 
அர்ஜுனன்‌, பகவான்‌ ஆகிய இவர்கள்‌ சிறந்த வீரர்களாயினும்‌ தனக்கு 
அவரிடமிருந்து ஒருபயமும்‌ இல்லை என்றும்‌, தன்னிடம்‌ இருக்கும்‌ அநேக திவ்ய 
அஸ்திரங்கள்‌ மூலமாக அவர்களை தான்‌ தடுக்கவல்லவன்‌ என்றும்‌ தன்‌ பலத்தை 
சல்லியனுக்குத்‌ தெரிவித்தான்‌. இதன்பின்பு இதன்பின்பு கர்ணன்‌ மத்திர தேசத்தோர்‌ 
நம்பிக்கைத்‌ துரோகிகள்‌ என்றும்‌ மிகுந்த கெட்டவர்கள்‌ என்றும்‌, அந்தவூர்‌ பெண்‌ 
பிள்ளைகள்‌ ராக்ஷஸிகள்‌ என்றும்‌, குடியர்கள்‌ என்றும்‌, விபசாரிகள்‌ என்றும்‌, 


து 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


பலவாறாக சல்லியனையும்‌ அவன்‌ தேசத்தோரையும்‌ வாயில்‌ நரம்பின்றி திட்டி 
விட்டு, நீ இனி மேல்‌ என்னிடம்‌ இவ்வாறு எதிரியை ஏற்றிப்‌ பேசுவாயாகில்‌ 
உன்னை இந்த கதையால்‌ சூர்ணமாக்கிவிடுவேன்‌' என்று மிகுந்த கோபத்தோடு 
சொன்னான்‌. அதற்கு சல்லியன்‌ தான்‌ யுத்தகளத்தில்‌ பின்னடையாத சிறந்த அரசர்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்று சொன்னான்‌. அதன்‌ பின்பு காகம்‌ அன்னத்திடம்‌ 
பெருமை பாராட்டி பட்டபாட்டை அவன்‌ எடுத்துரைத்து கர்ணனை அதைரியப்‌ 
படுத்தினான்‌. உடனே கர்ணன்‌ மனம்‌ கொஞ்சம்‌ கலைய தனக்கு விரோதமாகிய 
பழைய கதைகள்‌ அப்பொழுது அவனுக்கு ஞாபகம்‌ வந்து அவன்‌ மனதை மேலும்‌ 
கலக்கத்‌ தொடங்கியது. 


வினா 16:- காக்கை அன்னத்திடம்‌ பெருமை பாராட்டி பட்ட பாட்டின்‌ விவரம்‌ 
என்ன? இதன்‌ மூலமாகச்‌ சல்லியன்‌ கர்ணனுக்கு என்ன கருத்தைத்‌ தெரிவித்தான்‌? 


விடை:- ஸமுத்திரத்தின்‌ அக்கரையில்‌ உள்ள ஒரு காகம்‌ ஒரு பணக்கார 
வைசியன்‌ விட்டு எச்சிலை உண்டு கொழுத்து வளர்ந்துகொண்‌ டிருந்தது. அதை 
மற்றையக்‌ காகங்கள்‌ யாவும்‌ மேன்மைப்படுத்த அதற்கு மிகுந்த கர்வம்‌ உண்டாகி 
தான்‌ காகம்‌ என்ற எண்ணமே அதன்‌ மனத்தைவிட்டுப்‌ போய்விட்டது. தான்‌ ஏதோ 
ஒரு பெரிய பலமுள்ள பக்ஷி என்ற எண்ணம்‌ அதன்‌ மனதில்‌ குடிகொண்டுவிட்டது. 
இவ்வாறு இருக்கையில்‌ அவ்வூருக்கு மானஸ்‌ ஸரஸிலிருந்து கடலைக்கடந்து சில 
அன்ன பணிகள்‌ வந்தன. கொழுத்த காகம்‌ அவைகளைக்‌ கண்டதும்‌ அங்கு சென்று, 
'பக்ஷிகளா உங்களுக்கு என்னோடு பறக்கும்‌ திறமையுண்டா? எனக்கு 
அநேகவிதமாகப்‌ பறக்கும்‌ சக்தியுண்டு. நான்‌ எவ்வளவு தூரம்‌ வேண்டுமாகிலும்‌ 
போகவல்லேன்‌என்று பெருமை பேசிற்று. அன்னபக்ஷிகள்‌ மிகுந்த அடக்கத்துடன்‌ 
'எங்களுக்கு நேராக ஒரேவிதமாகத்‌ தான்‌ பறக்கத்தெரியும்‌. உனக்குத்‌ தெரிந்த 
விசித்திரங்கள்‌ எங்களுக்குத்‌ தெரியாது! என்றன. இதைக்கேட்டதும்‌ காகம்‌ 
அன்னங்களை தன்னோடு பறந்துவரும்படி அடிக்கடி தூண்ட அவைகள்‌ இசைந்து 
புறப்பட்டன. முதலில்‌ அவைகள்‌ நிலத்தின்‌ மேல்‌ பறக்க காகம்‌ தனது ஸாமர்த்யம்‌ 
முழுவதையும்‌ காட்டிற்று. மற்றையக்‌ காகங்களுக்கு கொழுத்த காகம்‌ தான்‌ 
சிறந்தது என்ற எண்ணமுண்டாக அதற்கு கர்வம்‌ மேலும்‌ அதிகரித்தது. அப்பொழுது 
அன்னப்பணிகள்‌ ஸ்முத்திரத்தை நோக்கிப்‌ பறந்து வெகுதூரம்‌ போக, காக்கையும்‌ 
தன்‌ வலியறியாது சர்வத்தால்‌ வெகு தூரம்‌ அனேக விதமாகவும்‌ பறந்து கொண்டு 
போயிற்று. சீக்கிரத்தில்‌ அதன்‌ சிறகு ஓய்ந்துபோக தங்குவதற்கு மரமில்லாது காகம்‌ 
தத்தளித்து ஸமுத்திரத்தில்‌ விழுந்து தண்ணீர்‌ குடிக்கத்‌ தொடங்கியது. அப்பொழுது 
ஒரு அன்னபக்ஷி அதன்‌ அருகில்‌ வந்து, இதுவும்‌ உனக்குப்‌ பறக்கத்‌ தெரிந்த 
விதத்தில்‌ ஒன்றா? இந்த விதம்‌ மிகவும்‌ நேர்த்தியாக இருக்கிறது ஸபாசு என்று 
பரிஹாஸஞ்்‌ செய்ய காக்கையின்‌ கர்வம்‌ அடங்கிற்று. தான்‌ கேவலம்‌ காக்கை 
என்றும்‌ தன்னால்‌ தெய்வீகமான அன்னபக்ஷிகளோடூ பறக்கவே முடியாதென்றும்‌ 
அதற்கு நன்றாய்ப்பட்டது. உடனே அது அன்னப்பக்ஷியின்‌ காலில்‌ விழுந்து 
சரணமடைய அதை அன்னபக்ஷி தன்‌ முதுகில்‌ எடுத்துக்கொண்டு கரைசேர்த்தது. 
ஒருவனுக்கு கர்வமிருந்தால்‌ அதனால்‌ மிகுந்த கேடூகள்‌ அவனுக்கு விளையும்‌ 
என்ற கருத்தை உள்ளடக்கிய இக்கதையால்‌ கர்ணனை துரியோதனன்‌ இட்ட 
சோர்தின்று கொழுத்தவன்‌ என்றும்‌, அர்ஜுனனை அன்னமென்றும்‌, யுத்தத்தை 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





ஸமுத்திரம்‌ என்றும்‌ குறிப்பாகக்காட்டி சல்லியன்‌ கர்ணன்‌ நல்ல ஸமயத்தில்‌ 
கிருஷ்ணார்ஜுனரிடம்‌ சரணம்‌ புகுந்தால்‌ மாத்திரந்தான்‌ பிழைக்கலாம்‌ என்று 
எடுத்துரைத்தான்‌. 


வினா 17: - இவ்வாறு சல்லியன்‌ சொல்ல கர்ணனுக்கு ஞாபகம்‌ வந்த பழைய 
விஷயங்களின்‌ விவரம்‌ என்ன? 


விடை:- பீஷ்மரோடு அம்பா விஷயமாகச்‌ சண்டையாடித்‌ தோற்றுப்போன 
பின்பு பரசுராமர்‌ “க்ஷத்திரியர்கள்‌ இன்னும்‌ பிராம்மணரல்லாத மற்றையவர்கள்‌ 
ஆகிய இவர்களுக்கு வில்வித்தையைச்‌ சொல்லிவைப்பதில்லை' என்று சபதஞ்‌ 
செய்துக்கொண்டு தமது இருப்பிடம்‌ சென்றார்‌. அதன்‌ பின்பு வெகுகாலத்திற்கு மேல்‌ 
கர்ணன்‌ பிராம்மண வேஷத்தோடு பரசுராமரை மோசஞ்‌ செய்து ஸகல 
வில்வித்தைகளையும்‌ அவரிடமிருந்து கிரஹித்தான்‌. அவன்‌ சிஷ்யனாயிருக்கும்‌ 
ஒருநாள்‌ பரசுராமர்‌ அவன்‌ மடியில்‌ தலையை வைத்துறங்கும்படி நேரிட்டது. 
கர்ணனுக்கு தீங்கு செய்ய ஸமயம்‌ பார்த்திருந்த இந்திரன்‌ அப்பொழுது ஒரு 
பிள்ளைப்பூச்சி உருவமாக வந்து அவனது தொடையைத்‌ துளைக்க இரத்தம்‌ ஆறாகப்‌ 
பெருகியது. எங்கே தொடையை அசைத்தால்‌ குருவின்‌ தூக்கத்திற்கு பங்கம்‌ 
வருமோ என்று பயந்தவனாய்‌ கர்ணன்‌ அசையாது வலியைப்‌ பொறுத்துக்கொண் 
டிருந்துவிட்டான்‌. அவன்‌ ரத்தம்‌ கழுத்திற்பட குரு திடுக்கிட்டெழுந்து நடந்த 
ஸங்கதியை அறிந்து கர்ணனை நோக்கி “அடே உண்மையைச்‌ சொல்‌. நீ பிராமணனா 
அல்லது வேறு ஜாதியானா சொல்‌' என்று கோபித்துக்கொண்டு கேட்க கர்ணன்‌ 
எஸூதஜாதி என்று தனக்குத்‌ தெரிந்த உண்மையை உரைத்தான்‌. தன்னை மோசம்‌ 
செய்து வித்தையை எல்லாம்‌ கவர்ந்து கொண்ட கர்ணனிடம்‌ பரசுராமருக்கு மிகுந்த 
கோபம்‌ வந்து நல்ல யுத்த ஸமயத்தில்‌ உனக்கு என்னிடமிருந்து கிரஹித்த 
அஸ்திரகள்‌ யாவும்‌ மறந்துபோகட்டும்‌' என்று சபித்தார்‌. இந்த சாபம்‌ கர்ணனுக்கு 
ஞாபகம்‌ வந்தது. மேலும்‌ அவன்‌ ஒரு காலத்தில்‌ வேட்டை யாடிக்கொண்டு ஒரு 
காட்டின்‌ வழியாகப்‌ போகையில்‌ ஒரு பிராம்மணனது ஹோமக்கன்றை அறியாது 
கொன்றுவிட்டான்‌. அந்தப்‌ பிராமணன்‌ மிகுந்த கோபத்தோடு, 'உன்‌ தேர்‌ உன்‌ ஆயுள்‌ 
முடியுங்கால்‌ பூமியுள்‌ கொஞ்சம்‌ புதையும்‌, அதனால்‌ மிகுந்த பயம்‌ உனக்கு 
உண்டாகட்டும்‌' என்று சபித்தான்‌. பின்பு கர்ணன்‌ என்ன தானங்கொடுத்தும்‌ அந்த 
பிராம்மணனால்‌ தன்‌ சாபத்தை மாற்ற முடியாமல்‌ போயிற்று. இந்த சாபமும்‌ 
அவனுக்கு ஞாபகம்வர இவ்விரண்டையும்‌ சல்லியனிடம்‌ சொல்லி தன்னைத்‌ தானே 
நொந்து கொண்டு, தன்‌ உயிர்போனாலும்‌ ஸரி அர்ஜுனனை எதிர்ப்பதே திண்ணம்‌ 
எனக்‌ கர்ணன்‌ முரட்டுத்தனமாக யுத்தத்திற்குப்‌ புறப்பட்டான்‌. 


வினா 18: இவைகளைக்‌ கர்ணன்‌ சல்லியனுக்குச்‌ சொல்ல இருவரது 
ஸம்பாஷணையும்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றது? 


விடை: - இந்த முரட்டுத்தனமான தீர்மானத்தைச்‌ சல்லியன்‌ கேட்டதும்‌, 'நீ 
சொல்லியவைகள்‌ யாவும்‌ பைத்தியம்‌ பிடித்தவன்‌ புலம்புவது போலக்‌ காணப்‌ 
படுகின்றனவே ஒழிய வேறில்லை. ஏன்‌ வீணாய்‌ உளருகிறாய்‌' என்று கர்ணனைப்‌ 
பழித்துக்‌ கூறினான்‌. இதைக்கேட்ட உடன்‌ கர்ணன்‌ மிகுந்த கோபத்தோடு மத்திர 


இது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





தேசத்தோரையும்‌ சல்லியனையும்‌ அவர்கள்‌ குற்றங்களையும்‌ விஸ்தாரமாக 
எடுத்துக்‌ கூறி வாயாரப்‌ பழித்தான்‌. சல்லியனும்‌ மிகுந்த கோபத்தை அடைந்து, 
'கெட்டவர்களும்‌ நல்லவர்களும்‌ எல்லாவிடத்திலும்‌ இருப்பார்கள்‌. அப்படி யிருக்க நீ 
என்‌ ஊரிலுள்ள கெட்டவர்களையும்‌ கெட்ட வழக்கங்களையும்‌ மாத்திரம்‌ எடுத்துரை 
த்து என்னைப்‌ பழித்தமையால்‌, நானும்‌ உன்னை விடுவதில்லை என்று சொல்லி 
கர்ணனது அங்கதேசத்தவரது குற்றங்களை எடுத்துரைத்து அவனைப்‌ பழிக்கத்‌ 
தொடங்கினான்‌. இவ்வாறு ஒருவர்க்‌ கொருவர்‌ வாக்யுத்தம்‌ செய்து கொள்ள 
சண்டை தொடங்காமல்‌ தடைபட்டு நின்றது. இதைக்கண்ட துரியோதனன்‌ 
ஓடோடியும்‌ வந்து இந்த வாக்கு சண்டையை விலக்கி இருவரையும்‌ ஸமாதானம்‌ 
செய்ய யுத்தம்‌ தொடங்கியது. 


வினா 19:- பதினேழாம்‌ நாள்‌ தொடங்கிய யுத்தம்‌ முதலில்‌ எவ்வாறு 
நடைபெற்றது? 


விடை:- யுத்தாரம்பத்தில்‌ தருமபுத்திரர்‌ எப்படியாவது அன்று கர்ணனைக்‌ 
கொல்லவேண்டியது என்று அர்ஜுனனை ஏவ அவன்‌ பாண்டவர்களை யுத்தத்திற்கு 
தயாராய்‌ இருக்கும்படி ஏற்பாடு செய்து யுத்தத்தைத்‌ தொடங்கினான்‌. கர்ணன்‌ 
யுத்தத்தை தொடங்க யத்தனிக்கையில்‌ அர்ஜுனன்‌ ஸம்ஸப்தகர்களால்‌ தாக்குண்டு 
சண்டை செய்வதைக்‌ கண்டு தான்‌ அவனை எளிதில்‌ கொன்றுவிட முடியும்‌ என்று 
பெருமை பேசச்‌ சல்லியன்‌ 'இதெல்லாம்‌ வீண்பேச்சு. உன்‌ திறத்தைக்‌ காட்டு 
பார்ப்போம்‌. என்‌ மனதில்‌ உன்னால்‌ ஒன்றும்‌ முடியாதென்றே தோன்றுகிறது' என்று 
மறுபடியும்‌ அவனைப்‌ பழித்தான்‌. இதற்குள்‌ அர்ஜுனன்‌ மிகுதியாய்‌ இருந்த ஸம்ஸப்‌ 
தகர்களிடம்‌ கொடிய போர்‌ செய்து அவர்களை வெட்டிச்‌ சாய்த்துவந்தான்‌. 
பீமனுக்கும்‌ கர்ணனது பிள்ளையாகிய ஸுஷேணனுக்கும்‌ பெரும்போர்‌ விளைய 
முடிவில்‌ அவனை பீமன்‌ தோற்கடித்தான்‌. ஸாத்யகி கர்ணனது மற்றைப்‌ பிள்ளை 
களோடு யுத்தம்‌ செய்து அவர்களை வென்றான்‌. இதற்குள்‌ பாண்டவர்கள்‌ 
எல்லோரும்‌ சேர்ந்து கரணனை எதிர்க்க யுதிஷ்டிரருக்கும்‌ கர்ணனுக்கும்‌ முதலில்‌ 
போர்‌ விளைந்தது. அதில்‌ கர்ணனை அவர்‌ பழித்துப்‌ பேச இருவருக்கும்‌ யுத்தம்‌ 
பலமாக உண்டாயிற்று. தருமபுத்ரர்‌ வெகுநாழிகை கர்ணன்‌ பிள்ளைகள்‌ கர்ணன்‌ 
ஆகிய இவர்களை மிகுந்த கஷ்டப்படுத்தி வந்தார்‌. கர்ணன்‌ இரத்தத்தைப்‌ பெருக 
விட்டுக்கொண்டு யுத்தகளத்தில்‌ நின்றான்‌. இவ்வளவு செய்தும்‌ முடிவில்‌ கர்ணனது 
கர்ணனது பராக்கிரம வேகத்தால்‌ அவன்‌ முன்‌ நிற்கமுடியாமல்‌ ஓடும்படியான 
நிலை யுதிஷ்டிரருக்கு வர அவர்‌ அவ்வாறே செய்தார்‌. அப்பொழுது கர்ணன்‌ 
அவரைப்‌ பின்தொடர்ந்து சென்று குந்திக்குத்‌ தான்‌ முன்‌ கொடுத்த வாக்கின்படி 
அவரைக்‌ கொல்லாது முன்பு பீமநகுல ஸஹாதேவாளை எவ்வாறு அவமதித்து 
விட்டானோ அவ்வாறே அப்பொழுது அவன்‌ தருமபுத்திரரையும்‌ அவமானப்படுத்தி 
அனுப்பி விட்டான்‌. இவர்‌ இவ்வாறு ஓடிப்போனதும்‌ பீமனும்‌ ஸாத்யகியும்‌, 
கெளரவஸேனையைக்‌ கலக்கத்‌ தொடங்கினார்கள்‌. இதைக்‌ கண்டதும்‌ பீமன்‌ 
இருக்கும்‌ இடத்தை நோக்கித்‌ தேரை ஓட்டும்படி கர்ணன்‌ சொல்ல சல்லியனும்‌ 
அவ்வாறே செய்தான்‌. கர்ணன்‌ தன்னை எதிர்த்து வருவதைக்‌ கண்ட பீமனுக்கு 
அடங்காக்‌ கோபமுண்டாக அவன்‌ காலாக்னி ருத்ரனைப்‌ போலப்‌ பிரகாசித்தான்‌. 
இதைக்‌ கண்டவுடன்‌ சல்லியன்‌ பீமனது பராக்கிரமத்தை கர்ணனிடம்‌ புகழ்ந்து பேசி 


தது 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அவனை பயமுறுத்தத்‌ தொடங்க, கர்ணனும்‌ பீமனது பலத்தைப்‌ புகழ்ந்து 
கொண்டான்‌. பின்பு பீமனோடு கர்ணன்‌ வெகு நாழிகை மன்றாடிப்‌ பார்த்தும்‌ 
முடிவில்‌ பீமனது பாணத்தால்‌ நன்றாக அடிபட்டு அவன்‌ பிரஞ்ஞைதவறித்‌ 
தேர்த்தட்டில்‌ சாய்ந்தான்‌. 


வினா 20:- இவ்வாறு கர்ணன்‌ பீமனால்‌ தோல்வி அடைந்ததும்‌ யுத்தம்‌ 
எவ்வாறு நடந்தது? 


விடை:- பீமஸேனனால்‌ கர்ணன்‌ மூர்ச்சை அடைந்து விழுந்ததைக்‌ கண்டு 
துரியோதனன்‌ தனது தம்பிமார்களில்‌ ஐவரையும்‌ மற்றைய கெளரவ வீரர்களையும்‌ 
அவனுக்கு ஸஹாயமாக அனுப்ப பீமன்‌ துரியோதனன்‌ தம்பிமார்‌ ஐவரையும்‌ 
எளிதில்‌ கொன்று தள்ளிவிட்டான்‌. இதற்குள்‌ மூர்ச்சை தெளிந்து எழுந்த கர்ணன்‌ 
பீமனை எதிர்த்தான்‌. இருவருக்கும்‌ கொடிய போர்‌ மறுபடியும்‌ உண்டாயிற்று. இதில்‌ 
கர்ணனுக்கு அடிக்கடி தோல்வி அடையும்‌ தருணம்‌ வந்தது. முடிவில்‌ இருவரும்‌ 
விலகி எதிரி ஸேனைகளைத்‌ தாக்கத்‌ தொடங்கினர்‌. பீமன்‌ யானைப்‌ படையைக்‌ 
கலக்கினான்‌. கர்ணன்‌ அடிக்கடி தருமபுத்திரரோடு யுத்தம்‌ செய்தான்‌. அவர்‌ ஓட 
இவன்‌ துறத்தி சண்டை வெகுகாலம்‌ நடக்க, பீமன்‌ தமயனைக்‌ காக்கக்‌ கர்ணனை 
எதிர்த்தான்‌. அவனுக்கு ஸஹாயமாக ஸாத்யகியும்‌ வந்து சேர்ந்தான்‌. உடனே அங்கு 
நடந்த பெரும்‌ போரில்‌ யாவரும்‌ தமது உயிர்களை பதறாக எண்ணி தைரியமாக 
வெகுகாலம்‌ சண்டை செய்து வந்தனர்‌. இங்கு இவ்வாறிருக்க அர்ஜுனன்‌ ஸம்ஸப்த 
கரோடூ வெகுகாலம்‌ கொடிய போர்‌ செய்து கொண்டுவந்து முடிவில்‌ அவர்களை 
நாசாஸ்திரத்தால்‌ பிணித்தான்‌. அவர்கள்‌ அதை கருடாஸ்திரத்தால்‌ சிதற அடித்து 
அர்ஜுனனை மிகுந்த கஷ்டநிலைக்குக்‌ கொண்டுவந்து விட்டனர்‌. அந்த ஸமயத்தில்‌ 
அவன்‌ ஐந்திராஸ்திரப்‌ பிரயோகம்‌ செய்து ஸம்ஸப்தகர்களை சிதற அடிக்க, 
மறுபடியும்‌ அங்கு பெரும்போர்‌ உண்டாயிற்று. அப்பொழுது சிகண்டிக்கும்‌ 
கிருபருக்கும்‌ உண்டான சண்டையில்‌ அவன்‌ கிருபரால்‌ ஸாரதி முதலியவைகளை 
இழந்து, கையில்‌ கத்தியை எடுத்துக்‌ கொண்டு அவரைக்‌ கொல்ல ஓடிப்போனான்‌. 
கிருபர்‌ தமது பாணத்தால்‌ அவனைச்‌ செயலற்று நிற்கும்படி செய்துவிட்டார்‌. இதைக்‌ 
கண்டு திருஷ்டத்யும்னன்‌ அவனுக்கு ஸஹாயமாக வர அவனை கிருதவர்மா ஓடி 
வந்து தடுத்தான்‌. அவனோடு கொடிய போர்செய்து முடிவில்‌ அவன்‌ ஸாரதியைக்‌ 
கொன்று, அவனைத்‌ தோற்க அடித்து, திருஷ்டத்யும்னன்‌ கெளரவ ஸேனையைக்‌ 
கலக்கத்‌ தொடங்கினான்‌. இதற்குள்‌ அசுவத்தாமன்‌ ஸாத்யகியால்‌ காக்கப்பட்ட 
தருமபுத்திரரோடு, கொடிய சண்டை செய்தான்‌. அதில்‌ பாணவேகம்‌ அதிகமாக 
யுதிஷ்டிரர்‌, 'தருமம்‌ தவறிய சண்டாளா, என்று கோபாவேசத்தால்‌ அவனைத்‌ 
திட்டினார்‌. அசுவத்தாமன்‌ முன்னிலும்‌ அதிகமாகப்‌ போர்‌ செய்யத்‌ தொடங்க 
தருமபுத்திரர்‌ மறுபடியும்‌ ஓடவேண்டி நேரிட்டது. 


வினா 21: தருமபுத்திரர்‌ ஓடிப்போனதும்‌ யுத்தகளத்தில்‌ நடந்த விஷயம்‌ 


என்ன? இதனால்‌ அர்ஜுனனுக்கு என்ன கஷ்டம்‌ உண்டாகி யாரால்‌ எவ்வாறு 
தேற்றப்பட்டான்‌? 


ர 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- கர்ணன்‌ பீமனுக்கு எதிரிலேயே அப்பொழுது ஸ்ருஞ்ஜயர்‌ 
முதலியோரை வெகு ஆவேசத்தோடு கொல்ல பீமன்‌ வேறோர்ப்பக்கம்‌ சென்று 
கெளரவர்களை சின்னாபின்னப்‌ படுத்தத்‌ தொடங்கினான்‌. அர்ஜுனன்‌ முன்போல 
ஸம்ஸப்தகர்களைக்‌ கொல்லத்‌ தொடங்கினான்‌. இவ்வாறிருக்கையில்‌ 
துரியோதனனுக்கும்‌ நகுலனுக்கும்‌ போர்‌ உண்டாக அதில்‌ ஸஹாதேவன்‌ 
நகுலனுக்கு ஸஹாயம்‌ செய்தான்‌. முடிவில்‌ இவர்கள்‌ துரியோதனனது பாண 
வேகத்தால்‌ மிகுந்த கஷ்டப்படுவதைக்‌ கண்ட திருஷ்டத்யும்னன்‌ துரியோதனனை 
எதிர்த்து ஓடிவந்து அவனை வெருங்கையனாக யுத்தகளத்தில்‌ நிறுத்தி விட்டான்‌. 
உடனே அவனை ஒரு கெளரவ வீரன்‌ யுத்தகளத்தை விட்டுத்‌ தூக்கிக்கொண்டு 
போய்‌ விட்டான்‌. இதற்குள்‌ கர்ணனுக்கும்‌ பாண்டவர்களுக்கும்‌ கொடிய போர்‌ 
உண்டாகக்‌ கர்ணன்‌ பாண்டவர்களை மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாக்கிக்கொண்டு 
வந்தான்‌. இதைக்‌ கண்டு அர்ஜுனன்‌ பாண்டவர்களுக்கு ஸஹாயமாக வர 
துரியோதனன்‌ ஸம்ஸப்தகர்களை ஏவி அவனைத்‌ தடுக்கும்படி செய்தான்‌. 
அர்ஜுனன்‌ அவர்களை கூடிய சீக்கிரத்தில்‌ கொன்று தள்ள, அசுவத்தாமனுக்கும்‌ 
அவனுக்கும்‌ போர்‌ உண்டாயிற்று. அந்த யுத்தத்தில்‌ அர்ஜுனனுக்கு கொஞ்சம்‌ சிரமம்‌ 
தட்ட ஸமயம்பார்த்து பகவான்‌ அவனைப்‌ பரிஹாஸமான வார்த்தைகளால்‌ 
தைரியப்படுத்தினார்‌. உடனே ஒரு திவ்ய பாணத்தால்‌ அசுவத்தாமனை 
அசைவற்றிருக்கும்படி செய்ய அவனது ஸாரதி அவனை யுத்தகளம்‌ விட்டுக்‌ 
கொண்டுபோய்‌ விட்டான்‌. அந்த ஸமயத்தில்‌ துரியோதனன்‌ 'திருஷ்டத்யும்னனைக்‌ 
கொல்லாது நான்‌ யுத்தத்தை நிறுத்துவதில்லை" என்று வீண்‌ சபதம்‌ செய்ய 
கெளரவர்‌ முன்னிலும்‌ பதின்மடங்கு உத்ஸாஹத்தோடு போர்‌ செய்யத்‌ 
தொடங்கினர்‌. இதற்குள்‌ தருமபுத்திரருக்கு யுத்தத்தில்‌ பாண அடிகள்‌ அதிகமாகப்பட 
அவர்‌ ஒதுங்கி நின்று கொண்டு யுத்தத்தை கவனமாகப்‌ பார்த்து வந்தார்‌. 
தருமபுத்திரர்‌ ஒதுங்கியதும்‌ பாண்டவஸேனைக்கு மிகுந்த அதைரியம்‌ வர அது 
சிதறி ஓடத்‌ தொடங்கியது. இதைக்‌ கண்டு அர்ஜுனனுக்கு மிகுந்த துக்கம்‌ 
உண்டாயிற்று. “இன்னும்‌ கர்ணன்‌ இறக்கவில்லையே, எனது ஸேனையும்‌ சிதறி 
ஓடுகின்றதே. ஸாயங்கால ஸமயமும்‌ விந்துவிட்டதே' என்று வெகுவாகத்‌ 
துக்கிக்கத்‌ தொடங்கினான்‌. அர்ஜுனனைப்‌ பகவான்‌ தேற்றி தேரைத்‌ தருமபுத்திரர்‌ 
இருந்த இடத்தை நோக்கி ஓட்டினார்‌. 


வினா 22:- அர்ஜுனன்‌ வந்து சேர்வதற்கு முன்‌ யுத்தகளத்தில்‌ யுத்தம்‌ 
எவ்வாறு நடந்துகொண்டிருந்தது? அர்ஜுனன்‌ யார்‌ புத்திமதியின்‌ பேரில்‌ அப்பொழுது 
என்ன செய்தான்‌? 


விடை:- அர்ஜுனன்‌ வந்துகொண்டிருக்கையில்‌ கர்ணனுக்கும்‌ பாண்டவர்க 
ளுக்கும்‌ போர்‌ நடந்துகொண்டிருந்தது. அப்பொழுது திருஷ்டத்யும்னன்‌ கர்ணனை 
வந்து எதிர்த்துச்‌ சண்டையைத்‌ தொடங்க ஸாத்யகியும்‌ அங்கு வந்து சண்டையிடத்‌ 
தொடங்கினான்‌. இவர்கள்‌ சண்டை செய்து வருகையில அசுவத்தாமன்‌ ஓடிவந்து 
திருஷ்டத்யும்னனை வாயில்‌ வந்தபடி எல்லாம்‌ திட்ட இருவருக்கும்‌ போர்‌ 
உண்டாயிற்று. இதன்‌ முடிவில்‌ அசுவத்தாமன்‌ பாணங்களால்‌ அவனைக்‌ கொல்ல 
முயன்றும்‌ முடியாதது கண்டு கீழே இறங்கி ஓடிவந்து அவன்‌ தலைமயிரைப்‌ பற்றி 
இழுக்கத்‌ தொடங்கினான்‌. இதைக்கண்டு பகவான்‌ அர்ஜுனனுக்குத்‌ தெரிவிக்க அவன்‌ 


நத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





கொடிய பாணங்களால்‌ அசுவத்தாமாவை அடித்து திருஷ்டத்யும்னனை விடும்படி 
செய்தான்‌. இந்த ஸமயத்தில்‌ ஸஹாதேவன்‌ வந்து திருஷ்டத்யும்னனை தனது 
தேரில்‌ ஏற்றிக்‌ கொண்டு போய்விட்டான்‌. தன்னை விலக்கிய அர்ஜுனனை 
அசுவத்தாமா எதிர்த்து முடிவில்‌ அவன்‌ பாணத்தால்‌ மூர்ச்சை அடைந்தான்‌. 
இவ்வாறு திருஷ்டத்யும்னன்‌ தப்பியதும்‌ அர்ஜுனன்‌ வந்த காரியத்தை மறந்து 
ஸம்ஸப்தகர்களிடம்‌ சண்டைக்குப்போய்‌ கொஞ்ச நாழிகைக்‌ கெல்லாம்‌ தருமபுத்திரர்‌ 
படும்பாட்டையும்‌ மற்றையவர்கள்‌ நன்றாய்ப்‌ போர்‌ செய்வதையும்‌ பகவான்‌ காட்ட 
அவனுக்கு தருமபுத்திரரைப்‌ பார்க்கவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ மறுபடியும்‌ 
உண்டாயிற்று. இதற்குள்‌ தருமபுத்திரர்‌ கர்ணனால்‌ மொத்துண்டு ஒன்றும்‌ 
தோன்றாது தத்தளிக்க சல்லியன்‌ கர்ணனை நோக்கி, 'தர்மாத்மாவாகிய இவரோடு 
சண்டையிட்டு ஜயிப்பதால்‌ உனக்கு என்ன மேன்மை. வீரனாகிய அர்ஜுனனிடம்‌ 
அல்லவோ உன்‌ திறமையைக்‌ காட்டவேண்டும்‌' என்று சொன்னான்‌. இதைக்‌ 
கேட்டதும்‌ அவ்வாறே செய்வது நலம்‌ என்று கர்ணனுக்குத்‌ தோன்றிற்று. அந்த 
ஸமயத்தில்‌ ஸஹாதேவன்‌ ஸஹாயத்தோடு கூடிய பீமனால்‌ துரியோதனன்‌ 
தோல்வியடையும்‌ தருணத்தில்‌ இருப்பதையும்‌ கண்டு கர்ணன்‌ தருமபுத்திரரை 
பிழைத்துப்போ என்று விட்டுவிட்டு துரியோதனனைக்‌ காப்பாற்றச்‌ சென்றான்‌. 
யுதிஷ்டிரருக்கு தேகபாதையும்‌ வெட்கமும்‌ சேர, கஷ்டம்‌ அதிகரித்தது. உடனே 
அவர்‌ தமது படைவீடு சென்று படுத்துக்கொண்டார்‌. இந்த ஸமயத்தில்‌ அவரைப்‌ 
பார்க்க வேண்டும்‌ என்று அர்ஜுனன்‌ யுத்தகளத்தில்‌ அவர்‌ இருந்த இடம்‌ வந்து 
அவரைக்‌ காணாமல்‌ பரிதவித்தான்‌. அங்கு கொஞ்சகாலம்‌ அசுவத்தாமனோடும்‌, 
கர்ணனோடும்‌ சண்டை செய்தும்‌ அவன்‌ மனம்‌ ஸமாதானப்படாமல்‌ போக பகவான்‌ 
அப்பொழுது கூறிய புத்திமதிப்படி, பீமனிடம்‌ இருந்து தருமபுத்திரர்‌ நிலை இருப்பிடம்‌ 
முதலியவைகளை அறிந்துகொண்டு, அவனிடம்‌ யுத்தவிஷயங்களை ஒப்புவித்து 
விட்டு அர்ஜுனன்‌ தருமபுத்திரர்‌ படை வீடு சென்றான்‌. 


வினா 23:- தருமபுத்திரர்‌ படை வீடுசென்றதும்‌ என்ன விபரீதம்‌ உண்டாயிற்று? 
ஏன்‌? 


விடை:- தம்மைப்‌ பார்க்கவந்த அர்ஜுனன்‌ கர்ணனைக்‌ கொன்றுவிட்டுத்‌ தான்‌ 
தம்மைத்‌ தேற்ற வந்திருக்கிறான்‌ என்ற எண்ணத்துடன்‌ அவனைக்‌ கண்டது முதல்‌ 
தருமபுத்திரர்‌ழ அவனைத்‌ துதிக்கத்‌ தொடங்கினார்‌. அவனை வெகுவாக வாயாரத்‌ 
துதித்து அவன்‌ எவ்வாறு மஹாபராக்கிரமசாலியாகிய கர்ணனைக்‌ கொன்றான்‌ 
என்பதை அறியத்‌ தமக்கிருந்த ஆவலையும்‌ அவனிடம்‌ அவர்‌ வெளியிட்டார்‌. 
அப்பொழுது அர்ஜுனன்‌ தான்‌ கர்ணனைக்‌ கொல்லவில்லை யென்பதாகவும்‌ 
கொல்ல யத்தனிக்கையில்‌ அவரை யுத்தகளத்தில்‌ காணாது தன்‌ மனம்‌ மிகப்‌ 
பதைத்த தென்பதாகவும்‌, பின்பு பகவான்‌ புத்திமதியின்‌ பேரில்‌ அவரைப்‌ 
பார்த்துவிட்டு கர்ணனைக்‌ கொல்லலாம்‌ என்று தான்‌ எண்ணிவந்ததாகவும்‌ தான்‌ 
மறுபடி யுத்த களம்‌ போம்வரையில்‌ பீமன்‌ யுத்தவிஷயங்களைப்‌ பார்த்திருப்பான்‌ 
என்பதாகவும்‌, தனது ஸங்கதிகளை வெளியிட்டான்‌. இவ்வாறு தாம்‌ மிகுந்த 
ஆவலோடு எதிர்பார்த்திருந்த காரியம்‌ முடியாதது கண்டு தருமபுத்திரருக்கு 
கர்ணனிடம்‌ பட்ட அடிகளும்‌ அவமானங்களும்‌ ஞாபகம்‌ வர அவருக்கு மிகுந்த 
கோபம்‌ வந்து உடனே வாயில்‌ வந்தபடி எல்லாம்‌ பேடி, திறமையற்றவன்‌, என்று 


ரு 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அவனைத்‌ திட்டத்தொடங்கி முடிவில்‌, 'உன்‌ காண்டீவத்தை வேறு எவனிடத்தில்‌ 
கொடுத்தாலும்‌ அவன்‌ கர்ணனை இதற்குள்‌ மாய்த்திருப்பானே! அடே நம்பிக்கை 
துரோஹி! உன்‌ பலத்தை சுடவேண்டும்‌! உன்‌ காண்டீவத்தை சுடு! உன்‌ ரதம்‌ 
முதலியவைகளால்‌ என்ன பயன்‌?' என்று வாய்‌ விட்டுப்‌ புலம்பத்‌ தொடங்கினார்‌. 
இதைக்கேட்டதும்‌ அர்ஜுனனுக்கும்‌ அடங்காக்‌ கோபம்‌ வர “என்‌ காண்டீவத்தை யார்‌ 
பழிக்கிறானோ அவனை நான்‌ வெட்டிக்‌ கொல்லுவேன்‌' என்று தான்‌ ரகஸியமாகச்‌ 
செய்துகொண்டிருந்த சபதமும்‌ அவனுக்கு ஞாபகம்‌ உடனே தன்‌ பிரதிஞ்ஞையை 
ஸத்தியமாக்க வேண்டும்‌ என்ற ஆவலும்‌ அவனுக்கு வர தரும்‌ புத்திரரைக்‌ கொல்ல 
வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ அர்ஜுனன்‌ தன்‌ பட்டாக்கத்தியை உருவிவிட்டான்‌. 


வினா 24:- இந்த விபரீதத்தை யார்‌ எவ்வாறு தடுத்தது? 


விடை: - இதைக்‌ கண்டதும்‌ பகவான்‌ அர்ஜுனனை நோக்கி :தருமபுத்திரர்‌ 
ஸெளக்கியமாக இருப்பதைக்‌ கண்டு நீ ஸந்தோஷிக்க வேண்டியிருக்க ஏன்‌ வாளை 
உருவுகிறாய்‌. இங்கு நீ கொல்லத்‌ தகுந்தவர்கள்‌ ஒருவரும்‌ இல்லையே' என்று 
சொல்லி ஸமாதானம்‌ பண்ணத்‌ தொடங்கினார்‌. உடனே அர்ஜுனன்‌ தன்‌ சபதத்தை 
பகவானிடம்‌ சொல்லி அதை ஸத்தியமாக்குவதற்காக தருமபுத்திரரைக்‌ கொன்ற 
பின்புதான்‌ மறுகாரியம்‌ பார்ப்பது என்று சொன்னான்‌. அதற்கு பகவான்‌ 'என்ன! 
ஸகல தர்மங்களையும்‌ அறிந்தவன்‌ போல வெகு துணிவாய்த்‌ தமயனைக்‌ 
கொல்லுவதாகிய பாதகத்தைச்‌ செய்து, பிரதிஞ்ஞையை ஸத்தியமாக்கி அடையக்‌ 
கூடிய புண்யம்‌ ஸம்பாதிக்கத்‌ தொடங்கிவிட்டாய்‌! பெரிய மஹான்களும்‌ 
இம்மாதிரியான ஸ்மயங்களில்‌ இன்னது செய்வது தோன்றாது தத்தளிப்பார்களே! 
உனக்கு எப்படியடா இம்மாதிரியான துணிவு பிறந்தது? மஹான்கள்‌ இந்த 
ஸந்தர்ப்பத்தில்‌ பிரதிஞ்ஞையைப்‌ பூர்த்தி செய்தல்‌ என்ற சிறிய தர்மத்தைக்‌ 
கைவிட்டாவது, பெரியோரை மரியாதை செய்யவேண்டும்‌ என்ற தர்மப்படி 
நடப்பார்களே! சிறந்த தர்மங்கள்‌ கூட காலத்திற்குத்‌ தக்கபடி அதர்மத்தின்‌ 
பலனையும்‌, அதர்மங்கள்‌ கூட தர்மத்தின்‌ பலனையும்‌ கொடுக்கும்‌ என்பதை நீ 
அறியாயோ? இதற்கு முறையே கெளசிகன்‌ என்ற பிரம்மசாரி ஸ்த்தியமுரைத்து 
நரகம்‌ பலாஹகன்‌ என்ற வேடன்‌ குருட்டு மிருகத்தை வதைத்து ஸ்வர்க்கம்‌ 
அடைந்ததுமே திருஷ்டாந்தம்‌. தர்மத்தின்‌ ஸூ்க்ஷ்மகதியை அறியாது நீ இவ்வாறு 
தமயனைக்‌ கொன்று பிரதிஞ்ஞையை ஸ்த்தியமாக்குவதாகிய தர்மத்தின்படி நடப்பது 
என்று எண்ணித்‌ தொழில்‌ செய்தால்‌, இந்த தர்ம பரிபாலனம்‌ உனக்கு அதர்மத்தின்‌ 
பயனையே கொடுக்கும்‌, உனக்கு கெளசிகப்‌ பிரம்மசாரியின்‌ கதியேவரும்‌' என்று 
தர்மரகஸியத்தை வெகு ஸ்பஷ்டமாக எடுத்துரைத்து அர்ஜுனனைப்‌ பாபத்திற்கு 
ஆளாகாமற்‌ தடுத்துவிட்டார்‌. 


வினா 25:- இந்த விஷயம்‌ எவ்வாறு பின்பு முடிவுபெற்றது? 


விடை:- இவ்வளவு சொல்லியும்‌ அர்ஜுனனுக்கு மனஸு ஸமாதானம்‌ 
வாராதது கண்டு, பகவான்‌, 'சிறந்த மானஸ்தர்களை ஏகவசனத்தில்‌ அழைத்து 
அவமதிப்பாய்ப்‌ பேசுவது, கொல்வதற்கு மேல்‌ என்று சாஸ்திரங்கள்‌ கூறும்‌. 
ஆகையால்‌, உன்‌ மனம்‌ ஸமாதானமாகாவிடில்‌ தருமபுத்திரரை ஏகவசனத்தில்‌ 


ட 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அழைத்து அவமானம்‌ செய்துவிடு என்று அனுமதி கொடுக்க அர்ஜுனன்‌ அவ்வாறு 
தன்‌ மனம்‌ ஸமாதானம்‌ ஆகும்‌ வரையில்‌ செய்தான்‌. இது முடிந்ததும்‌ 
அர்ஜுனனுக்கு, தன்‌ தமயனை அவ்வாறு அவமானப்படுத்தும்படி நேரிட்டதே என்ற 
துக்கம்‌ வந்துவிட்டது. உடனே பகவான்‌ அர்ஜுனனை நோக்கி 'உன்‌ தமயனாரை நீ 
இவ்வளவு அவமதித்ததே உனக்கு பொறுக்க முடியவில்லை! நீ அவரைக்‌ 
கொன்றிருந்தாயானால்‌ இப்பொழுது என்ன பாடூ படமாட்டாய்‌? என்று சொல்லிக்‌ 
காட்டிவிட்டு, போனது போகட்டும்‌, இப்பொழுது தருமபுத்திரர்‌ காலில்‌ விழுந்து 
அவரை மன்னிப்புக்‌ கேட்டுக்கொள்‌ பகவான்‌ என்று உத்தரவு செய்தார்‌. உடனே 
அர்ஜுனன்‌ அவ்வாறே செய்ய தாம்‌ நடந்துகொண்ட மாதிரியை எண்ணி 
தருமபுத்திரர்‌ வெட்கமடைந்து, கோபத்தை அடக்கிக்கொண்டு அர்ஜுனனை வாரி 
எடுத்து அணைத்துக்கொண்டு, 'சீக்கிரத்தில்‌ கர்ணனைக்‌ கொன்றுவிட்டு எங்களைத்‌ 
திருப்திப்படுத்தக்‌ கடவாய்‌' என்று ஆசீர்வதித்தார்‌. இந்த ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அர்ஜுனன்‌ யுத்தகளம்‌ நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. 


வினா 26:- பகவான்‌ கூறிய பலாஹகன்‌ என்ற வேடனது சரித்திரத்தின்‌ 
விவரம்‌ என்ன? இதிலிருந்து நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டிய நீதி என்ன? 


விடை:- பலாஹுகன்‌ என்றொரு வேடனிருந்தான்‌. அவன்‌ தன்‌ ஜாதித்‌ தொழி 
லின்படி தன்‌ குடும்பத்தை ரக்ஷிக்கும்‌ நிமித்தம்‌ வேட்டையாடி அவசியமான 
மிருகங்களைக்‌ கொல்லுவானே ஒழிய எப்பொழுதும்‌ கொலைத்‌ தொழிலைச்‌ செய்து 
கொண்டிருந்த கொடியவனல்ல. அந்த தர்மாத்மாவான வேடன்‌ ஒருநாள்‌ குடும்ப 
உபயோகத்திற்காக காடெங்கும்‌ தேடியும்‌ ஒரு மிருகங்கூட அவனுக்கு அகப்படாமல்‌ 
போக, முடிவில்‌ ஒரு குருட்டுமிருகம்‌ தண்ணீர்‌ குடித்துக்கொண்டிருப்பதை அவன்‌ 
கண்டான்‌. அது குருடாயிருந்தபோதிலும்‌ அதற்கு சக்தி அதிகபாக உண்டு. உடனே 
அதை அவன்‌ கொன்று விட்டான்‌. மேலும்‌ அந்த மிருகம்‌ தபோபலத்தால்‌ மற்றைய 
மிருகங்களைக்‌ கொல்லும்‌ சக்தி உடையதாயிருந்தது. அதைக்‌ கொன்றதனால்‌ 
வேடனுக்கு குடும்ப ஸம்ரக்ஷணம்‌ செய்த புண்ணியமும்‌, காட்டிலிருந்த மற்றைய 
மிருகங்களைக்‌ காப்பாற்றிய புண்ணியமும்‌ வர, அவன்‌ ஸ்வர்க்கத்தை அடைந்தான்‌. 
அஹிம்ஸாபரமோதர்ம: என்ற விதிக்கு விரோதமாக குருட்டு மிருகத்தை வேடன்‌ 
கொன்ற போதிலும்‌ அவனுக்கு ஸந்தர்ப்பத்திற்கேற்ப, ஸ்வர்க்கமே கிடைத்தது. 
இதனால்‌ அதர்மம்‌ கூட ஸமயத்திற்குத்‌ தக்கபடி தர்மத்தின்‌ பலனைக்‌ 
கொடுக்கும்‌ என்பதை நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது. 


வினா 27:- பகவான்‌ கூறிய கெளசிகப்பிராமணன்‌ கதை என்ன? இதனால்‌ நாம்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டியது என்ன? 


விடை:- இரண்டூ நதிகள்‌ சேரும்‌ இடத்திலிருந்த ஒரு கிராமத்தருகில்‌ 
வேதசாஸ்திரங்களின்‌ ஸாரத்தை அறிந்த கெளசிகன்‌ என்ற ஒரு பிராம்மணன்‌ 
இருந்தான்‌. அவன்‌ ஸத்யம்‌ வத' என்ற வாக்கியத்திற்கேற்ப எப்பொழுதும்‌ 
உண்மையையே உரைக்கவேண்டும்‌ என்ற விரதம்‌ கொண்டிருந்தான்‌. இது 
ஊரெங்கும்‌ பரவியது. வழி பறிக்கும்‌ திருடர்களுக்குக்கூட கெளசிகள்‌ ஸத்திய 
ஸந்தன்‌ என்று தெரியும்‌. இப்படி இருக்கையில்‌ திருடர்களால்‌ துறத்தப்பட்டு அநேகர்‌ 


இத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


ஓடிவந்து கெளசிகப்‌ பிராம்மணன்‌ இருந்தவிடத்திற்‌ கருகாமையிலிருந்த காட்டில்‌ 
புகுந்து ஒளித்துக்கொண்டனர்‌. இதைக்‌ கெளசிகப்‌ பிராம்மணன்‌ பார்த்து 
கொண்டிருந்தான்‌. கொஞ்ச நாழிகையான பின்பு துறத்திவந்த திருடர்கள்‌ அங்கு 
ஓடிவர, கெளசிக பிராம்மணனைக்‌ கண்டு 'ஐயா ஸத்யவாதியே, எங்களுக்குப்‌ பயந்து 
ஓடிவந்த ஜனங்கள்‌ எங்கே போயினர்‌? நீர்‌ உண்மை உரைப்பவராச்சுதே. இந்த 
விஷயத்தில்‌ உண்மையை எங்களுக்குக்‌ கூறும்‌ என்று கேட்க, தர்மத்தின்‌ 
ஸுக்ஷமத்தை அறியாத கெளசிகன்‌ ஜனங்கள்‌ ஒளித்திருந்த காட்டைக்‌ காட்டி 
விட்டான்‌. திருடர்கள்‌ சென்று ஜனங்களை எல்லாம்‌ இறக்கமின்றி வெட்டிச்‌ 
சாய்த்தனர்‌. இந்த ஸ்மயத்தில்‌ உண்மையுரைத்ததற்காக கெளசிகன்‌ நரகத்தில்‌ 
விழுந்து வெகுகாலம்‌ கஷ்டப்பட்டான்‌. இங்கு ஸத்யமுரைத்தலாகிய தர்மம்‌ 
ஸமயத்திற்கேற்ப அஸ்த்யமுரைத்தலாகிய அதர்மத்தின்‌ பலனைக்‌ கொடுத்தது. 
இதனால்‌ தர்மம்கூட ஸமயத்திற்குத்‌ தக்கபடி அதர்மத்தின்‌ பலனைக்கொடுக்கும்‌ 
என்பதை நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது. 


வினா 28:- இக்கதையில்‌ அடங்கி இருக்கும்‌ ஸூக்ஷ்மமான தர்மத்தின்‌ 
விவரம்‌ என்ன? 


விடை: இந்த மாதிரியான ஸந்தர்ப்பங்களில்‌ 'எனக்கு ஒன்றும்‌ தெரியாது' 
என்ற அஸ்த்தியத்தை உரைப்பதே மேல்‌ என்று சிலர்‌ எண்ணலாம்‌. பிறரைக்‌ 
காப்பாற்றுவதோடுகூட தன்னையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளவேண்டும்‌ என்ற எண்ண 
முடையவர்களுக்கு மாத்திரம்‌ தான்‌ இது மேலான வழி. “எப்பொழுதும்‌ உண்மையை 
யே உரைக்க வேண்டும்‌, நமக்கு என்ன கஷ்டம்‌ வந்தாலும்‌ வரட்டும்‌' என்று 
எண்ணும்‌ மஹான்கள்‌ இந்த ஸமயத்தில்கூட பொய்‌ சொல்லாமல்‌ தர்மமாகவே 
நடப்பார்கள்‌. திருடர்‌ இக்கதையில்‌ காட்டியவாறு, அவர்களைக்‌ கேட்பார்களே 
யானால்‌ 'எனக்கு அவர்கள்‌ போனவிடம்‌ தெரியும்‌. உங்களிடத்தில்‌ சொல்லுவதால்‌ 
பொதுவாக மிகுந்த கேடூ விளையுமாதலால்‌ எனக்கு அதைச்‌ சொல்ல மனமில்லை 
நான்‌ சொல்லமாட்டேன்‌ என்று சொல்லி திருடர்கள்‌ படுத்துங்‌ கஷ்டங்களைத்‌ தமது 
பிராரத்த கருமபலன்‌ என்று எண்ணி. மிகுந்த ஸமாதானத்தோடு அனுபவிப்பார்கள்‌. 
இதுவே இந்த ஸந்தர்ப்பத்தில்‌ ஒரு மனிதன்‌ நடந்துகொள்ள வேண்டிய சிறந்தமுறை. 
இங்கு காட்டியவாறு இக்கலியுகத்தில்கூட நமது நாட்டில்‌ கேவலம்‌ தேசநன்மைக்‌ 
காகவே மாத்திரம்‌ இவ்வாறு நடந்து கொண்ட மஹான்கள்‌ இருக்கிறார்கள்‌. மோக்ஷ 
மார்க்கத்தில்‌ இவ்வாறு நடப்பவர்கள்‌ அநேகர்‌ இவர்களை விடச்‌ சிறந்தவராக 
இருக்கவே இருப்பார்கள்‌. இவர்கள்‌ இருப்பது எல்லோருக்கும்‌ வெளிப்படையாகத்‌ 
தெரியாது. இவர்களே முனபு எடுத்துக்‌ காட்டப்பட்ட ஸூ&க்ஷமமான தர்மத்தின்‌ வழி 
நடப்பதற்கு உதாரணம்‌. தெய்வ பக்தி மிகுந்த நமது நாடு க்ஷ்ணதசையை அடைந்த 
இக்காலத்தில்‌ கூட வைதீகதர்மப்படி அதிஸூக்ஷமமாக நடப்பவர்களும்‌ நமது 
நாட்டில்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களிருக்கும்‌ வரையில்‌ நமது நாட்டில்‌ தெய்வபக்தி 
முதலியன குறையா. இவர்களைப்போல நடக்கத்‌ திரனில்லாதவர்களுக்கே 
இம்மாதிரியான ஸந்தர்ப்பங்களில்‌ பொய்யுரைத்தல்‌ தர்மமாகும்‌. 


வினா 29:- தர்மபுத்திரருக்கும்‌ அர்ஜுனனுக்கும்‌ நடந்த ரஸாபாஸத்தால்‌ நாம்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டியவை என்ன? 


a) 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- தர்மபுத்திரருக்கு கோபம்‌ வந்ததும்‌ அதனால்‌ அவர்‌ அர்ஜுனன்‌ 
மூலமாக அவமானம்‌ அடைந்தார்‌. எந்த விஷயத்தையும்‌ மிகுந்த ஆவலோடு 
எதிர்ப்பார்க்கலாகாது, அப்படி செய்தால்‌ அந்த விஷயும்‌ தவறுங்கால்‌ நமது 
மனதில்‌ அடங்காக்‌ கோபமுண்டாகும்‌; அதனால்‌ நம்மிடம்‌ மரியாதை 
வைத்திருக்கும்‌ மனிதர்கள்‌ கூட நம்மை அவமதிப்பார்கள்‌; நமக்கு மிகுந்த 
கஷ்டங்கள்‌ நேரிடும்‌ என்பதை நாம்‌ இதிலிருந்து அறிந்துகொள்ள வேண்டியது. 
அர்ஜுனன்‌ அவஸரமாக தருமபுத்திரரைக்‌ கொல்லத்தொடங்கி முடிவில்‌ ஏகவசன 
மூலமாக அவரை அவமதித்துப்‌ பின்பு மிகுந்த துக்கத்தை அடைந்தான்‌. இதனால்‌ 
தர்மரகஸியத்தை அறியாது அவசரமாக காரியம்‌ செய்துவிட்டுப்‌ பின்பு 
தக்கிப்பதில்‌ பிரயோசனமில்லை; ஆகையால்‌ நாம்‌ முன்‌ ஜாக்கிரதையோடு 
இருக்கவேண்டும்‌ அறிந்துகொள்ள என்றுவேண்டியது. 


வினா 30: - தருமபுத்திரரிடமிருந்து ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொண்டு 
அர்ஜுனன்‌ வருங்கால்‌ அங்கு என்ன நடந்தது? யுத்தகளத்தில்‌ என்ன நடந்து 
கொண்டிருந்தது? 


விடை:- யுத்தகளத்திற்குப்‌ போகும்‌ வழியில்‌ பகவான்‌ கர்ணன்‌ பலத்தையும்‌ 
அர்ஜுனன்‌ பலத்தையும்‌ எடுத்துரைத்து, அவர்கள்‌ எல்லா விஷயத்திலும்‌ ஸமமாக 
இருந்தபோதிலும்‌ கர்ணனிடம்‌ அதர்மமும்‌ அர்ஜுனனிடம்‌ தர்மமும்‌ இருக்கின்றதால்‌ 
அர்ஜுனன்‌ அவனை எளிதில்‌ கொல்லலாம்‌ என்று சொல்லி அர்ஜுனனைத்‌ 
தேற்றினார்‌. அதன்‌ பின்பு அவனது பராக்கிரமச்‌ செயல்களை யெல்லாம்‌ எடுத்து 
ரைத்து அர்ஜுனனை உத்ஸாஹப்படுத்த அவன்‌ துக்கங்கள்‌ யாவும்‌ மாறி யுத்தா 
வேசம்‌ அவனுக்குண்டாயிற்று. அப்பொழுதுதான்‌ கர்ணனை அன்றைக்குள்‌ 
கொல்லுவதாக அவன்‌ சபதம்‌ செய்தான்‌. இதோடு அர்ஜுனன்‌ யுத்தகளம்‌ நோக்கி 
வந்து கொண்டிருக்கையில்‌ அங்கு குருபாண்டவர்களுக்குக்‌ கொடிய யுத்தம்‌ நடந்து 
கொண்டிருந்தது. அப்பொழுது பீமனுக்கு சண்டை செய்யும்‌ உத்ஸாஹம்‌ குறைந்தது. 
அவன்‌ ஸாரதியை நோக்கி, அர்ஜுனன்‌ போய்‌ வெகு காலமாயிற்றே. இன்னும்‌ 
அவன்‌ வரவில்லையே நான்‌ என்ன செய்வேன்‌? தருமபுத்திரர்‌ கதி என்னவாயிற்றோ. 
இன்னும்‌ கர்ணனும்‌ உயிரோடிருக்கிறானே. இவைகளால்‌ எனக்கு யுத்தம்‌ செய்ய 
உத்ஸாஹம்‌ வரவில்லை நான்‌ என்ன செய்வேன்‌' என்று சொல்லிக்கொண்டான்‌. 
அதற்குள்‌ அர்ஜுனனது தனுஷ்டங்கார ஓசை ஸாரதி காதில்‌ பட அதை அவன்‌ 
பீமனுக்குத்‌ தெரிவித்தான்‌. உடனே பீமனுக்கு உத்ஸாஹ முண்டாய்விட்டது. 
சீக்கிரத்தில்‌ அர்ஜுனனும்‌ யுத்தகளம்‌ வந்து சேர்ந்துவிட்டான்‌. 


வினா 31:- அர்ஜுனன்‌ யுத்தகளம்‌ வந்ததும்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடக்கத்‌ 
தொடங்கியது? அப்பொழுது அர்ஜுனனும்‌ கர்ணனும்‌ எவ்வாறு சந்திக்க என்ன 
நடந்தது? 


விடை:- அர்ஜுனனைக்‌ கண்டதும்‌ பீமனுக்குத்‌ தைரியம்‌ உண்டாயிற்று. 
இருவரும்‌ கெளரவஸேனையை அழிக்கத்‌ தொடங்கினர்‌. பீமன்‌ செய்த போரைப்‌ 
பொறுக்க முடியாமல்‌ கெளரவஸேனை சிதறி ஓட துரியோதனனே அவனை 
எதிர்த்துப்‌ போருக்கு வந்தான்‌. அவனாலும்‌ பீமனோடு போர்‌ செய்ய முடியாமற்போக 


EZ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





அவன்‌ சகுனியை ஏவினான்‌. அவன்‌ வெகுநாழிகை பீமனோடு சண்டைசெய்தும்‌ 
அவனை ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. முடிவில்‌ பீமனது பாணங்களால்‌ சகுனி 
இறந்தவன்‌ போலக்‌ கீழே விழுந்தான்‌. இதைக்‌ கண்டதுரியோதனன்‌ ஓடிவந்து 
சகுனியைத்‌ தன்‌ ரதத்தில்‌ ஏற்றிக்கொண்டு யுத்தகளம்‌ விட்டு ஓடிப்‌ போனான்‌. 
உடனே கெளரவ ஸேனையும்‌ சிதறி ஓடத்‌ தொடங்கியது. அப்பொழுது கர்ணன்‌, 
அநேக பாண்டவ ஷீர்களை ஒருவனாகவே எதிர்த்து வெகு ஸாமர்த்தியமாக யுத்தம்‌ 
செய்து ஐயமடைய, ஓடிய கெளரவ ஸேனைகள்‌ எல்லாம்‌ ஒன்று சேர்ந்தன. 
அர்ஜுனன்‌ சண்டை செய்துகொண்டு வருகையில்‌, கர்ணனது ரதத்தையும்‌ 
சல்லியனது ஸாரத்யத்தையும்‌ கண்டு கர்ணனை இன்று கொல்லாவிடில்‌ நமக்கு 
ஜயமே வராது என்று சென்னான்‌. இதற்குள்‌ சல்லியன்‌ அர்ஜுனனது ரதத்தை 
கர்ணனுக்குக்‌ காட்டி, “நீ தான்‌ அர்ஜுனனோடு போர்‌ செய்ய வல்லவன்‌, மற்றை 
யாவரும்‌ அவனைக்‌ கண்டால்‌ ஓடிவிடுவார்கள்‌. உன்‌ திறத்தைக்‌ காட்டும்‌ காலம்‌ 
வந்துவிட்டது' என்று தைரியப்படுத்தி எச்சரிக்கை செய்தான்‌. சல்லியனது நல்ல 
குணத்தை கர்ணன்‌ மெச்சிக்கொண்டு அவன்‌ அன்று அர்ஜுனனைக்‌ கொல்வதாகச்‌ 
சபதம்‌ செய்தான்‌. 


வினா 32:- இவ்வாறு இருவரும்‌ சபதம்‌ செய்து கொண்டது முதல்‌ இருவரும்‌ 
சண்டை செய்ய ஸந்திக்கும்‌ வரையில்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்து வந்தது? 


விடை:- இவ்வாறு சபதமானதும்‌ சண்டை வரவர பலக்கத்‌ தொடங்கியது. 
இதில்‌ பீமஸேனன்‌ கெளரவ வீரர்களால்‌ தாக்குண்டு மிக வருந்துவதை அர்ஜுனன்‌ 
கண்டு அவனுக்கு ஸஹாயமாக வந்து அநேக கெளரவ வீரர்களைக்‌ கொன்றான்‌. 
இதற்குள்‌ 90 கெளரவ வீரர்கள்‌ அவனை வந்து எதிர்க்க அவர்களையும்‌ வெகு 
லேசாய்‌ அவன்‌ கொன்று விட்டான்‌. பீமனும்‌ தனது கதையால்‌ கெளரவ 
ஸேனையை மிகுந்த பரபரப்போடு சிதற அடித்தான்‌. இவ்வாறு சிதறி ஓடும்‌ கெளரவ 
ஸேனையை கர்ணன்‌ தனது பராக்கிரம விசேஷத்தால்‌ தடுத்து தைரியப்படுத்தி 
நிறுத்தினான்‌. உடனே அர்ஜுனன்‌ கர்ணனை எதிர்த்துப்‌ போய்‌ நிற்க அவனுக்கு 
ஸுஹாயமாக அவனை துச்சாஸனன்‌ எதிர்த்துவர இருவருக்கும்‌ சண்டையுண்டா 
யிற்று; அதில்‌ பீமன்‌ துச்சாஸனனை தாமதமின்றி தன்‌ கனத்த கதையால்‌ அடித்துத்‌ 
தள்ள அவன்‌ மூர்ச்சை யோடு விழுந்தான்‌. உடனே பீமன்‌ சீக்கிரம்‌ அவன்‌ அருகில்‌ 
சென்று அவன்‌ மார்பைப்‌ பிளந்து அவன்‌ இரத்தத்தைக்‌ குடிப்பவன்‌ போல அதை 
வாரி வாரி வாயின்‌ மேல்‌ பாகத்தில்‌ தடவிக்கொண்டு தான்‌ பழிக்குப்‌ பழி வாங்கி 
விட்டதாக பழைய கஷ்டங்களை எல்லாரும்‌ கேட்கும்படி யுத்தகளத்தில்‌ 
எடுத்துரைத்து கர்ச்சித்தான்‌. அன்று பீமனது கோரரூபத்தைக்‌ கண்டு அநேகர்‌, 
இறந்தவர்போலக்‌ கீழே விழுந்தனர்‌. பீமன்‌ இதுபோல துரியோதனனையும்‌ கூடிய 
சீக்கிரத்தில்‌ கொல்லுவதாகச்‌ சொல்லிக்‌ கர்சித்தான்‌. துச்சாஸனன்‌ இறந்ததும்‌ 
கெளரவ ஸேனை பழையபடி சிதறி ஓட, கர்ணனுக்கு ஒருவாறு துக்கம்‌ வந்தது. 
சல்லியன்‌ அவனைத்‌ தேற்றிக்‌ கொண்டிருக்கையில்‌ அவன்‌ பிள்ளை 
பாண்டவர்களை நோக்கிச்‌ சண்டைக்குப்‌ புறப்பட்டான்‌. அவனுக்கும்‌ நகுலனுக்கும்‌ 
பெரும்போர்‌ உண்டாக நகுலன்‌ அடிக்கடி கஷ்டஸ்திதியை அடைந்து முடிவில்‌ தேர்‌ 
முதலியவைகளை இழந்து பீமன்‌ ரதத்தில்‌ வந்து ஏறினான்‌. இந்த நிலையைக்‌ கண்ட 
அர்ஜுனன்‌ ஓடி வந்து கர்ணனது பிள்ளையை எளிதில்‌ கொன்று விட்டான்‌. இதன்‌ 


ச 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


பின்பு குரு பாண்டவர்களுக்கு மிகுந்த கொடிய யுத்தம்‌ நடக்க இருதிறத்தாரும்‌ 
மிகுந்த கஷ்டத்தை அடைந்தனர்‌. இவ்வாறு இருக்கையில்‌ பகவான்‌ கர்ணனைக்‌ 
கொல்லும்படி அர்ஜுனனை ஏவ, அவன்‌ கர்ணன்‌ முன்‌ போய்‌ யுத்தத்திற்காக 
நின்றான்‌. 


வினா 33:- இருவருக்கும்‌ யுத்தம்‌ தொடங்கும்‌ முன்‌ யுத்த களத்தில்‌ 
என்னென்ன நடந்தது? 


விடை:- இருவரும்‌ சண்டைக்குத்‌ தயாராய்‌ நிற்கையில்‌ பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ 
இரண்டு கக்ஷியாகப்‌ பிரிந்ததாம்‌. நல்லவைகள்‌ யாவும்‌ அர்ஜுனனுக்கும்‌, 
கெட்டவைகள்‌ யாவும்‌ கர்ணனுக்கும்‌ அனுகூலமாக நின்றனவாம்‌. இருவருக்கும்‌ 
நடக்கப்போகிற போரைப்‌ பார்க்க ஆகாயத்தில்‌ தேவதைகளும்‌, ரிஷிகளும்‌, 
தேவமாதர்களும்‌ வந்து கூடினர்‌; அப்பொழுது பிரம்மாவும்‌ சிவனும்‌ அர்ஜுனனுக்கு 
ஜயம்‌ வரட்டும்‌ என்று வாழ்த்தினர்‌. (இராமாயணத்தில்‌ இந்திரபுத்திரனாகிய வாலிக்கு 
அபஜயமும்‌ ஸுூூர்யபுத்திரனாகிய ஸுக்ரீவனுக்கு ஜயமும்‌ வந்ததற்கு மாறாக, 
இங்கு இந்திர புத்திரனாகிய அர்ஜுனனுக்கு ஜயமும்‌, ஸூர்ய புத்திரனாகிய 
கர்ணனுக்கு பராஜயமும்‌ வந்ததாகக்‌ கூறுவர்‌ சிலர்‌) அந்த சமயத்தில்‌ கர்ணன்‌ 
மனதில்‌ தன்‌ பிள்ளை இறந்த துக்கம்‌ அதிகமாய்‌ இருக்க அவன்‌ முகம்‌ வாடி 
யிருந்தது. அப்பொழுது கர்ணன்‌ சல்லியனை நோக்கி 'நான்‌ இறக்கும்படி நேரிட்டால்‌ 
நீ என்ன செய்வாய்‌ என்று கேட்க அவன்‌ 'நானே சண்டை செய்து கிருஷ்ணார்‌ 
ஜுனாளை யமபுரம்‌ அனுப்புவேன்‌' என்று மிகுந்த பரபரப்புடன்‌ மறுமொழி கூறினான்‌. 
இதே கேள்வியை அர்ஜுனன்‌ பகவானிடம்‌ கேட்க, அவர்‌ 'ஸூர்யன்‌ மேற்கே 
உதித்தாலும்‌ உதிக்கலாம்‌, இதுபோன்ற மற்றைய அஸாத்திய காரியங்கள்‌ 
நடந்தாலும்‌ நடக்கலாம்‌, ஆனால்‌ கர்ணனால்‌ உன்னை ஒரு போதும்‌ கொல்ல 
முடியாது. அப்படி நடந்துவிட்டால்‌ உலகத்திற்கே ஏதோ கேடுகாலம்‌ தான்‌ வரும்‌' 
என்று மறுமொழி கூறினார்‌. இதன்‌ பின்பு இருவருக்கும்‌ சண்டை தொடங்கிற்று. 
அர்ஜுனனைப்‌ புகழ்ந்து தேவ வாத்தியங்களை முழக்கி தேவர்கள்‌ அர்ஜுனன்‌ மேல்‌ 
பூமாரி பொழிந்தனர்‌. இதைக்‌ கண்ட அசுவத்தாமன்‌ துரியோதனனிடம்‌ சென்று, 
'பெரியோர்கள்‌ எல்லோரும்‌ இந்த யுத்தத்தில்‌ இறந்து போய்விட்டனர்‌. என்னையும்‌ 
கிருபரையும்‌ ஒருவராலும்‌ கொல்ல முடியாது. ஆகையால்‌ நீ யுதிஷ்டிரரோடு 
ஸூபாதானம்‌ செய்துகொண்டு ஸுகமாக உயிரோடு இரு, என்று புத்திமதி கூறினான்‌. 
அதற்கு துரியோதனன்‌, 'இவ்வளவு விரோதம்‌ எங்களுக்கு உண்டாய்விட்ட பிறகு 
ஸுமாதானம்‌ இனிமேல்‌ எவ்வாறு வர இடமுண்டு. மேலும்‌ அர்ஜுனன்‌ இன்று 
முழுவதும்‌ போர்செய்து களைத்துப்போ யிருக்கிறான்‌. ஆகையால்‌ அவனைக்‌ 
கர்ணன்‌ எளிதில்‌ கொல்லுவான்‌. சண்டை ஒழுங்காக நடக்கட்டும்‌ என்று 
அசுவத்தாமன்‌ புத்திமதியை அங்கீகரியாது மறுமொழி கூறினான்‌. 


வினா 34:- கர்ணனுக்கும்‌ அர்ஜுனனுக்கும்‌ அன்று ஸாயங்காலம்‌ யுத்தம்‌ 
எவ்வாறு நடந்து வந்தது? 


விடை:- இருவரும்‌ வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ செய்து வருகையில்‌ அர்ஜுனன்‌ 
விடும்‌ தெய்வீக அஸ்திரங்கள்‌ யாவும்‌ கர்ணன்‌ விஷயத்தில்‌ ஒன்றும்‌ செய்ய 


இத 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


முடியாமல்‌ வீணாயின. இதைக்‌ கண்ட தேவதைகள்‌ முதலியோர்‌ இருவரையும்‌ 
புகழ்ந்து பேசினர்‌. இந்த யுத்தத்தில்‌ பகவானுக்கும்‌ பலமான அடி விழுந்தது. இதைக்‌ 
கண்ட அர்ஜுனன்‌ கோரயுத்தம்‌ செய்ய அவன்‌ பராக்கிரமத்தைப்‌ பொறுக்கமாட்டாது 
கெளரவவீர்கள்‌ எல்லோரும்‌ கர்ணனை யுத்தகளத்தில்‌ தனிமையாய்‌ விட்டு ஓடிப்‌ 
போயினர்‌. கர்ணனுக்கு இதனால்‌ ஒருவிதமான தளர்ச்சியும்‌ உண்டாகவில்லை. 
ஓடிப்போன கெளரவஸேனை அணுகிவர பயந்து தூரத்தி லிருந்தபடியே யுத்தத்தை 
மிகுந்த ஆவலோடு பார்த்துக்கொண்டு நின்றுவிட்டது. இந்த ஸமயத்தில்‌ காண்டவ 
தகனத்தில்‌ தாய்‌ இறக்க, தப்பிப்போன அசுவஸேனனென்ற பாம்புக்‌ குட்டியானது 
பாதாளத்திலிருந்து வந்து அர்ஜுனன்‌ உயிர்‌ குடிப்பதற்காக கர்ணன்‌ அம்பராத்‌ 
தூணியில்‌ முக்கியமாகிய பாணத்துள்‌ வந்து புகுந்து கொண்டது. கர்ணன்‌ அதில்‌ 
நாகன்‌ புகுந்திருப்பதை அறியாது எடுத்து அதைத்‌ தன்‌ வில்லில்‌ வைத்து அர்ஜுனன்‌ 
கழுத்தை நோக்கிக்‌ குறி வைத்துவிடயத்தனித்தான்‌. அப்பொழுது சல்லியன்‌ இது 
அர்ஜுனன்‌ கழுத்தில்‌ படாமல்‌ போனால்‌ என்ன பண்ணுவது? ஆகையால்‌ குறியைத்‌ 
தணித்துவைத்து யோசித்துவிடு' என்று தன்‌ மனதில்‌ பட்டபடி கர்ணனை எச்சரிக்கை 
செய்தும்‌, கர்ணன்‌ இதைக்‌ கவனியாது தான்‌ முன்‌ தொடங்கியபடியே அந்த 
பாணத்தை விட்டு விட்டான. அது புறப்பட்டதும்‌ தன்‌ நாகரூபத்தோடு வெகு 
வேகமாக்‌ வருவதைக்‌ கண்ட தேவதைகள்‌ பரிதவித்தனர்‌. இதைக்‌ கண்ட பகவான்‌ 
தமது கால்‌ விரலால்‌ அர்ஜுனன்‌ ரதத்தை பூமியில்‌ ஒரு முழம்‌ பதியும்படி அமுக்கக்‌ 
குதிரைகள்‌ காலை மடித்து கீழே படுத்துவிட்டன. வந்த நாகாஸ்திரம்‌ தலைக்கு 
வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது" என்ற வசனத்திற்கு ஏற்ப அர்ஜுனன்‌ 
கிரீடத்தை வந்து தாக்க, எவ்வளவு வேகமாக வரும்‌ எந்த ஆயுதத்தாலும்‌ தள்ள 
முடியாத கிரீடம்‌ சிதறிக்‌ கீழே விழுந்தது. இவ்வாறு நாகாஸ்திரம்‌ வீணானதும்‌ அது 
மறுபடி கர்ணனிடம்‌ போய்‌ தனது வரலாறு முதலியவைகளை எடுத்துச்‌ சொல்லி 
தன்னை மறுபடியும்‌ அர்ஜுனனை உத்தேசித்து விடவேண்டும்‌ என்று கேட்டது. 
அதற்கு கர்ணன்‌ பிறர்‌ ஸஹாயத்தால்‌ தனக்கு வரும்‌ ஐயம்‌ வேண்டுவதில்லை 
என்றும்‌, விட்ட அஸ்திரத்தை தான்‌ மறுபடியும்‌ விடுவதில்லை என்றும்‌ மறுமொழி 
கூறினான்‌. உடனே அந்த நாகமே அர்ஜுனனைக்‌ கொல்ல ஆகாயத்தில்‌ கிளம்பிவர 
பகவானது உத்தரவின்பேரில்‌ அதை அர்ஜுனன்‌ வெட்டித்‌ தள்ளினான்‌. 


வினா 35:- இவ்வாறு நாகாஸ்திரத்திற்குத்‌ தப்பிய அர்ஜுனன்‌ எவ்வாறு 
கர்ணனைக்‌ கொன்றான்‌? 


விடை:- இவ்வாறு நாகன்‌ இறந்ததும்‌ பகவான்‌ ரதத்தை விட்டு கீழே இறங்கி 
பூமியில்‌ புதைந்த ரதத்தை தூக்கி விட்டார்‌. இதற்குள்‌ கர்ணன்‌ அர்ஜுனனை பலமாக 
அடிக்க இருவருக்கும்‌ கொடிய போர்‌ கொஞ்சகாலம்‌ நடந்தது. அந்த ஸமயத்தில்‌ 
கர்ணன்‌ முன்பாக காலன்‌ தோன்றி, 'உன்‌ தேர்‌ பூமியுள்‌ புதைகிறது. உன்‌ மரணகாலம்‌ 
வந்துவிட்டது என்று எச்சரிக்கை செய்ய உடனே அவன்‌ தேர்‌, பிராம்மண சாபப்படி 
பூமியுட்‌ புதைந்தது. அந்த ஸமயத்தில்‌ பரசுராமர்‌ சாபப்படி, அவனுக்கு நல்ல 
அஸ்திரங்கள்‌ யாவும்‌ மறந்து போய்‌ விட்டன. இந்த ஸமயத்தில்‌ பகவான்‌ 
அர்ஜுனனை பாண வருஷம்‌ செய்யும்படி ஏவினர்‌. கர்ணனுக்கு மனம்‌ குழப்ப 
மடைய, தேரை விட்டுக்‌ கீழே இறங்கி அதைத்‌ | தூக்க யத்தனிக்கையில்‌ அவன்‌ 
அர்ஜுனனை நோக்கி "நான்‌ இதை தூக்கி நிறுத்தும்‌ வரையில்‌ உன்‌ பாணங்களை 


நன 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


நிறுத்து. அதர்ம யுத்தம்‌ செய்யாதே' என்றான்‌. இதைக்‌ கேட்ட பகவான்‌, 'அடே பாபி! 
இதற்கு முன்பு நீயும்‌ துராத்மாவான துரியோதனனும்‌ பாண்டவர்களை வருத்துங்‌ 
கால்‌ இந்த தர்மசிந்தை எங்கேயடா போயிருந்தது? இப்பொழுது மாத்திரம்‌ தான்‌ 
உனக்கு தர்மசிந்தை வந்ததோ என்று கர்ணனைப்‌ பரிஹாஸம்‌ செய்து அர்ஜுனனை 
பாணம்‌ விடும்படி ஏவினார்‌. அர்ஜுனனுக்கு பழைய கஷ்டங்கள்‌ ஞாபகம்‌ வர மிகுந்த 
கோபத்தோடு அவன்‌ கர்ணனைத்‌ தாக்கினான்‌. அவன்‌ ரதத்திலேறி ஒரு கொடிய 
அம்பை அர்ஜுனன்‌ மேல்‌ விட்டு அவனுக்கு மூர்ச்சை வரும்படி செய்து விட்டு 
தேரை விட்டுக்‌ கீழே குதித்து தன்‌ தேரை உயர்த்த மறுபடியும்‌ முயன்றான்‌. 
எவ்வளவு முயன்றும்‌ அவனால்‌ ஒன்றும்‌ முடியவில்லை. இதற்குள்‌ அர்ஜுனன்‌ 
மூர்ச்சை தெளிந்தெழுந்து வெகு நாழிகை கொடிய போர்‌ செய்து முடிவில்‌ ஒரு 
திவ்ய அஸ்திரத்தை சிறந்த சபத பூர்வமாக விட்டான்‌. அந்த அஸ்திரம்‌ கர்ணன்‌ 
தேரைத்‌ தூக்கிக்‌ கொண்டிருக்கையில்‌, அவன்‌ தலையை வெட்டி எறிந்து விட்டது. 
இவ்வாறு 17-ம்‌ நாள்‌ மாலை கர்ணன்‌ அர்ஜுன்னால்‌ இறந்தான்‌. 


வினா 36:- கர்ணன்‌ இறந்த பின்பு அன்று யுத்தம்‌ எவ்வாறு முடிவு பெற்றது? 


விடை:- கர்ணன்‌ இறந்ததும்‌, சல்லியனுக்குக்‌ கோபாவேசம்‌ வர கெளரவ 
ஸேனையைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு பாண்டவர்களோடு சண்டை செய்தான்‌. 
அர்ஜுனன்‌ பீமன்‌ முதலியோரால்‌ தாக்கப்பட்டு கெளரவ ஸேனை சிதறி ஓடத்‌ 
தொடங்கியது. துரியோதனன்‌ கர்ணனை எண்ணி துக்கிக்கலாயினன்‌. கெளரவ 
ஸேனை ஓடுவதைக்‌ கண்டு அவன்‌, யுத்தகளத்தில்‌ இறப்பதே நல்லது. முதுகு 
காட்டி, ஓடாதேயுங்கள்‌ என்று தைரியப்படுத்த ஸேனை நின்று விட்டது. இதைக்‌ 
கேட்ட சல்லியன்‌ நமது ஸேனை பாண்டவர்களால்‌ மொத்துண்டு வருத்தப்பட்டிரு 
க்கிறது. ஆகையால்‌ நாம்‌ ஸேனையைத்‌ திருப்பிவிடுவோம்‌.' என்று சொன்னான்‌. 
இதற்குள்‌ அர்ஜுனன்‌, பீமன்‌ முதலியோரிடம்‌ யுத்தத்தை ஒப்புவித்துவிட்டு 
பகவானோடுூ தர்மபுத்திரரிடம்‌ சென்று கர்ண வதத்தை விஸ்தாரமாகச்‌ சொன்னான்‌. 
கெளரவ ஸேனை சீக்கிரத்தில்‌ தனது படைவீடு செல்ல பாண்டவர்களும்‌ அன்று 
ஸாயங்காலம்‌ படை வீடு வந்து சேர்ந்தனர்‌. இந்த ஸங்கதிகளைக்‌ கேட்டதும்‌ 
திருதராஷ்டிரன்‌ மூர்ச்சை அடைத்து விழுந்து பரிதவித்தான்‌. 


வினா 37:- இப்‌ பருவத்தில்‌ இறந்த கர்ணனது சரித்திரத்தின்‌ சுருக்கம்‌ என்ன? 


விடை:- 
1. கர்ணனது பிறப்பு - கவச குண்டலங்கள்‌ குந்தியால்‌ பெட்டியுள்‌ 
வைத்து கங்கையில்‌ விடப்படுதல்‌. 
2. வளர்ப்பு - திருதராஷ்டிரன்‌ ஸாரதி அதிரதனது வீட்டில்‌. 
3. வித்தை பயிலல்‌ - முதலில்‌ துரோணரிடம்‌ - பிராம்மண வேஷங்்‌ 
கொண்டு பரசுராமரிடம்‌ இந்திரன்‌ பிள்ளைப்‌ பூச்சியாக வந்து கர்ணன்‌ 
ஜாதியைச்‌ சொல்லும்படி செய்தல்‌ - பரசுராமர்‌ சாபம்‌ - தேர்‌ யுத்த 
காலத்தில்‌ பூமியில்‌ புதைந்து போகவேண்டும்‌ என்ற பிராம்மண சாபம்‌ 
- அஸ்திர பரீக்ஷை - அங்கதேசாதிபத்யம்‌ - அதிரதனுக்கு மரியாதை 
செய்தல்‌. 


ச 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


4. கெட்ட குணம்‌ துரியோதனனது சேர்க்கை - பாண்டவர்களை அநேக 
காலங்களில்‌ அவமதித்தல்‌ - துரியோதனனுக்கு துற்போதனை 
யுரைத்தல்‌ - தற்புகழ்ச்சி பீஷ்மரோடு உண்டான விரோதமும்‌ அதன்‌ 
முடிவும்‌ - சல்லியனால்‌ தற்புகழ்ச்சி அடக்கப்படுதல்‌: 

5. நல்ல குணம்‌, ஈகை - கவச குண்டலங்களை இந்திரனுக்குக்‌ கூசாது 
கொடுத்தல்‌ - குந்தியைத்‌ தாய்‌ என்று அறிந்து அவள்‌ கேட்டவைகளைக்‌ 
கொடுத்தல்‌ - பாண்டவர்கள்‌ தன்‌ தம்பிகள்‌ என்றறிந்ததும்‌ 
துரியோதனனுக்கு துரோகம்‌ செய்து அவர்களோடு சேராதிருத்தல்‌. 

6. சண்டை பிட்ட சிறப்பு - அர்ஜுனனோடூ சண்டை யிட்ட விதம்‌ - 
மரணம்‌. 

7. தருமபுத்திரர்‌ இவனது உறவை அறிந்து துக்கித்தல்‌. 

(சாந்தி பர்வ ஆரம்பத்தைப்‌ பார்க்க.) 




















ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


9. சல்லிய பர்வம்‌ 


மீனாமை கோலநெடு நரசிங்க மாகிறலம்‌ விறகா லளந்தகுரளாய்‌ 

ஆனாது சீறுமழு வில்லுங்கொள்‌ வெல்லுமுனை யலமுற்ற செய்கை யவராப்‌ 
வானாடர்‌ சென்றுதொழ மண்ணாடரைவரையும்‌ வாழ்விக்க வந்தவடி வாய்‌ 
நாளா விதங்கொள்பரி யாளாகி நின்றகுஞாம்‌ நாராய ணாய நமவே. 


வினா 1: பதினேழாம்‌ நாள்‌ மாலை துரியோதனாதியர்‌ பக்கத்தில்‌ யுத்த 
விஷயமாக என்னென்ன நடந்தேறின. 


விடை: பதினேழாம்‌ நாள்‌ மாலை யுத்தம்‌ முடிவதற்கு முன்னமேயே 
கிருபாசாரியர்‌ துரியோதனனை அடுத்து, பாண்டவர்களோடு இதன்மேலாவது 
ஸமாதானம்‌ செய்துகொண்டால்‌ இருக்கும்‌. இந்த விஷ்யத்தை திருதராஷ்டிரனும்‌ 
ஒப்புக்கொள்ளுவான்‌. உடனே தருமபுத்திரரும்‌ ஒப்புக்கொள்ளுவார்‌. மற்றையப்‌ 
பாண்டவர்கள்‌ அவருக்கு அடங்கியே இருப்பார்கள்‌. இப்படி மாத்திரம்‌ நீ செய்து 
விட்டால்‌ இதுவரையிலும்‌ இறந்தவர்போக மற்றைய க்ஷத்திரியர்களாவது 
பிழைத்துப்‌ போவர்‌. நீயும்‌ ஸுகமாக அரசாண்டு வரலாம்‌' என்று தம்மாலியன்ற 
மட்டும்‌ சொல்லிப்‌ பார்த்தார்‌. துரியோதனன்‌ மனதில்‌ இது பதியவேயில்லை. அவன்‌ 
கிருபரை நோக்கி, 'இதற்கு முன்பு நான்‌ பாண்டவர்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி 
இருக்கிறேன்‌. அவர்கள்‌ எப்படி என்னோடு ஸமாதானமாக இருப்பார்கள்‌. நான்‌ 
இவ்வளவு நாள்‌ ஏக சக்கிராதிபதியாக என்‌ இராஜ்யத்தை இதுவரையிலும்‌ ஆண்டு 
வந்து நான்‌ தர்மாதிகளை என்‌ மனம்‌ போனபடி எல்லாம்‌ செய்து வந்திருக்கிறேன்‌. 
இப்படி இருக்க நான்‌ எப்படி பாண்டவர்களுக்கு அடங்கி இப்பொழுது அரசாள 
முடியும்‌. எனக்கு முக்கிய ஸ்நேகிதர்கள்‌ முதலியோர்கள்‌ எல்லோரும்‌ இந்த 
யுத்தத்தில்‌ இறந்து போய்விட்டனர்‌. அவர்கள்‌ போன வழியே எனக்குப்‌ பிரியமே 
ஒழிய, நான்‌ எவ்வாறு அவர்களை விட்டு ராஜ்ய ஸுகத்தை யனுபவிக்கத்‌ 
துணிவேன்‌. யுத்தம்‌ இவ்வளவு தூரம்‌ தைரியமாகக்‌ செய்தாய்‌ விட்டது. நான்‌ 
இப்பொழுது ஸமாதானத்திற்குப்‌ போனால்‌ நான்‌ பாண்டவர்களுக்குப்‌ பயந்து 
போனதாக எண்ணி என்னை எல்லோரும்‌ பழிப்பார்கள்‌. இவ்வளவு கஷ்டப்பட்டு 
இந்த அபவாதத்திற்கு நான்‌ ஆளாகமாட்டேன்‌. மேலும்‌ யுத்தத்தில்‌ ஸமாதானத்தைச்‌ 
செய்வதைவிட புறங்காட்டாது சண்டை செய்து மாண்டுபோவதே மேல்‌; ஏனெனில்‌ 
இதனால்‌ வீர்ஸ்வர்க்கமாவது அவசியம்‌ கிடைக்கும்‌. ஆகையால்‌ நான்‌ இந்தப்‌ 
போரை நிறுத்துவது எனக்கு நியாயமாகத்‌ தோன்றவில்லை. நீர்‌ என்‌ விஷயத்தில்‌ 
என்ன செய்ய வேண்டுமோ அதை மனதாரச்‌ செய்தாய்‌ விட்டது. எனக்குப்‌ புத்திமதி 
கூறவேண்டியது உமது கடமை. அதையும்‌ நீர்‌ நன்றாகச்‌ செய்து முடித்து விட்டீர்‌. 
எனக்கு அந்த விஷயத்தில்‌ தோன்றியதை நானும்‌ சொல்லியாய்விட்டது' என்று பல 
முகாந்திரங்கள்‌ மூலமாக யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று சொல்லி விட்டான்‌. 
இதன்‌ பின்பு துரியோதனன்‌ அசுவத்தாமனிடம்‌ போய்‌ மறுநாள்‌ யாரை ஸேனாதிபதி 
யாக்குவது விஷயத்தைப்பற்றி ஆலோசிக்கலாயினன்‌. அசுவத்தாமன்‌ சல்லியனை 
யே ஸேனாதிபதி யாக்குவது நலம்‌ என, துரியோதனன்‌ சல்லியனிடம்‌ சென்று 


100 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அவனை ேனாதிபதியாக இருக்கும்படி மிகுந்த விநயத்துடன்‌ பிரார்த்திக்க, அவன்‌ 
அதை ஒப்புக்கொண்டு தன்னால்‌ இயன்றமட்டும்‌ மனப்பூர்வமாகப்‌ பாண்டவர்களோடு 
துரியோதனனுக்காக சண்டை செய்வதாக வாக்களித்தான்‌. துரியோதனனது ஸேனை 
கர்ணன்‌ இறந்ததை எண்ணித்‌ துக்கித்துக்கொண்டு அன்றிரவைக்‌ கழித்தது. 


வினா 2:- பதினெட்டாம்‌ நாள்‌ காலையில்‌ யுத்தம்‌ எவ்வாறு தொடங்கியது? 


விடை:- சல்லியன்‌, அசுவத்தாமன்‌ முதலியோர்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து 
துரியோதனனை மறுநாட்‌ காலையில்‌ ஸந்தித்து எல்லோரும்‌ ஒன்று சேர்ந்து 
பாண்டவர்களைத்‌ தாக்க வேண்டுமே ஒழிய வெவ்வேறாகப்‌ பிரிந்து தாக்கவே 
கூடாது என்று ஏற்பாடு செய்துகொண்டனர்‌. இதற்குள்‌ பாண்டவர்களும்‌ தமது 
ஸேனைகளை ஒழுங்காக்கி யுத்தத்திற்குத்‌ தயாராயினர்‌. அன்று கெளரவர்களுக்கும்‌ 
ஸ்ருஞ்ஜயர்களுக்கும்‌ முதலில்‌ கொடிய யுத்தம்‌ தொடங்கியது. அப்பொழுது பீமனும்‌ 
அர்ஜுனனும்‌ தம்மை எதிர்த்தவர்கள்‌ எல்லோரையும்‌ அசைய வொட்டாது தடுத்து 
விட்டார்கள்‌. திருஷ்டத்யும்னன்‌ சிகண்டி ஆகிய இவர்களால்‌ காக்கப்பட்டு 
தருமபுத்திரர்‌ சல்லியனை எதிர்த்து போர்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. பாண்டவர்கள்‌ 
அப்பொழுது செய்த யுத்தத்தால்‌ கெளரவ ஸேனை சிதறி ஓடத்‌ தொடங்கியது. 
இதைக்‌ கண்ட சல்லியன்‌ கெளரவ ஸேனையை ஒன்று சேர்த்து நிறுத்திக்கொண்டு 
யுதிஷ்டிரரை எதிர்க்க ஓடி வந்தான்‌. இதற்குள்‌ நகுலனுக்கும்‌ கர்ணன்‌ பிள்ளை 
சித்திரஸேனனுக்கும்‌ சண்டை யுண்டாக, அதில்‌ நகுலன்‌ அவனது வில்‌ 
முதலியவைகளை ஒடித்து எறிந்து விட்டு அவன்‌ ரதத்தின்மீது அவன்‌ விட்ட 
பாணங்களைத்‌ தாங்கி வந்து ஏறி அவளது தலையை வெட்டி எறிந்துவிட்டான்‌. 
இவ்வாறு சித்திரஸேனன்‌ நகுலனால்‌ இறந்ததைக்‌ கண்ட அவன்‌ ஸூஹோதரர்‌ 
களாகிய ஸத்யஸேனன்‌ ஸுஷேணன்‌ என்பவர்‌ நகுலனை வந்து எதிர்த்தனர்‌. 
முதலில்‌ நகுலன்‌ தனது ரதம்‌ முதலியவைகளை இழந்து கஷ்ட ஸ்திதியை 
அடைந்து அருகில்‌ இருந்த திரெளபதி புத்திரர்களுள்‌ ஒருவனது ரதத்தில்‌ வந்து 
கொண்டான்‌. அங்கிருந்தபடியே விசித்திர யுத்தம்‌ செய்து நகுலன்‌ கர்ணன்‌ 
பிள்ளைகள்‌ இருவரது தலைகளை வெட்டி அவர்களைக்‌ கொன்று விட்டான்‌. 


வினா 3:- தருமபுத்திரரை நோக்கி ஓடிவந்த சல்லியனது சண்டை எவ்வாறு 
நடந்தது? 


விடை:- சல்லியன்‌ ஓடிவருவதைக்‌ கண்டு ஸாத்யகி பீமன்‌ நகுல ஸஹாதே 
வர்கள்‌ தருமபுத்திரருக்குக்‌ காவலாக வந்து நின்றனர்‌. யுத்தத்தில்‌ சளைக்காத 
சல்லியன்‌ இவர்கள்‌ மேல்‌ பாண வருஷம்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. இதைக்‌ கண்டு 
ஸாத்யகி முதலியோர்‌ பாண வருஷம்‌ செய்து சல்லியனை அசைய வொட்டாமல்‌ 
தடுத்தனர்‌. இதைக்‌ கண்டு கிருபரும்‌, கிருதவர்மாவும்‌ சல்லியனுக்கு ஸஹாயமாக 
வந்து, நின்றனர்‌. முன்‌ ஏற்பாட்டின்படி உடனே எல்லாக்‌ கெளரவர்களும்‌ அங்கு வந்து 
கூடி விட்டனர்‌. திருஷ்டத்யும்னாதி பாண்டவ வீரர்களும்‌ அங்கு வர, அப்பொழுது 
கொடிய சண்டை உண்டாயிற்று. கிருதவர்மா பீமனது தேர்க்‌ குதிரைகளை வெட்டிச்‌ 
சாய்த்தான்‌. சல்லியன்‌ ஸஹாதேவனையும்‌ இவ்வாறு செய்ய, அவன்‌ சசல்லியனது 
பிள்ளையைக்‌ கொன்று விட்டான்‌. இதைக்‌ கண்டு சல்லியன்‌ பாண்டவஸோமகர்‌ 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





களில்‌ அசேகரைக்‌ கொல்ல, பீமன்‌ தன்‌ கதையைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு 
சல்லியனோடு சண்டை செய்ய வந்தான்‌. வந்து கொஞ்சநாழிகைக்‌ கெல்லாம்‌ 
சல்லியன து ஸாரதியை அவன்‌ ஒரே அடியில்‌ கொன்று விட்டான்‌. அப்பொழுது 
இருவருக்கும்‌ கதாயுத்தம்‌ உண்டாயிற்று. இதில்‌ பீமனும்‌ சல்லியனும்‌ வெகு 
நாழிகை ஸமயுத்தம்‌ செய்து விட்டு முடிவில்‌ ஒருவரை ஒருவர்‌ பலமாக அடித்துக்‌ 
கொண்டு இருவரும்‌ மூர்ச்சை போட்டுக்‌ கீழே விழுந்தனர்‌. உடனே கிருபர்‌ ஓடி 
வந்து சல்லியனைத்‌ தமது ரதத்தில்‌ எடுத்து வைத்துக்‌ கொண்டு யுத்தகளம்‌ விட்டு 
ஓடிப்‌ போயினர்‌. பீமன்‌ கொஞ்ச நாழிகையானதும்‌ எழுந்து சல்லியனைச்‌ சண்டைக்‌ 
கழைத்தான்‌. உடனே அருகிலிருந்தவர்கள்‌ அவனை எதிர்க்க மறுபடியும்‌ அவன்‌ 
போர்‌ செய்யத்‌ தொடங்கிவிட்டான்‌. இவ்வாறு சண்டை நடந்து கொண டிருக்கும்‌ 
பொழுதே துரியோதனன்‌ சேகிதானனைக்‌ கொன்று சாய்த்தான்‌. மூர்ச்சை 
'தெளிந்ததும்‌ சல்லியன்‌ தருமபுத்திரரை வந்து எதிர்க்க முன்போல ஸாத்யகி 
முதலியோரும்‌ வந்து விட்டனர்‌. அப்பொழுது சல்லியன்‌ தன்‌ கொடி முதலியவை 
களை இழந்தபோதிலும்‌ மிகுந்த ஆவேசத்தோடு சண்டை செய்தான்‌. அதனால்‌ 
அவனிடம்‌ பாண்டவ ஸேனை அணுக முடியவே இல்லை. 


வினா 4:- இவ்வாறு சல்லியன்‌ சண்டை செய்து வருகையில்‌ அர்ஜுனன்‌ 
முதலிய பாண்டவ வீரர்கள்‌ எவ்வாறு சண்டை செய்து வந்தனர்‌? 


விடை:- சல்லியன்‌ இவ்வளவு பராக்கிரமத்தோடு சண்டை செய்து வருகை 
யில்‌ அர்ஜுனனுக்கும்‌ அசுவத்தாமனுக்கும்‌ கொடிய போர்‌ உண்டாயிற்று. இருவரும்‌ 
வெகு நாழிகை ஸமயுத்தம்‌ செய்தனர்‌. அப்பொழுது அர்ஜுனனையும்‌, பகவானையும்‌ 
அவன்‌ வெலுவெலுக்க அடிக்க, அர்ஜுனன்‌ எளிதில்‌ அவனது குதிரை, ஸாரதி, ரதம்‌ 
முதலியவைகளை சின்னாபின்னப்‌ படுத்தினான்‌. குதிரையில்லா ரதத்தில்‌ இருந்து 
கொண்டு அசுவத்தாமன்‌ கொஞ்ச நாழிகை சண்டை செய்து பார்த்தான்‌. அவனால்‌ 
ஒன்றும்‌ முடியாமற்போக, அவன்‌ அருகிலிருந்த ஸுரதனோடூ சண்டைசெய்து 
அவனைக்‌ கொன்றுவிட்டான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ ஸம்ஸப்தகரோடு சேர்ந்து 
கொண்டு அர்ஜுனனை எதிர்க்க அவன்‌ ஒருவனாகவே அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
எதிர்த்துப்‌ போர்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. துரியோதனனுக்கும்‌ திருஷ்டத்யும்னனு 
க்கும்‌ உண்டான போரில்‌ துரியோதனன்‌ பட்ட பாட்டைக்‌ கண்டு அவனுக்கு அவன்‌ 
தம்பிமார்‌ ஸஹாயம்‌ செய்ய வந்து சேர்ந்தனர்‌. திருஷ்டத்யும்னன்‌ ஒருவனே 
இவர்களோடு வெகுகாலம்‌ தனிமையாய்ச்‌ சண்டை செய்தான்‌. அர்ஜுனனுக்கும்‌ 
கிருப கிருதவர்மாவுக்கும்‌; ஸ்ஹாதேவனுக்கும்‌, சகுனிக்கும்‌; பீமனுக்கும்‌ துரியோத 
னனுக்கும்‌ போர்‌ நடந்தது. அதில்‌ பீமன்‌ துரியோதனனை மூர்ச்சை போகும்படி 
செய்து அவனது ஸாரதியைக்‌ கொல்ல அவன்‌ குதிரைகள்‌ அவனை யுத்தகளம்‌ 
விட்டு இழுத்துக்‌ கொண்டு போயின. 


வினா 5:- இவ்வாறு பாண்டவ வீரர்கள்‌ தனித்தனியாகத்‌ தமது திறமையைக்‌ 
காட்டிக்கொண்‌ டிருக்கையில்‌ இவர்கள்‌ எல்லோரும்‌ சேரும்படியான என்ன தருணம்‌ 
எவ்வாறு வந்தது? இவர்கள்‌ சேர்ந்ததால்‌ பாண்டவர்களுக்கு என்ன நன்மை 
உண்டாயிற்று? 


102 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- இவர்கள்‌ இவ்வாறு சண்டை யிட்டு வருகையில்‌ சல்லியன்‌ 
யுதிஷ்டிரரை எதிர்த்து வெகு கோரமான யுத்தம்‌ செய்தான்‌. அப்பொழுது 
தருமபுத்திரர்‌ மிகுந்த கோபங்‌ கொண்டு சல்லியனது தேர்‌, குதிரை, ஸாரதி 
முதலியவைகளைச்‌ சிதற அடிக்க, அவனுக்கு ஸஹாய அசுவத்தாமா ஓடி வந்து 
சல்லியனைத்‌ தனது ரதத்தில்‌ ஏற்றிக்கொண்டு ஓடிப்‌ போனான்‌. உடனே யுதிஷ்டிரர்‌ 
தமது தம்பிமார்‌ ஸாத்யகி முதலியோரை அழைத்து தம்மைச்சுற்றி ஒழுங்காக 
நின்று தத்தமக்கு வந்து சேரும்‌ யுத்தத்தைச்‌ செய்து கொண்டு தம்மை காக்க 
வேண்டும்‌ என்பதாகவும்‌, அப்பொழுது தாம்‌ எளிதில்‌ சல்லியனைக்‌ கொன்று 
விடுவதாகவும்‌ ஏற்பாடு செய்தார்‌. இதனால்‌ தனித்தனியாகப்‌ போர்‌ செய்து வந்த 
பாண்டவ வீரர்கள்‌ ஒன்றாய்ச்‌ சேரவேண்டி நேரிட்டது. இந்த ஏற்பாட்டின்படி இவர்கள்‌ 
ஒழுங்காக வந்து சல்லியனை எதிர்த்துக்‌ கொடிய போர்‌ செய்தனர்‌. இதைக்‌ கண்ட 
துரியோதனன்‌ தனது ஸேனையை சல்லியனுக்கு ஸாயமாகச்‌ சண்டை செய்யும்படி 
அனுப்பினான்‌. எல்லோரும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து சண்டை செய்ததில்‌ சிலர்‌ 
சல்லியனது குதிரைகளையும்‌ சிலர்‌ கொடியையும்‌, சிலர்‌ ஸாரதியையும்‌, சிலர்‌ 
அவனது வில்லையும்‌, நாசம்‌ செய்தனர்‌. ஆதலால்‌ சல்லியன்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ 
தனக்கு ஸஹாயமானவைகள்‌ யாவையும்‌ இழந்து விட்டான்‌. கொஞ்ச காலம்‌ 
யுதிஷ்டிரர்‌ சல்லியனோடு சண்டை செய்த பின்பு, தருமபுத்திரர்‌ ஒரு திவ்ய 
அஸ்திரத்தை எடுத்து ஸகல மந்திரங்களை அதில்‌ ஏற்றி, “அடே பாபி! நீ இன்றோடு 
மாண்டாய்‌ பார்த்துக்‌ கொள்‌!" என்று கூக்குரலிட்டூுக்‌ கொண்டு அதை சல்லியன்‌ மேல்‌ 
விட்டார்‌. அதை சல்லியன்‌ எவ்வளவோ தடுக்க முயன்றும்‌ அவனால்‌ முடிய 
வில்லை. அது நேராக வந்து சல்லியன்‌ உயிர்‌ நிலைகளைக்‌ கீறிக்‌ கொண்டு 
ஊடுருவிச்சென்றது. உடனே அவன்‌ இறந்து பூமியில்‌ விழுந்தான்‌. கெளரவ 
ஸேனையில்‌ ஒரு குழப்பம்‌ உண்டாயிற்று. சல்லியனது தம்பி பாண்டவர்களை 
எதிர்த்துக்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ தரும புத்திரரால்‌ இறந்தான்‌. 


வினா 6:- மத்திர தேசாதிபதியாகிய சல்லியன்‌ தருமபுத்திரரால்‌ அடிபட்டு 
விழுந்ததும்‌ யுத்தம்‌ எவ்வாறு நடந்தது? 


விடை:- சல்லியன்‌ யுத்தத்தில்‌ அடிபட்டு விழுந்ததும்‌ கெளரவ ஸேனையில்‌ 
ஒரு குழப்பம்‌ உண்டாக அது சிதறி ஓடத்‌ தலைப்பட்டது. அந்த ஸமயத்தில்‌ 
சல்லியன்‌ கூட வந்த அவனது ஸேனை மாத்திரம்‌ தருமபுத்திரரைக்‌ கொல்ல 
முயற்சி செய்தது. இதைக்‌ கண்ட சகுனி முதலியோர்‌ மிகுந்த உத்ஸாஹத்தோடு 
ஓடும்‌ ஸேனையை ஒன்றாகச்‌ சேர்த்துக்‌ கொண்டு தருமபுத்திரரை வந்து சூழ்ந்து 
கொள்ள அங்கு கொடிய போர்‌ தொடங்கியது. பாண்டவர்கள்‌ வெகு லாஹவமாக 
சல்லியனது பரிவாரங்களைக்‌ கொன்று தள்ளிவிட கெளரவஸேனை சிதறி ஓடத்‌ 
தொடங்கியது. அப்பொழுது பாண்டவ ஸேனையுள்‌ மிகுந்த ஸந்தோஷம்‌ உண்டாக 
அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ நோக்கி தருமபுத்திரர்‌ முதலிய பாண்டவர்கள்‌ யுத்தம்‌ 
செய்த பராக்கிரம விசேஷத்தைப்பற்றிப்‌ புகழ்ந்து பேசத்‌ தொடங்கினர்‌. இவ்வாறு 
கெளரவ ஸேனை சிதறி ஓடுவதைக்‌ கண்ட துரியோதனன்‌, அவர்கள்‌ முன்புறம்‌ 
சென்று அவர்களை நிறுத்தித்‌ திருப்பிக்கொண்டு பாண்டவர்களை எதிர்த்து வந்தான்‌. 
இவர்களைப்‌ பீமனும்‌, திருஷ்டத்யும்னனும்‌ எதிர்த்தார்கள்‌. துரியோதனன்‌ தன்‌ 
ஸேனையை நோக்கி, நீங்கள்‌ ஓடிப்‌ போவதால்‌ உங்களுக்கு ஒரு பிரயோசனமும்‌ 


103 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


இல்லை. நீங்கள்‌ எங்கு சென்றாலும்‌ பாண்டவர்கள்‌ உங்களை துறத்தி வந்து 
கொல்வார்கள்‌. இப்பொழுது பாண்டவர்களது ஸேனை குறுகிப்‌ போய்‌ இருக்கிறது. 
கிருஷ்ணார்ஜுனாள்‌ மிகுந்த சிரமத்தை அடைந்திருக்கிறார்கள்‌. இப்பொழுது நீங்கள்‌ 
நின்று யுத்தம்‌ செய்வீர்களாகில்‌ பாண்டவர்களை நாம்‌ ஜயித்து விடலாம்‌. 
அவ்வாறின்றி நாம்‌ இந்த யுத்தத்தில்‌ இறப்போமாகில்‌ நமக்கு வீரஸ்வர்க்கம்‌ 
கிடைக்கும்‌. ஆகையால்‌ ஓடாது நின்று நீங்கள்‌ சண்டை செய்ய வேண்டும்‌: என்று 
தைரியப்படுத்தினான்‌. உடனே கெளரவ ஸேனை பாண்டவ ஸேனையைத்‌ 
தாக்கியது. அப்பொழுது மிலேச்ச தேசாதிபதியாகிய சல்லியன்‌ என்பவன்‌ ஒரு பெரிய 
யானையின்பேரில்‌ ஏறிக்கொண்டு பாண்டவர்களை எதிர்த்தான்‌. இவன்‌ செய்த 
போரால்‌ பாண்டவஸேனை சிதறத்‌ தொடங்க, இவனை மிகுந்த தைரியத்துடன்‌ 
திருஷ்டத்யும்னன்‌ வந்து எதிர்த்தான்‌. முதலில்‌ அவன்‌ யானையைக்‌ கொடிய 
பாணங்களால்‌ அடிக்க அது திரும்பி ஓடத்‌ தொடங்கியது. ஆனால்‌ சல்லியனால்‌ 
தூண்டப்பட்டு அந்த யானை மறுபடியும்‌ எதிரியை நோக்கிவர, அவன்‌ கதை ஒன்றை 
கையிலெடுத்துக்கொண்டு தரையில்‌ குதித்தான்‌. உடனே யானை அவன்‌ ரதத்தை 
பொடிப்‌ பொடியாக நொருக்கி விட்டது. இதைப்‌ பார்த்திருந்த பீமன்‌ சிகண்டி, 
ஸாத்யகி ஆகிய மூவரும்‌ ஓடி வந்து யானையைத்‌ தடுத்தனர்‌. என்ன தடுத்தும்‌ 
விசித்திர யுத்தம்‌ செய்து வந்த சல்லியனிடம்‌ திருஷ்டத்யும்னன்‌ சென்று அவனது 
யானையை வெகு பலமாக கதையால்‌ அடிக்க அது கீழே உயிர்‌ அற்று விழுந்து 
விட்டது. அப்பொழுது கீழே விழுந்த சல்லியனது தலையை ஸாத்யகி வெட்டி 
விட்டான்‌. 


வினா 7:- இவ்வாறு மிலேச்ச ராஜாவாகிய சல்லியன்‌ இறந்ததும்‌ இருபக்கத்‌ 
திலும்‌ யார்‌ யார்‌ எவ்வாறு விசித்திர யுத்தம்‌ செய்தனர்‌? 


விடை:- இதன்‌ பின்பு ஸாத்யகிக்கும்‌, கிருதவர்மாவுக்கும்‌ உண்டான போரில்‌ 
கிருதவர்மா, தேர்‌ குதிரை முதலியவைகளை எல்லாம்‌ இழுத்து தரையில்‌ நிறுத்தி 
விட்டான்‌ . ஸாத்யகியின்‌ ஸமர்த்தியத்தைக்‌ கண்டதும்‌ கிருபர்‌ ஓடி வந்து 
கிருதவர்மாவை தப்புவிக்க எண்ணி அவனைத்‌ தமது ரதத்தில்‌ ஏற்றிக்கொண்டு 
யுத்தகளம்‌ விட்டு போனார்‌. இதைப்‌ பார்த்ததும்‌ கெளரவ ஸேனை ஓடத்‌ தொடங்க, 
துரியோதனன்‌ பாண்டவர்களோடு கொடிய யுத்தம்‌ செய்து காட்டினான்‌. கூடிய 
சீக்கிரத்தில்‌ கிருதவர்மா அவனுக்கு ஸஹாயமாக வேறொரு ரதத்தில்‌ ஏறிக்‌ 
கொண்டு வந்து விட்டான்‌. அப்பொழுது துரியோதனனது பாணங்களால்‌ 
அடிபடாதவனே யுத்த களத்தில்‌ கிடையாது. இவ்வாறு சண்டை செய்து கொண்டி 
ருந்த துரியோதனனைக்‌ கண்டு சிதறி ஓடிப்‌ போன ஸேனை திரும்பவும்‌ வந்து யுத்த 
களத்தில்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து பாண்டவ ஸேனையைத்‌ தாக்கத்‌ தொடங்கியது. 
அப்பொழுது அசுவத்தாமன்‌ பீமஸேனனை எதிர்க்க வெகுகாலம்‌ ஸமயுத்தம்‌ 
நடந்தது. சகுனி தருமபுத்திரரை எதிர்த்து, அவரது தேர்க்‌ குதிரைகளைக்‌ கொன்று 
விட, அவரை ஸஹாதேவன்‌ தன்‌ ரதத்தில்‌ ஏற்றிக்கொண்டு போய்‌ வேறோர்‌ 
ரதத்தில்‌ ஏற்றி அவரை மறுபடியும்‌ யுத்தகளம்‌ அனுப்பினான்‌. சகுனி பிள்ளையாகிய 
உலூகன்‌ நகுலனையும்‌, கிருதவர்மா ஸாத்யகியையும்‌, துரியோதனன்‌ திருஷ்டத்யு 
ம்னனையும்‌, கிருபர்‌ திரெளபதி புத்திரர்களையும்‌, எதிர்த்து மிகுந்த ஆரவாரத்தோடு 
கொடிய போர்‌ செய்தனர்‌. இதில்‌ துரியோதனன்‌ அங்கு மிங்கும்‌ ஸேனைகளை தனது 


104 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விரர்களுக்கு ஸஹாயமாக அனுப்பிக்கொண்டே இருந்தான்‌. அப்பொழுது சகுனியை 
தருமபுத்திரர்‌ உத்தரவின்‌ பேரில்‌ ஸஹாதேவன்‌ எதிர்த்தான்‌. யுத்த களம்‌ எல்லாம்‌ 
அம்புக்‌ கூட்டங்களால்‌ இருளாகி விட்டது. கொஞ்சநாழிகையில்‌ சகுனி தாங்க 
முடியாது தன்‌ ஸேனையோடுூ ஓடிப்போய்‌ விட்டான்‌. கொஞ்ச நாழிகைக்குப்‌ பின்பு 
அவன்‌ தனது ஸேனைகளைக்‌ தயார்‌ செய்து கொண்டு மறுபடியும்‌ யுத்தத்திற்கு 
வந்து, எல்லோரையும்‌ தைரியப்படுத்தி விட்டு யுத்தம்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. 


வினா 8:- இவ்வாறு யுத்தம்‌ நடந்துகொண் டிருக்கையில்‌ அர்ஜுனன்‌ 
மனோநிலை எவ்வா றிருந்தது? அப்பொழுது என்ன காரியத்தை நடத்தினான்‌? 


விடை:- அர்ஜுனன்‌ பகவானை நோக்கி 'கிருஷ்ணா! இந்த யுத்தம்‌ நடப்பதைப்‌ 
பார்‌. இன்றைக்கு 18-ம்‌ நாள்‌ யுத்தம்‌. இதற்குமுன்‌ ஜனங்கள்‌ அதிகமாக இருந்த 
கெளரவஸேனை இப்பொழுது மிகவும்‌ மெலிந்திருக்கிறது. பீஷ்மர்‌ இறந்த பின்பு 
துரியோதனன்‌ ஸமாதானம்‌ செய்துகொண்‌் டிருப்பானாகில்‌ இந்த கஷ்டங்கள்‌ ஒரு 
நாளும்‌ வந்திரா. பீஷ்மர்‌ அன்று எவ்வளவோ இவ்விஷயத்தை எடுத்துக்‌ கூறியும்‌ 
அவை இந்த துராத்மா மனதில்‌ ஏறாமல்‌ போய்விட்டதே! துரோணர்‌ இறந்த 
பின்பாவது இந்த பாபி பீஷ்மர்‌ சொல்லியபடி கேட்டிருக்கக்‌ கூடாதா? பின்பு 
கர்ணனும்‌, சல்லியனும்‌, உயிரற்று விழுந்தார்களே, அப்பொழுதாவது இந்தக்‌ 
கொடியவனுக்கு புத்தி வந்திருக்கக்கூடடாதா? இன்னும்‌ விளக்கில்‌ விழுந்து இறக்க 
வரும்‌ விட்டிலைப்போல்‌ ஏன்‌ இவன்‌ யுத்தத்திற்கு வந்து உயிர்‌ இழக்கவேண்டும்‌. 
இவனால்‌ தானே இவ்வளவு அரசர்கள்‌ உயிர்‌ இழந்தார்கள்‌! என்று சொல்லி மிகுந்த 
துக்கப்பட்டு விட்டுப்‌ பின்பு “ஏ மஹாநுபாவா! இவ்வளவுபேர்‌ மாண்டும்‌, இவன்‌ 
மாத்திரம்‌ ஏன்‌ இன்னும்‌ இறவாமலிருக்கிறான்‌? இவன்‌ விதுரர்‌ முன்‌ சொல்லியபடி 
க்ஷத்திரியர்‌ எல்லோரையும்‌ ஒழிக்கப்‌ பிறந்தவன்‌ போல்‌ இருக்கிறது. இவன்‌ 
இறந்தால்‌ தான்‌ சணடை முடிந்ததாகும்‌' என்று வீரியத்தோடு சொல்லி விட்டு, 
அன்றோடு கெளரவ ளேனையையும்‌ துரியோதனனையும்‌ அழித்து விடுவதாகச்‌ 
சொல்லிக்கொண்டு யுத்தத்திற்கு கிளம்பினான்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ செய்த 
விசித்திர யுத்தத்தால்‌ கெளரவ ளேனையில்‌ குழப்பம்‌ உண்டாக வீரர்கள்‌ எல்லோ 
ரும்‌ சிதறி ஓடத்‌ தொடங்கினர்‌. பீமனே துரியோதனனையும்‌ அவன்‌ தம்பிமாரையும்‌ 
கொல்வதாகச்‌ சபதம்‌ செய்து அவன்‌ தம்பிமாரில்‌ சிலறைக்‌ கொன்றிருப்பதால்‌ 
அர்ஜுனன்‌ அப்பொழுது துரியோதனனைக்‌ கொல்லாது விட்டான்‌. 


வினா 9:- இவ்வாறு அர்ஜுனன்‌ சண்டை செய்து வருகையில்‌, கெளரவ 
ஸேனையில்‌ யார்‌ யார்‌ எவ்வாறு யார்‌ யாரால்‌ கொல்லப்பட யுத்தம்‌ முடியத்‌ 
தொடங்கியது? 


விடை:- திருஷ்டத்யும்னனுக்கும்‌ துரியோதனனுக்கும்‌ போர்‌ உண்டாக, அதில்‌ 
துரியோதனன்‌ யுத்த வேகத்தை தாங்கமுடியாது ஓடி ஒளித்துக்‌ கொண்டான்‌. கிருப 
கிருதவர்மாக்கள்‌ துரியோதனனை யுத்தகளம்‌ எங்கும்‌ தேடிக்காணாது முடிவில்‌ 
சகுனியோடு அவன்‌ இருப்பதைக்‌ கண்டு தேர்ந்தார்கள்‌. பீமன்‌ அப்பொழுது யானைக்‌ 
கூட்டத்தைக்‌ கொன்று சாய்த்தான்‌. அந்த ஸமயத்தில்‌ துரியோதனாதியர்‌ 
எல்லோரும்‌ வந்து பீமனை எதிர்க்க பீமன்‌ எளிதில்‌ எல்லோரையும்‌ கொன்று 


105 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விட்டான்‌. துரியோதனாதியரில்‌ துரியோதனனும்‌ ஸுதர்சனனும்‌ தான்‌ அப்பொழுது 
இறவாமலிருந்தவர்கள்‌. இதற்குள்‌ திருஷ்டத்யும்னன்‌ முதலியோர்‌ கெளரவ 
ஸேனையில்‌ தம்மால்‌ கூடிய வரையில்‌ எல்லோரையும்‌ கொன்று விட்டார்கள்‌. 
கிருப கிருதவர்மா அசுவத்தாமா, ஆகிய இவர்கள்‌ சிரமம்‌ மேலிட்டதால்‌ அப்பொழுது 
யுத்தகளத்தை விட்டூ ஒதுங்கி நின்றனர்‌. சகுனியும்‌ துரியோதனனும்‌ மாத்திரம்‌ 
வெகு உத்ஸாகத்தோடு அப்பொழுது யுத்தம்‌ செய்து வந்தனர்‌. பீமன்‌ அப்பொழுது 
எளிதில்‌ ஸுதர்சனனையும்‌ அர்ஜுனன்‌ ஸுசர்மா முதலிய ஸம்ஸப்தகர்களையும்‌ 
கொன்று விட்டார்கள்‌. ஸஹாதேவனுக்கும்‌ சகுனிக்கும்‌ போர்‌ உண்டாயிற்று. அதில்‌ 
வெகு காலம்‌ இருவரும்‌ ஸமயுத்தம்‌ செய்தனர்‌. சகுனி மிகுந்த கோபத்தோடு 
ஸஹாதேவனைத்‌ தாக்க அவன்‌ மூர்ச்சை போய்‌ தேர்த்‌ தட்டில்‌ விழுந்தான்‌. 
அப்பொழுது பீமன்‌ ஓடி வந்து சகுனி முதலியோரைத்‌ தாக்க, ஸஹாதேவன்‌ கொஞ்ச 
நாழிகையில்‌ மூர்ச்சை தெளிந்தெழுந்தான்‌. அப்பொழுது சகுனிக்கு ஸஹாயமாக 
வந்த அவன்‌ பிள்ளை உலூகனை ஸஹாதேவன்‌ கொன்று சாய்த்தான்‌. இவ்வாறு 
ஸஹாதேவன்‌ செய்ததும்‌ சகுனி பயந்து ஓடத்‌ தொடங்கினான்‌. அப்பொழுது தான்‌ 
சகுனியைக்‌ கொன்று விடுவதாகச்‌ செய்த பிரதிஞ்ஞை ஞாபகம்‌ வர, ஸஹாதேவன்‌ 
அவனைத்‌ துறத்திச்‌ சென்று அவன்‌ தலையை வெட்டி வீட்டான்‌. இவ்வாறு 
சகுனியை யுத்தகளம்‌ எங்கும்‌ தேடியும்‌ அவர்களால்‌ கண்டு பிடிக்க முடியவில்லை. 
கிருபர்‌ முதலியோர்‌ யுத்தகளம்‌ விட்டு வெளியில்‌ சென்று சிரம பரிஹாரம்‌ செய்யப்‌ 
போயினர்‌. 


வினா 10:- இவ்வாறு யுத்தம்‌ அன்று ஸாயங்காலம்‌ ஒருவாறு முடிந்ததும்‌ 
பாண்டவர்கள்‌ என்ன செய்தனர்‌? அங்கு என்ன என்ன நடந்தன? 


விடை :- பாண்டவர்களுக்கு ஜயம்‌ வந்தும்‌ இன்னும்‌ துரியோதனன்‌ இறக்க 
வில்லையே என்ற துக்கம்‌ மேலிட்டது. இப்படி இருக்கையில்‌ ஸாத்யகி 
ஸஞ்ஜயனைச்‌ சிறை பிடித்துக்‌ கொண்டு வந்து அவனை என்ன செய்வது என்று 
பாண்டவர்களோடு யோசித்தான்‌. அந்தத்‌ தருணத்தில்‌ வியாஸர்‌ அங்கு தோன்றி 
ஸஞ்ஜயனை விட்டு விடும்படி கட்டளையிட, பாண்டவர்கள்‌ அவர்‌ உத்திரவுப்படி 
அவனை விட்டு விட்டார்கள்‌. அப்பொழுது மிகுந்த பயத்தோடு இராஜ்யம்‌ நோக்கி 
ஓடும்‌ ஜனங்கள்‌ ஸ்திரீகள்‌ முதலியோரோடு எளஞ்ஜயனும்‌ இராஜ்யத்துட்‌ சென்றான்‌. 
அப்பொழுது யுயுத்ஸு (திருதராஷ்டிரனது வைசிய பத்னியின்‌ பிள்ளை) தருமபுத்திர 
ரிடம்‌ விடை பெற்று திருதராஷ்டிரனைத்‌ தேற்றச்‌ சென்றான்‌. பாண்டவர்கள்‌ 
யுத்தகளம்‌ எங்கும்‌ துரியோதனனை அன்று ஸாயங்காலம்‌ தேடிக்‌ கொண்டிருந்தனர்‌. 
பாண்டவர்கள்‌ பக்கத்தில்‌ பகவான்‌, பாண்டவர்கள்‌, திரெளபதி புத்திராள்‌, திருஷ்டத்யு 
ம்னன்‌, சிகண்டி முதலியோர்‌ அப்பொழுது பிழைத்திருந்தனர்‌. 


வினா 11: இவ்வாறு எல்லோரும்‌ இறந்ததும்‌ துரியோதனன்‌ பாண்டவர்கள்‌ 


கண்ணில்‌ படாது எங்கு சென்றிருந்தான்‌? ஏன்‌? அவனிருந்தது யார்‌ யாருக்கு 
எவ்வாறு தெரியும்‌? 


விடை:- சகுனி இறந்ததும்‌ பாண்டவர்களுக்கு மிகுந்த ஸந்தோஷம்‌ உண்டாக 
அவர்கள்‌ மெய்ம்மறந்து கூக்குறலிட்டு குதிக்கத்‌ தொடங்கினர்‌. அப்பொழுது யுத்த 


106 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


களத்தில்‌ தனிமையாக பாணக்‌ காயங்கள்‌ பொறுக்க முடியாது நின்ற துரியோதனன்‌ 
தன்‌ கையில்‌ ஒரு கதையை எடுத்துக்கொண்டு மிகுந்த யோசனையின்‌ பேரில்‌ 
சப்தம்‌ காட்டாது த்வைபாயனஸ்ரஸ்‌ என்ற ஒரு பெரிய குளத்தை நோக்கிச்‌ 
சென்றான்‌. அதன்‌ கரையில்‌ நின்றுகொண்‌ டிருக்கையில்‌ அவனை பயந்தோடும்‌ 
ஸஞ்ஜயன்‌ கண்டு மிகுந்த துக்கத்தை அடைந்து புலம்பிவிட்டு அவன்‌ மேல்‌ 
செய்யப்போகிற காரியத்தை அறிந்துகொண்டு ஹஸ்தினாபுரம்‌ சென்றான்‌. 
துரியோதனன்‌ அந்தக்‌ குளத்துள்‌ இறங்கி அதன்‌ ஜலத்தை ஸ்தம்பனம்‌ செய்து 
கொண்டு உள்ளே இருந்து சிரமபரிஹாரம்‌ செய்து விட்டு மறுநாள்‌ அசுவத்தாமா 
முதலியோரோடு பாண்டவர்களை எதிர்ப்பதாக எண்ணங்‌ கொண்டிருந்தான்‌. 
யுத்தகளம்‌ விட்டு வெளியே போயிருந்த அசுவத்தாமா முதலியோர்‌ தமது குதிரை 
களுக்குத்‌ தண்ணீர்காட்ட அந்தக்‌ குளத்தருகில்‌ வந்து கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ 
குளத்துள்‌ போகும்‌ துரியோதனனைக்‌ கண்டு ஓடோடியும்‌ வந்து தண்ணீருள்‌ இருந்த 
துரியோதனனை நோக்கி ஸம்பாஷிக்கத்‌ தொடங்கினர்‌. 


வினா 12:- இவர்கள்‌ என்ன ஸம்பாஹணை செய்தனர்‌. இதனால்‌ என்ன 
விபரீதம்‌ விளைந்தது? 


விடை: - கிருபர்‌ முதலியோர்‌ துவைபாயனஸரஸின்‌ கரையில்‌ வந்து 
துரியோதனனை நோக்கி சீக்கிரம்‌ தண்ணீரை விட்டு எழுந்திரு. பாண்டவர்களை 
எதிர்ப்போம்‌. அவர்கள்‌ இப்பொழுது களைத்திருக்கிறார்கள்‌. எங்கள்‌ மூவரது 
ஸஹாயத்துடன்‌ நீ அவர்களை இப்பொழுதே வெல்லலாம்‌' என்று சொன்னார்கள்‌. 
அதற்கு துரியோதனன்‌ நீங்கள்‌ மூன்று பேரும்‌ இந்தக்‌ கொடிய யுத்தத்தில்‌ பிழைத்து 
வந்தது உங்கள்‌ அதிஷ்டமே! எனக்கும்‌ களைப்பு அதிகமாக இருக்கிறது. காயமோ 
பலமாகப்‌ பட்டிருக்கிறது. உங்களுக்கும்‌ அவ்வாறே தான்‌ இருக்கும்‌ என்று 
எண்ணுகிறேன்‌. நாம்‌ எல்லோரும்‌ கொஞ்சம்‌ இன்றிரவு ஒன்றும்‌ செய்யாது 
களைப்பாறி நாளை பாண்டவர்களை எதிர்ப்போம்‌' என்று மறுமொழி கூறினான்‌. 
அதற்கு அவர்கள்‌ 'சீக்கிரம்‌ எழுந்திரு! சூட்டோடு சூடாக நாம்‌ வேலை செய்ய 
வேண்டும்‌. நாம்‌ பாண்டவர்களுக்கு களைப்பார இடங்கொடுத்தால்‌ அவர்களுக்கும்‌ 
பலவிருத்தியாகும்‌. இது தான்‌ அவர்களைக்‌ கொல்லத்‌ தக்க தருணம்‌' என்று 
பலவாறாகச்‌ சொல்ல துரியோதனன்‌ தன்னால்‌ அப்பொழுது ஒன்றும்‌ முடியாது 
என்று மறுத்து விட்டான்‌, இவர்கள்‌ வெகு காலம்‌ அங்கேயே பேசிக்கொண்டிருந்தனர்‌. 
இவர்கள்‌ ஸம்பாஷணை தொடங்கிய காலத்தில்‌, பீமனுக்கு மாம்ஸம்‌ கொண்டு 
கொடுக்கும்‌ சில வேடர்கள்‌ அங்கு வந்தனர்‌. அவர்கள்‌ துரியோதனன்‌ ஒளிந்திருப்‌ 
பதை அறிந்து, பீமனிடம்‌ இதைச்‌ சொன்னால்‌ தமக்கு வெகுமதி கிடைக்கும்‌ என்று 
எண்ணி பீமனிடம்‌ வந்து ஸங்கதியைத்‌ தெரிவித்தனர்‌. பீமன்‌ தருமபுத்திராதிகளிடம்‌ 
இதைச்‌ சொல்லி வேடர்களுக்கு மிகுந்த வெகுமதி கொடுத்தான்‌. இவ்வாறு தமது 
வேவுகாரரால்‌ கண்டு பிடிக்கப்படாத துரியோஇருந்த இடத்தை வேடர்களால்‌ அறிந்து 
பாண்டவ வீரர்கள்‌ எல்லோரும்‌ சேர்ந்து கொண்டு துவைபாயனஸரஸின்‌ கரையை 
நோக்கிப்‌ புறப்பட்டனர்‌. 


வினா 13.- பாண்டவர்கள்‌ துவைபாயனஸரஸின்‌ கரை வந்ததும்‌ முதலில்‌ 
என்ன நடந்தது? 
107 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- பாண்டவர்கள்‌ மிகுந்த ஆரவாரத்தோடு வருவதைக்‌ கண்ட கிருபர்‌ 
முதலியோர்‌ மறைந்து வனத்துள்‌ புகுந்து கொண்டனர்‌. பாண்டவர்கள்‌ குளக்கரை 
வந்ததும்‌ பகவான்‌, தருமபுத்திரரை நோக்கித்‌ 'துரியோதனன்‌ தனது மாயா சக்தியால்‌ 
இந்தத்‌ தண்ணீரைக்‌ கடினமாக்கிக்‌ கொண்டு அதனுள்‌ ஒளிந்திருக்கிறான்‌. 
முன்காலத்தில்‌ துஷ்டநிக்கிரகம்‌ செய்த பெரியோர்கள்‌ எவ்வாறு எதிரிகளது 
மாயையைக்‌ கெடுத்து அவர்களைக்‌ கொன்றார்களோ அவ்வாறு நீரும்‌ 
இக்கொடியவனது மாயையைக்‌ கெடுத்து இவனை ஸம்ஹாரம்‌ செய்யும்‌: என்று 
தூண்டினார்‌. உடனே தருமபுத்திரர்‌ தண்ணீரிலிருந்த துரியோதனனை நோக்கி; 'ஏ 
துரியோதனா! ஏன்‌ க்ஷத்திரிய தர்மத்திற்கு விரோதமாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்‌ 
கிறாய்‌, உனது ஆண்மை எங்கே! கர்ணன்‌ சகுனி முதலியோரை நம்பி யுத்தம்‌ 
தொடங்கினாயே! அவர்களால்‌ என்ன செய்ய முடிந்தது, வெட்கம்‌ கெட்டவனே! 
தண்ணீரை விட்டூ வெளியில்‌ இப்பொழுது வந்து உனது பராக்கிரமத்தைப்‌ பலர்‌ 
அறியக்‌ காட்டு: என்று புண்படச்‌ சொன்னார்‌. இதைத்‌ தாங்க முடியாது துரியோதனன்‌ 
தண்ணீரி ' லிருந்தபடியே 'உயிருள்ள ஜந்துக்களுக்கு பயம்‌ ஸஹஜம்‌ தானே. ஏன்‌ 
அதை இவ்வளவு பழித்துக்‌ கூறவேண்டும்‌. ஆனால்‌ நான்‌ பயந்து யுத்தகளம்‌ விட்டு 
ஓடி வரவில்லை; எனக்கு ஸஹாயம்‌ ஒருவரும்‌ இல்லாமற்‌ போனதாலும்‌, களைப்பு 
வந்து விட்டபடியாலும்‌, அதைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள இங்கு வந்தேன்‌. என்‌ களைப்புத்‌ 
தீர்ந்ததும்‌ உங்களோடு தடையின்றி யுத்தம்‌ செய்கிறேன்‌. நீங்களும்‌ கொஞ்சம்‌ 
இளைப்பாருங்கள்‌' என்று மறுமொழி கூறினான்‌. அதற்கு தரும்‌ புத்திரர்‌, 'எங்கள்‌ 
களைப்புத்‌ தீர்ந்து விட்டது. உனக்கு பராக்கிரமம்‌ உண்டானால்‌ எங்களைக்‌ கொன்று 
இராஜ்யத்தையாவது, அல்லது எங்களால்‌ மாண்டு வீரஸ்வர்க்கத்தையாவது நீ 
அடை என்று அவனைத்‌ தூண்டினார்‌. அப்பொழுது துரியோதனன்‌, 'எனக்கு 
இப்பொழுது இராஜ்யம்‌ வேண்டும்‌ என்ற இச்சை இல்லை. எவர்களுக்காக நான்‌ 
இராஜ்யத்தை இச்சிக்கவேண்டுமோ அவர்கள்‌ எல்லோரும்‌ யுத்தத்தில்‌ உயிர்‌ 
விட்டனர்‌. இப்பொழுது காலியாக இருக்கும்‌ பூமியை நீயே தடையின்றி ஆளலாம்‌. 
என்னைப்போன்ற கொடிய நிலையை அடைந்தவர்களுக்கு இராஜ்யமாள எவ்வாறு 
மனம்‌ வரும்‌? நான்‌ மான்தோல்‌ போர்த்து காட்டிற்குப்‌ போய்‌ விடுவேன்‌, நீயே உன்‌ 
இஷ்டப்படி இந்த இராஜ்யத்தை ஆளலாம்‌' என்று மறுமொழி கூறினான்‌. அப்பொழுது 
தருமபுத்திரர்‌, 'அடே பித்தா! ஏன்‌ இவ்வாறு இப்பொழுது உளருகிறாய்‌? உன்னிடத்தில்‌ 
எனக்குக்‌ கொஞ்சமேனும்‌ கருணை யுண்டாகாது. எனக்கு இப்பொழுது இராஜ்யத்‌ 
தைக்‌ கொடுத்துவிடலாம்‌ என்று உனக்குத்‌ தோன்றுகிறதோ? நீ கொடுத்து நான்‌ 
இனிமேல்‌ வாங்கவே மாட்டேன்‌ . வாங்குவது க்ஷத்திரிய தர்மம்‌ அல்லவே! 
உன்னைத்‌ தோற்கடித்தே நான்‌ இராஜ்யத்தை ஆளப்‌ போகிறேன்‌. மேலும்‌ தோல்வி 
அடைந்து பயந்து ஓடி வந்திருக்கும்‌ உனக்கு இராஜ்யத்தைக்‌ கொடுக்க என்ன 
பாத்யதை? பகவான்‌, திருதராஷ்டிரன்‌, காந்தாரி, விதுரர்‌, பீஷ்மர்‌, துரோணர்‌ முதலிய 
தர்மாத்மாக்கள்‌ இராஜ்ய பாகத்தை எங்களுக்குக்‌ கொடுத்துவிடும்படி நயந்து 
சொன்ன காலத்தில்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ பாத்யமிருந்தது. நீ அப்பொழுது இவ்வாறு 
செய்திருந்தால்‌ இவ்வளவு கஷ்டம்‌ வந்திராது. இப்பொழுது இராஜ்யம்‌ யுத்தத்தால்‌ 
எங்களதாய்‌ விட்டது. நீ என்னடா எங்களுக்கு அதைக்‌ கொடுப்பது. ஏனடா கடைத்‌ 
தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளை யாருக்கு உடைக்க எண்ணுகிறாய்‌? உன்‌ உயிர்‌ 
என்‌ கையில்‌ இருக்கிறது. நீ எவ்வளவு விதத்திலோ எங்களது உயிரை மாய்க்கப்‌ 
பார்த்தாய்‌. எங்களை எவ்வளவோ அவமானம்‌ செய்திருக்கிறாய்‌. அதற்காக 


108 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


இப்பொழுது உனது உயிரை நாங்கள்‌ வாங்க வேண்டும்‌. சீக்கிரத்தில்‌ எழுந்துவா 
என்று பலவாறாகத்‌ துரியோதனனைப்‌ பழித்துச்‌ சண்டைக்கு இழுத்தார்‌. 


வினா 14:- துரியோதனன்‌ அப்பொழுது என்ன செய்தான்‌? மேல்‌ என்ன 
நடந்தது? 


விடை:- அப்பொழுது இந்த வாக்பாணங்களைத்‌ தாங்க முடியாது துரியோத 
னன்‌ தண்ணீருள்‌ துடித்தான்‌. இதன்‌ பின்பு துரியோதனன்‌ தருமபுத்திரரை நோக்கி, 
நீங்களோ அநேகர்‌. நானோ ஒருவன்‌, மிகவும்‌ களைத்திருக்கிறேன்‌. என்னோடு 
நீங்கள்‌ ஒவ்வொருவராய்ச்‌ சண்டைக்கு வாருங்கள்‌. நான்‌ எல்லோரையும்‌ 
எதிர்க்கிறேன்‌; உங்களையும்‌ நிச்சயமாகக்‌ கொல்லுவேன்‌' என்றான்‌. இதைக்‌ 
கேட்டதும்‌ தருமபுத்திரருக்கு இரக்கம்‌ வர எல்லோரும்‌ ஒவ்வொருவராக உன்னை 
எதிர்க்கிறோம்‌. எங்களுள்‌ யாரையாவது நீ கொன்று விட்டால்‌ இராஜ்யம்‌ உன்னது 
என்று வாக்களித்தார்‌. அப்பொழுது துரியோதனன்‌, 'நான்‌ இந்த கதையை வைத்துக்‌ 
கொண்டு யுததம்‌ செய்கிறேன்‌. உங்களுள்‌ யாராவது தகுந்தவன்‌ ஒருவன்‌ என்னுடன்‌ 
யுத்தத்திற்கு வரட்டும்‌, என்று சொல்ல தருமபுத்திரர்‌ அதற்கு ஒப்புக்‌ கொண்டார்‌. 
உடனே துரியோதனன்‌ குளத்தை விட்டு தன்‌ தேகக்‌ காயத்தோடு எழுந்து வந்தான்‌. 
வந்ததும்‌ தன்னோடு ஒவ்வொருவனாகவே யுத்தம்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
மறுபடியும்‌ சொல்ல, தருமபுத்திரர்‌ 'அபிமன்யுவைக்‌ கொல்லுங்கால்‌ உங்களுக்கு இது 
ஞாபகம்‌ வரவில்லைபோலும்‌' என்று குத்திக்காட்டி விட்டு, அவனது வேண்டுகோ 
ளின்படி அவரே அந்த யுத்தத்திற்கு ஸாக்ஷியாக இருந்து கொண்டார்‌. அப்பொழுது 
பீமன்‌ அவனைச்‌ சண்டை செய்து கொல்வதாகச்‌ சபதம்‌ செய்து தன்‌ கதையைத்‌ 
தூக்கிக்கொண்டு அவன்‌ எதிரே வந்து நின்றான்‌. 


வினா 15:- இந்த ஸமயத்தில்‌ யார்‌ எவ்வாறு எமாக்ஷியாக அங்கு வந்து 
சேர்ந்தது? 


விடை:- குரு பாண்டவ யுத்தம்‌ தொடங்குவதற்கு முன்‌ இருதிறத்தாரோடும்‌ 
சேர மனமில்லாத பலராமர்‌, தீர்த்த யாத்திரைக்குப்‌ போய்விட்டதாக முன்னமே 
சொல்லி யிருக்கிறோம்‌. அவர்‌ தீர்த்த யாத்திரை முடியுங்‌ காலம்‌ இந்தத்‌ 
தருணத்திற்கு ஸரியாக இருந்தது. நாரதரால்‌ பீமனுக்கும்‌ துரியோதனனுக்கும்‌ 
நடக்கப்போகிற கதாயுத்தத்தைக்‌ கேள்விப்பட்டுத்‌ தமது சிஷ்யர்களாகிய அவர்கள்‌ 
செய்யும்‌ விசித்திர யுத்தத்தைப்‌ பார்க்கவேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ பலராமர்‌ 
துவைபாயனஸரஸின்‌ கரை வந்து சேர்ந்தார்‌. அப்போது எல்லாரும்‌ அவருக்கு 
வந்தனை வழிபாடுகள்‌ செய்து அவரைபே அந்த கதாயுத்தத்திற்கு ஸாக்ஷியாக்கினர்‌. 
அவரும்‌ அதை ஒப்புக்கொண்டார்‌. 


வினா 16:- பலராமர்‌ முதலில்‌ எந்த தீர்த்தத்திற்குப்‌ போனார்‌? அதன்‌ விசேஷம்‌ 
என்ன? 


விடை: யுத்தகளம்விட்டுப்‌ போனதும்‌ பலராமர்‌ பிரபாஸம்‌ என்ற தீர்த்தம்‌ 
சென்றார்‌. அந்தத்‌ தீர்த்தத்தில்‌ முன்‌ காலத்தில்‌ க்ஷய ரோகத்தால்‌ பாதிக்கப்பட்ட 
109 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


சந்திரன்‌ ஸ்நானஞ்‌ செய்து அதிலிருந்து நீங்கினான்‌. சந்திரனுக்கு தக்ஷப்பிரஜா 
பதியின்‌ பெண்கள்‌ 27 பெயர்கள்‌ பெண்சாதிகளாக ஏற்பட அவர்களுள்‌ ரோஹிணி 
தேவி யிடமே மிகுந்த காதல்‌ அவனுக்கு இருந்தது. அவளைவிட்டு அவன்‌ 
இணைபிரியாது மற்றையப்‌ பெண்சாதிகளை அலக்ஷயம்‌ செய்து வந்தான்‌. அவர்கள்‌ 
தமது தகப்பனாராகிய தக்ஷரிடம்‌ சென்று முறையிட அவர்‌ சந்திரனிடம்‌ அப்பா! 
எல்லாப்‌ பெண்சாதிகளிடத்தும்‌ ஒரே மாதிரியாக இரு. இவ்வாறிருப்பது தகுதியன்று' 
என்று எவ்வளவுதரம்‌ கிளிப்பிள்ளைக்குச்‌ சொல்லுவது போல புத்தி சொல்லியும்‌ 
சந்திரன்‌ அதை லக்ஷ்யம்‌ செய்யவில்லை. இதைக்‌ கண்டு அவர்‌, 'உனக்கு க்ஷய 
ரோகம்‌ வரட்டும்‌ என்று சபித்துவிட்டுத்‌ தமது ஆசிரமம்‌ சென்றார்‌. இதனால்‌ 
சந்திரனது ஒளி வரவரக்‌ குறைந்து கொண்டே வர, உலகத்திலுள்ள ஒளஷதாதிகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ ஸாரமே இல்லாமல்போய்‌ உலகமே கஷ்டப்படத்‌ தொடங்கியது. 
தேவர்கள்‌ எல்லோரும்‌ சந்திரன்‌ உண்டாகும்‌ தீங்குகளை தக்ஷரிடம்‌ சொல்ல, அவர்‌ 
'இவன்‌ தன்‌ பெண்சாதிகளை ஸமமாக எண்ணி நடத்திவரட்டும்‌. மேலும்‌ ஸரஸ்வதி 
ஸங்கமத்திருக்கும்‌ பிரபாஸ்‌ தீர்த்தத்தில்‌ அவன்‌ ஸ்நானம்‌ செய்யட்டும்‌; அப்படிச்‌ 
செய்வானேயானால்‌ அவன்‌ மாதத்தில்‌ 15 நாள்‌ குறைந்து, மீதி 15 நாள்‌ வளருவான்‌' 
என்று அனுக்கிரஹித்தார்‌. ஒவ்வொரு அமாவாஸையிலும்‌ சந்திரன்‌ இந்த 
தீர்த்தத்தில்‌ ஸ்நாநம்‌ செய்து தான்‌ இழந்த ஒளி அடைகிறானாம்‌. அதனால்‌ இந்த 
தீர்த்தத்திற்கு பிரபாஸ தீர்த்தம்‌ என்று பெயர்‌ வந்தது. இதனால்‌ அநேகம்‌ பேரைக்‌ 
கட்டியாளும்‌ நிலையில்‌ இருப்பவர்கள்‌, பக்ஷபாதிகளாக இருக்க லாகாது. அப்படி 
இருப்பார்களேயானால்‌ சந்திரன்‌ பட்டபாடு படுவார்கள்‌ என்று நாம்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டியது. 


வினா 17:- இதன்‌ பின்‌ பலராமர்‌ சென்ற உதபன தீர்த்தத்தின்‌ விசேஷம்‌ என்ன? 


விடை:- முன்காலத்தில்‌ ஏகர்‌, துவிதர்‌, திரிதர்‌ மூன்று ரிஷிகள்‌ இருந்தார்கள்‌. 
இவர்களுள்‌ திருதரே சாஸ்திரங்களை நன்றாகத்‌ தெரிந்துகொண்டு அவர்கள்‌ 
தகப்பனார்‌ கெளதமருக்கு ஸமமாக இருந்தார்‌. கெளதமரது சிஷ்யர்கள்‌ எல்லோரும்‌ 
இப்பிள்ளைகளையே தமது குருக்களாக எண்ணி வழிபட்டு வந்தார்கள்‌. இப்படி 
இருக்கையில்‌ ஏகருக்கும்‌ துவிதருக்கும்‌ ஒரு யாகம்‌ செய்யவேண்டும்‌ என்ற 
எண்ணம்வர, அதற்குப்‌ பொருள்‌ யாசிக்க திருதரை முன்னிட்டுக்கொண்டு போனால்‌ 
தான்‌ முடியும்‌ என்று பட்டது. அவர்கள்‌ அவ்வாறே செய்து சிற்‌ சில இடங்களில்‌ 
யாகப்‌ பசுக்களைப்‌ பெற்று, ஒரு காட்டுவழியாகப்‌ போகையில்‌ ஏகரும்‌ துவிதரும்‌ 
நமது தம்பி நல்ல யோக்யதை உடையவன்‌. அவனுக்கு இதுபோல எவ்வளவோ 
பொருள்‌ எளிதில்‌ கிடைக்கும்‌, யாகம்‌ எளிதில்‌ அவன்‌ செய்து கொள்ளலாம்‌. 
ஆகையால்‌ நாம்‌ அவனை ஏமாற்றி இப்பொருள்களைக்‌ கொண்டு போய்‌ நாமே 
யாகம்‌ செய்து அதன்‌ பலனை நாமே அடைவோம்‌ என்று எண்ண மிட்டுக்கொண்டு 
போயினர்‌. நடுவில்‌ இருட்டு வந்து மூடிக்கொள்ள ஒரு ஓநாய்‌ அவர்கள்‌ முன்‌ 
தோன்றியது. உடனே ஸரஸ்வதீக்‌ கரையில்‌ இருந்த ஒரு பொந்தில்‌ திருதர்‌ ஓடி 
ஒளிந்து கொள்ள அது மிகவும்‌ ஆழமாக இருந்ததால்‌ அதன்‌ உள்ளே அவர்‌ விழுந்து 
புலம்பத்‌ தொடங்கினார்‌. இந்தக்‌ கூக்குரல்‌ தமயனார்கள்‌ காதில்‌ விழுந்தபோதிலும்‌ 
கேட்காதவர்கள்‌ போல ஓநாய்க்கு பயந்து பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌ எடுத்துக்‌ 


110 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


கொண்டு ஓடிவிட்டனர்‌. அந்தப்‌ பொந்தி லிருந்தபடியே திருதர்‌ மானஸயாகம்‌ செய்ய 
தமது ஞான வலிமையால்‌ தேவலோகத்தைக்‌ கலக்கலாயினர்‌. உடனே தேவர்கள்‌ 
எல்லோரும்‌ பிரறஹஸ்பதியை முன்னிட்டுக்‌ கொண்டு திருதர்‌ இருக்கும்‌ இடம்‌ வந்து 
ஹவிர்ப்பாகத்திற்காக நின்றனர்‌. அவர்‌ மானஸ்கமாக இவர்களுக்கு வேண்டியவை 
எல்லாம்‌ கொடுத்து திருப்திப்‌ படுத்தினார்‌. தேவதைகள்‌ திருதரது வேண்டுகோலின்‌ 
படி அந்தப்‌ பொந்திலிருந்து அவரை எடுத்துவிட்டு, அந்தத்‌ தீர்த்தத்தில்‌ மூழ்குவோரு 
க்கு யாகம்‌ செய்த பலன்‌ வரும்படியாக அனுக்கிரகித்துத்‌ தமது இருப்பிடம்‌ 
சென்றனர்‌. திருதர்‌ தமது தமயன்மார்களுக்குக்‌ கொடிய சாபமும்‌ கொடுத்தார்‌. 
இதுவே உதபன தீர்த்தத்தின்‌ கரையில்‌ நடந்த விசேஷம்‌. இக்கதையால்‌ மானஸ 
பூஜையின்‌ மேன்மையும்‌ மோசக்‌ கருத்துடையோர்‌ படும்பாடும்‌ நன்றாய்‌ வெளி 
வருகின்றன. 


வினா 18:- இதன்‌ பின்பு பலராமர்‌ எந்த எந்த தீர்த்தங்களுக்குப்‌ போனார்‌? 
அவைகளின்‌ விசேஷங்களின்‌ சுருக்கம்‌ என்ன? 


விடை: - வினாசன தீர்த்தம்‌ முதல்‌ ஸெளபூமிகா தீர்த்தம்‌ வரையில்‌ உள்ள 
ஐந்து தீர்த்தங்களில்‌ பலராமர்‌ விதிப்படி ஸ்நாநம்செய்து, ஸரஸ்வதீந்தி, ரிஷிகளுக்கு 
அனுகூலம்‌ செய்வதற்கு கிழக்கு நோக்கித்‌ திரும்பி அநேக தீர்த்தங்களை உண்டாக்கி 
யிருந்த இடம்‌ சென்று ஸத்காலக்ஷேபம்‌ செய்தார்‌. இதன்பின்‌ ஸரஸ்வதி ஏழு 
ரிஷிகளை திருப்தி செய்வதற்காக ஏழு ரூபமாக இருந்த ஸப்த ஸரஸ்வதீ தீர்த்தம்‌ 
சென்றார்‌. இதன்‌ கரையில்‌ முன்‌ காலத்தில்‌ மங்கனகர்‌ என்ற ரிஷி தபஸு செய்து 
வந்தார்‌. இவரிடமிருந்துதான்‌ மருத்‌ தேவதைகள்‌ உண்டானது. இவர்‌ தபஸ்‌ இந்த 
தீர்த்தத்தின்‌ கரையில்‌ தான்‌ பூர்த்தியை அடைந்தது. ஒரு நாள்‌ இவர்‌ கை தர்ப்பைப்‌ 
புல்லால்‌ அறுபட அதிலிருந்து ஒரு இலைச்சாறு வந்ததே ஒழிய ரத்தமே வரவில்‌ 
லை. இது தபோமஹிமை என்று எண்ணி கர்வத்தால்‌ இவர்‌ தாண்டவம்‌ ஆடத்‌ 
தொடங்கினர்‌. தேவதைகளால்‌ தூண்டப்பட்டு மஹாதேவர்‌ வந்து, இதென்ன 
பிரமாதம்‌' என்று சொல்லித்‌ தமது தேகத்தை விரலால்‌ தட்ட அதிலிருந்து விபூதி 
உதிர்ந்தது. ரிஷி கர்வபங்கமாகி பரமசிவத்தைத்‌ துதிக்க அவர்‌, உனது தபஸ்‌ 
விருத்தியாகட்டும்‌, இந்தத்‌ தீர்த்தக்‌ கரையில்‌ என்னை யார்‌ துதிக்கிறார்களோ 
அவர்களுக்கு நல்லகதி வரட்டும்‌' என்று அனுக்கிரஹித்து மறைந்தார்‌. 


வினா 19:- இங்கிருந்து பலராமர்‌ சென்ற தீர்த்தங்களின்‌ பெயரும்‌ 
மஹிமையும்‌ என்ன? 


விடை:- பலராமர்‌ அப்பால்‌ கபால மோசன தீர்த்தம்‌ சென்றார்‌. முன்‌ 
காலத்தில்‌ இராமர்‌ தண்டகாரண்ய வாஸம்‌ செய்யுங்கால்‌ ஜனஸ்தானத்தில்‌ ஒரு 
ராக்ஷஸனது தலையை அறுத்துத்‌ தள்ள அது அருகாமையிலிருந்து தபஸு செய்து 
கொண்டிருந்த மஹோதரர்‌ என்ற முனியின்‌ மடியில்‌ விழுந்து ஒட்டிக்‌ கொண்டது 
என்ன முயன்றும்‌ அதை எடுக்க முடியவில்லை. அது அங்கேயே புண்படுத்தி 
அவரை மிக வருத்தியது. அதைப்‌ பொறுத்துக்‌ கொண்டு அவர்‌ அநேக தீர்த்தங்களில்‌ 
சென்று ஸ்நானம்‌ செய்து பார்த்தார்‌. இந்த தீர்த்தத்தில்‌ ஸ்நானம்‌ செய்ததும்‌ 
இராக்ஷ்ஸ கபாலம்‌ அவர்‌ தொடையை விட்டு அகன்றது. அதனாலே தான்‌ 


111 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


இத்தீர்த்தத்திற்கு இப்பெயர்‌ வந்தது? இதன்‌ பின்பு பலராமர்‌ விசுவாமித்திரருக்கு 
பிராம்மண்யம்‌ ஸித்தித்த தீர்த்தக்கரை வந்து சேர்ந்து அவரது கதையைக்‌ கேட்டு 
ஆனந்தித்தார்‌. (விஸ்வாமித்திரரது சரித்திரத்தை இராமாயண வினா விடை 
பாலகாண்டத்தில்‌ காண்க. 


வினா 20:- பலராமர்‌ இதன்‌ மேல்‌ போன தீர்த்தங்களின்‌ பெயரும்‌ 
விசேஷங்களும்‌ என்ன? 


விடை:- இதன்‌ மேல்‌ பலராமர்‌ தால்பியபகரது ஆசிரமம்‌ போக அங்கு அந்த 
ரிஷி தாம்‌ கேட்டதைக்‌ கொடுக்காது செத்த ஆடுகளைக்‌ கொடுத்து கொடுஞ்‌ 
சொற்களால்‌ தம்மை ஸபையில்‌ அவமதித்த திருடிராஷ்டிரனது ராஜ்யம்‌ வலி 
குறையும்படி அந்த செத்த ஆடுகளை ஹோமம்‌ செய்ய, பின்பு திருதிராஷ்டிரனது 
வேண்டுகோளின்படி அவனுக்கு வந்த கேட்டை மாற்றினார்‌ என்று கேள்விப்பட்டார்‌. 
அங்கிருந்து யயாதி யாகம்‌ செய்த தீர்த்தம்‌ சென்றார்‌. அதன்‌ பின்பு அவர்‌ 
வஸிஷ்டாபஹார தீர்த்தம்‌ சென்றார்‌. அங்கு முன்‌ காலத்தில்‌ விசுவாமித்திரர்‌, 
வஸிஷ்டர்மேல்‌ பொறாமை கொண்டு அவரைக்‌ கொல்ல எண்ணி அவர்‌ தவம்‌ 
செய்கையில்‌ அவரை இழுத்து வரும்படி ஸரஸ்வதீ நதிக்கு உத்தரவு செய்தார்‌. 
அவள்‌, வஸிஷ்டரை இழுத்தால்‌ அவருக்குக்‌ கோபம்‌ வரும்‌, இல்லாவிடில்‌ 
விசுவாமித்திரர்‌ கோபிப்பாரே இதென்ன தர்மஸ்ங்கடம்‌' என்று திகைத்து நிற்கையில்‌ 
வஸிஷ்டர்‌ தம்மை இழுத்துப்‌ போகும்படி உத்தரவு கொடுத்தார்‌. ஸரஸ்வதீ 
அவ்வாறே செய்து விசுவாமித்திரரிடம்‌ போகையில்‌ வேகமாக வஸிஷ்டரை 
இழுத்துப்‌ போய்‌ அவர்‌ கையிலிருந்து வஸிஷ்டரைத்‌ தப்புவித்து விட்டாள்‌. இதைக்‌ 
கண்டு கோபங்‌ கொண்டு 'நீ ரத்தப்‌ பிரவாஹமரக ஓடக்‌ கடவது என்று சபித்தார்‌. 
வெகுநாள்‌ அங்கு அவ்வாறே அந்த நதி இருக்க அதன்‌ பின்பு அநேகம்‌ ரிஷிகள்‌ 
சேர்ந்து மஹாதேவரைக்‌ குறித்துத்‌ தவம்‌ இருந்து அதைப்‌ பரிசுத்தப்‌ படுத்தினர்‌. 
நமுசி என்ற அஸுரனை நம்பிக்கைத்‌ துரோஹம்‌ செய்து கொன்ற இந்திரனது பாபம்‌ 
இந்தத்‌ தீர்த்தத்தில்தான்‌ தீர்ந்தது. இந்த மஹிமை வாய்ந்த தீர்த்தம்‌ விட்டு பலராமர்‌ 
ஸோமதீர்த்தம்‌ சென்றார்‌. சந்திரன்‌ அங்கு அத்ரிமஹரிஷியைப்‌ புரோஹிதராக 
வைத்துக்‌ கொண்டு ஒரு ராஜஸூய:பாகம்‌ செய்தான்‌. இதன்‌ பின்பு அங்கு தான்‌ 
தாரகாஸுர யுத்தம்‌ நடந்தது. ஸுப்ரஹ்மணியர்‌ தமது பலத்தால்‌ தாரகாஸ்ரனது 
வலியை அடக்கினார்‌. (ஆரண்ய பர்வத்தைப்‌ பாக்க.) 


வினா 21:- ஸோமதீர்த்தம்‌ விட்டு எந்த முக்கிய தீர்த்தம்‌ பலராமர்‌ சென்றார்‌? 
அதன்‌ மேன்மை என்ன? 


விடை:- பலராமர்‌ சில தீர்த்தங்களில்‌ ஸ்நானம்‌ செய்து கொண்டு பத்ரபசன 
தீர்த்தம்‌ வந்தார்‌. அங்கு பாரத்வாஜரது பெண்ணாகிய சுருவாவதி என்பவள்‌ 
இந்திரனைக்‌ கல்லியாணம்‌ செய்து கொள்ளவேண்டும்‌ என்று தபஸு செய்து 
கொண்டிருந்தாள்‌. இந்திரன்‌ தவமுனி வடிவோடூ வந்து அவள்‌ தபஸுக்கு மெச்சி 
ஜந்து இலந்தப்‌ பழத்தை அவளிடம்‌ கொடுத்து அதை சமைக்கச்‌ சொல்லி விட்டு 
அவன்‌ போய்‌ விட்டான்‌. இவளுக்கு அகப்படக்‌ கூடிய விரகுகளை எல்லாம்‌ 
உபயோகித்தும்‌ ஒன்றும்‌ பயன்படாமல்‌ போக விரகும்‌ முடிந்துவிட்டது. அப்பொழுது 


112 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அவள்‌ தனது காலை நெருப்பில்‌ விரகிற்கு பதிலாக வைத்து எரிக்க, இந்திரன்‌ 
மகிழ்ந்து அவளை அங்கீகரித்துக்‌ கொண்டான்‌. இவ்விடத்தில்‌ முற்காலத்தில்‌ 
அருந்ததி பன்னிரண்டு வருஷ காலம்‌ போவதே அறியாது பரமசிவனுக்காக 
இலந்தப்பழங்கள்‌ சமைத்து கிருதார்த்தையானாள்‌. அப்பொழுது தபஸுக்கு ஹிமய 
மலைக்குப்‌ போயிருந்த அவளது கணவனைவிட அதிக மேன்மையான நிலையை 
அருந்ததி இங்கு தான்‌ அடைந்தாள்‌. 


வினா 22:- இவ்வாறு தீர்த்த யாத்திரை செய்து வந்த பல ராமர்‌ எந்த எந்த 
தீர்த்தங்களுக்குச்‌ சென்று முடிவில்‌ எந்த தீர்ததம்‌ வந்தார்‌? 


விடை:- இதன்பின்பு பலராமர்‌ ஆதித்ய தீர்த்தம்‌ வந்தார்‌. அங்கு அஸிதிதேவ 
லர்‌ என்ற ரிஷி ஜயகீஷவ்யரை முதலில்‌ ஸாதாரணமானவர்‌ என்று எண்ணிப்‌ பின்பு 
அவரது யோக மஹிமையை அறிந்து அவருக்கு சிஷ்யரானதைக்‌ கேள்விப்பட்டார்‌. 
அதன்‌ பின்பு ஸாரஸ்வ தீர்த்தம்‌ வந்து அங்கு ததீசி முற்காலம்‌ தவம்‌ செய்து பொது 
நன்மைக்காகத்‌ தமது முதுகு எலும்பை இந்திரன்‌ வச்சிராயுதம்‌ செய்து கொள்ளும்‌ 
படிக்‌ கொடுத்த பெருந்தன்மையையும்‌, அவர்‌ பிள்ளை ஸாரஸ்வதர்‌ பஞ்சம்‌ வந்த 
காலத்தில்‌ அங்கேயே ஸரஸ்வதியின்‌ ஸஹாயத்தால்‌ இருந்து, அங்கிருந்து 
பஞ்சத்திற்குப்‌ பயந்து ஓடிப்போய்‌ கஷ்டப்பட்டு வேதங்களை மறந்து திரும்பிவந்த 
ரிஷிகளுக்கு வேதாத்யயனம்‌ செய்துவைத்ததையும்‌ கேள்விப்பட்டார்‌. பலராமர்‌ ஒரு 
பிரம்மசாரிணி வயது முதிரும்‌ வரையில்‌ வஸித்த தீர்த்தம்‌ வந்து, அவள்‌ 
ஸ்வர்க்கம்புக எண்ணுங்கால்‌, நாரதர்‌ விவாஹம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 
இல்லாவிடில்‌ உனக்கு கதியே இல்லை என்று சொல்லி விவாஹத்தின்‌ 
ஆவசியகத்தை காட்டியதையும்‌, பின்பு அவள்‌ ஒரு ரிஷியை மணந்து ஓர்‌ நாள்‌ 
அவருடனிருந்து ஸம்ஸார வலையில்‌ சிக்காது தப்பி ஸ்வர்க்கம்‌ அடைந்த 
வைபவத்தையும்‌ கேள்விப்பட்டார்‌. இதன்பின்பு பலராமர்‌ முடிவில்‌ ஸமந்தபஞ்சகம்‌ 
வந்தார்‌. 


வினா 23:- இந்த ஸமந்தபஞ்சகத்தின்‌ சிறப்பு என்ன? 


விடை:- இந்த விடத்தை முன்‌ காலத்தில்‌ கெளரவ பாண்டவர்களது மூதாதை 
குருமஹாராஜன்‌ முன்பு இடைவிடாது உழுதான்‌. இதன்‌ காரணத்தை இந்திரன்‌ 
எவ்வளவு விசாரித்தும்‌ அவன்‌ ஒன்றும்‌ சொல்லாது உழுது கொண்டே இருந்தான. 
இந்திரன்‌ இந்த வேலையை எவ்வளவு தரம நிறுத்தும்படி நயந்து கேட்டும்‌ 
குருராஜன்‌ கேட்கவில்லை. முடிவில்‌ இந்திரன்‌ பிரத்யக்ஷமாகி, 'என்ன வேண்டும்‌: 
என்று கேட்க 'இந்த பூமியில்‌ இறப்டவர்கள்‌ எல்லோரும்‌ ஸ்வர்க்கத்தை அடையும்‌ 
படி அனுக்கிரஹிக்க வேண்டும்‌' என்று அரசன்‌ கேட்டான்‌. இந்திரன்‌ தேவதைகளின்‌ 
அபிப்பிராயப்படி 'இந்த பூமியில்‌ பிராயோபவேசம்‌ செய்து இறப்பவரும்‌, யுத்தத்தில்‌ 
இறப்பவரும்‌ ஸ்வர்க்கம்‌ அடையட்டும்‌' என்று அனுக்கிரஹித்துப்போக அரசனும்‌ 
தனது தொழிலை நிறுத்தி விட்டான்‌. இதனால்‌ இதற்கு குருக்ஷேத்திரம்‌ என்ற 
பெயரும்‌ வந்தது. 


113 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 24:- இந்த பிரதேசங்களில்‌ பலராமர்‌ யார்‌ யாரை ஸந்தித்து என்னென்ன 
தெரிந்து கொண்டார்‌? பின்பு அவர்‌ என்ன செய்தார்‌? 


விடை:- இங்கு ஸஞ்சரித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ பலராமர்‌ சில ரிஷிகள்‌ 
மூலமாக சல்லியன்‌ இறந்ததையும்‌, பதினேழு நாள்‌ யுத்த ஸங்கதியையும்‌ தெரிந்து 
கொண்டார்‌. அதன்‌ பின்பு அவர்‌ இருக்கும்‌ இடம்‌ நாரதர்‌ வந்து குருசேஷத்திர யுத்தம்‌ 
எல்லாவற்றையும்‌ சொல்லி "இப்பொழுது உமது சிஷ்யாளாகிய பீம துரியோதனாள்‌ 
கதாயுத்தம்‌ செய்ய நிற்கிறார்கள்‌. நீர்‌ வேண்டுமானால்‌ போய்ப்‌ பார்க்கலாம்‌' என்ற 
ஸங்கதியையும்‌ தெரிவித்தார்‌. உடனே பலராமர்‌ தமது தீர்த்த யாத்திரையை 
திடீரென்று நிறுத்தி விட்டு துவைபாயன ஸரஸின்‌ கரை வந்து கதா யுத்தத்திற்கு 
ஸாக்ஷியாக அமர்ந்தார்‌. 


வினா 25:- பலராமர்‌ ஸாக்ஷியாக ஏற்பட்டதும்‌ அவர்‌ யுத்தம்‌ தொடங்கும்‌ 
முன்‌, என்ன ஏற்பாடு செய்தார்‌? 


விடை:- பலராமர்‌ ஸமந்த பஞ்சகத்தின்‌ மஹிமையை அறிந்தவராகையால்‌ 
அந்த யுத்தம்‌ ஸ்மந்த பஞ்சகத்தில்‌ நடந்தால்‌ நலமாக இருக்கும்‌ என்று சொல்ல 
எல்லா வீரர்களும்‌ துவைபாயன ஸரஸை விட்டு அந்த விடம்‌ நோக்கி பிரயாணப்‌ 
பட்டு சீக்கிரத்தில்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்தனர்‌. அங்கு முதலில்‌ பீமனும்‌ துரியோதன 
னும்‌ ஒருவரை ஒருவர்‌ இகழ்ந்து பேசிக்‌ கொஞ்ச நாழிகை சொற்போர்‌ செய்து விட்டு 
கதாயுத்தத்தைத்‌ தொடங்கினர்‌. 


வினா 26:- இவர்களது கதாயுத்தம்‌ எவ்வாறு நடந்துவந்தது? 


விடை:- பீமனும்‌ துரியோதனனும்‌ வெகு நாழிகை யுத்த வரிசைகளைக்‌ 
காட்டிக்கொண்டு விசித்திர யுத்தம்‌ செய்தனர்‌. துரியோதனன்‌ மிகுந்த ஸாமர்த்திய 
முடையவனாகையால்‌ பீமனை வெலு வெலுக்க அடிக்க அவன்‌ திப்பிரமை 
பிடித்தவன்‌ போலாகி கொஞ்ச நாழிகையில்‌ தெளிந்தான்‌. துரியோதனனை கோபா 
வேசத்தில்‌ தன்‌ கதையால்‌ பீமன்‌ அடிக்க அவன்‌ பூமியில்‌ மூர்ச்சை போய்‌ 
விழுந்தான்‌. பின்பு அவன்‌ தெளிந்து எழுந்து கொடிய யுத்தம்‌ செய்தான்‌. இவ்வாறு 
வெகுகாலம்‌ இருவரும்‌ யுத்தம்‌ செய்தார்கள்‌. 


வினா 27:- இவ்வாறு இவர்கள்‌ யுத்தம்‌ செய்து வருகையில்‌ பகவான்‌ என்ன 
செய்தார்‌? அது என்னமாக முடிந்தது? 


விடை:- இவர்கள்‌ இவ்வாறு ஸமயுத்தம்‌ செய்து வருகையில்‌ அர்ஜுனன்‌ 
இருவரது பல வித்தியாஸங்கள்‌ எப்படி என்று பகவானைக்‌ கேட்டான்‌. அப்பொழுது 
பகவான்‌ 'இருவரும்‌ ஸமமாக வித்தை பயின்றவர்கள்‌. ஆனால்‌ பீமனைக்‌ கொல்ல 
வேண்டும்‌ என்றே வெகு காலம்‌ துரியோதனன்‌ கதாயுத்தம்‌ பழகி இருக்கிறான்‌. 
ஆகையால்‌ தர்மயுத்தமூலமாக அவனை பீமனால்‌ வெல்ல முடியாது. மேலும்‌ பீமன்‌ 
அவன்‌ தொடையை கதையால்‌ பிளந்து விடுவதாக சூதாட்ட காலத்தில்‌ சபதம்‌ 
செய்திருக்கிறான்‌. அவ்வாறு கதாயுத்தத்தில்‌ செய்வது அதர்மமாகிலும்‌ அவ்வாறு 


114 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


செய்யாவிடில்‌ துரியோதனனை தர்ம யுத்தத்தில்‌ கொல்ல முடியாது. கொடியவர்‌ 
களை முன்‌ காலத்தில்‌ தேவதைகள்‌ மோச வழியிலே தான்‌ கொன்றிருக்கிறார்கள்‌. 
ஆகையால்‌ பீமனுக்கு பிரதிஞ்ஞையை ஞாபகப்படுத்து' என்று கட்டளை யிட்டார்‌. 
அப்பொழுது அர்ஜுனன்‌ பீமன்‌ முந்நிலையிற்‌ சென்று தனது இடது தொடையைத்‌ 
தட்டினான்‌. அந்த ரகஸியத்தை பீமன்‌ தெரிந்துக்‌ கொண்டு யுத்தம்‌ செய்யத்‌ 
தொடங்கினான்‌. 


வினா 28:- கதாயுத்தம்‌ மேல்‌ எவ்வாறு நடந்து முடிவு பெற்றது? 


விடை:- ஒருவரை ஒருவர்‌ கொல்ல வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ மிகுந்த 
ஆவேசத்தோடு பீம துரியோதனர்‌ யுத்தம்‌ செய்தனர்‌. வெகு நாழிகை இருவரும்‌ 
சளைக்க வில்லை. இருவருக்கும்‌ தேகம்‌ முழுவதும்‌ காயம்பட்டிருந்தது. 
அப்பொழுது துரியோதனன்‌ பீமனை ஓங்கி அறைய அவன்மேல்‌ இருந்து உதிரம்‌ 
பெருகிற்று; அவன்‌ மூர்ச்சை போனான்‌. அப்படிப்போயும்‌ அவன்‌ கண்ணை விழித்துக்‌ 
கொண்டு அசைவற்று நின்றமையால்‌ துரியோதனனுக்கு நடந்த ஸங்கதி தெரியாது. 
ஆகையால்‌ பீமனை அடிக்க அவன்‌ கொஞ்சம்‌ திகைத்தான்‌. இதற்குள்‌ களை தீர்ந்து 
துரியோதனன்‌ மேல்‌ அவன்‌ பாய்ந்தான்‌. பீமன்‌ வருவதைக்‌ கண்டு ஒரு வரிசை 
காட்டுவதற்காக துரியோதனன்‌ மேலே துள்ளினான்‌. ஸமயம்‌ பார்த்திருந்த பீமன்‌ 
துரியோதனன்‌ தொடையை தன்‌ கதையால்‌ அடிக்க அவன்‌. தொடைகள்‌ இரண்டும்‌ 
முறிந்து நிற்க மாட்டாது கீழே விழுந்து விட்டான்‌ . இதோடு கதாயுத்தம்‌ முடிந்து 
விட்டது. 


வினா 29:- இந்த அதர்ம யுத்தத்தைக்‌ கண்டதும்‌ பலராமர்‌ என்ன செய்தார்‌? 
அங்கு என்ன நடந்தது? 


விடை:- இதைக்‌ கண்டதும்‌ பலராமருக்கு மிகுந்த கோபம்‌ உண்டாக தமது 
கலப்பையை உயர்த்திக்கொண்டு தொப்புளுக்குக்‌ கீழ்‌ கதாயுத்தத்தில்‌ அடித்து 
அதர்மயுத்தம்‌ செய்த பீமனைக்‌ கொல்ல வந்தார்‌. அப்பொழுது பகவான்‌ 
துரியோதனன்‌ பாண்டவர்கள்‌ விஷயத்தில்‌ செய்த அநீதிக்கு இது ஸரி என்றும்‌, 
பீமன்‌ தன்‌ பிரதிஞ்ஞையைப்‌ பூர்த்தி செய்வதற்காக அவ்வாறு செய்தான்‌ என்றும்‌ 
இவ்வாறு அவன்‌ இறக்க வேண்டும்‌ என்று மைத்ரேயரது சாபம்‌ அவனுக்கு 
உண்டென்றும்‌ எடுத்துரைத்து அவரை ஸமாதானப்படுத்த முயன்றார்‌. அவர்‌ 
ஒன்றையும்‌ கேளாது துரியோதனனைப்‌ புகழ்ந்தும்‌ பாண்டவர்களை இகழ்ந்தும்‌ 
பேசிவிட்டு, மிகுந்த கோபத்துடன்‌ துவாரகை சென்றார்‌. இதனால்‌ தருமபுத்திர ருக்கு 
தமக்கு அநீதியாக ஜயம்‌ வந்தது என்று துக்கம்‌ பாதிக்கத்‌ தொடங்கியது. 


வினா 30:- துரியோதனன்‌ தொடை அறுபட்டு விழுந்ததும்‌, தருமபுத்திரரது 
துக்கத்தை அதிகப்படுத்தும்‌ விஷயங்கள்‌ என்னென்ன நடந்தன? 


விடை:- துரியோதனன்‌ கீழே விழுந்ததும்‌, அவன்‌ தலையை இரண்டு தரம்‌ 
தன்‌ காலால்‌ பீமன்‌ உதைத்து மூன்றாம்‌ தரம்‌ உதைக்கத்‌ தன்‌ காலைத்‌ தூக்கினான்‌. 
அதுவரையில்‌, “பீமன்‌ தான்‌ துரியோதனனால்‌ பட்டபாட்டை எண்ணி கோபம்‌ 


115 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


தாங்காது உதைக்கிறான்‌. அதனால்‌ நாம்‌ தடுப்பது நியாயமன்று' என்று பார்த்திருந்த 
தருமபுத்திரருக்கு அரசனாயும்‌ தமது ஸஹோதரனாயும்‌ உள்ள துரியோதனனை 
மூன்றாம்‌ தரம்‌ உதைக்கக்‌ காலைத்‌ தூக்கும்பொழுது மனம்‌ ஒப்பவில்லை. உடனே, 
பீமனை 'உதைக்காதே! துரியோதனனும்‌ நமது ஸஹோதரந்தானே! அவனும்‌ ஒரு 
பெரிய அரசனாய்‌ இருந்தவன்‌ அல்லவா? நீ அவனை இவ்வாறு அவமதிப்பது 
நியாயமன்று' என்று தடுத்து விட்டு துரியோதனனிடம்‌ சென்று அவனை நல்ல 
வார்த்தைகள்‌ மூலமாகத்‌ தேற்றினார்‌. அப்பொழுது அவர்‌ மனதில்‌ 'நமது உறவினர்‌ 
எல்லோரும்‌ இறந்துவிட்டாரே. நாம்‌ இனி யாருக்காக ராஜ்யம்‌ ஆள்வது' என்று 
பாதித்துக்கொண்டிருந்த துக்கம்‌, கோபித்துக்‌ கொண்டு துவாரகை நோக்கி பலராமர்‌ 
புறப்பட்டதும்‌ அதிகமாய்விட்டது. அதற்குமேல்‌ பகவான்‌ பாண்டவர்களை 
துரியோதனன்‌ படைவீடு நோக்கிப்‌ போய்‌ அங்கிருக்கும்‌ பொருள்களை கைக்கொள்ள 
வேண்டியதற்கு தக்க ஏற்பாடு செய்துவிட்டு துரியோதனனிடம்‌ வந்த்‌ அவன்‌ முன்‌ 
செய்த கொடிய வினைகளை அவனுக்கு ஞாபகம்‌ வரும்படி செய்தார்‌. அப்பொழுது 
துரியோதனன்‌ எனக்கு இவ்வுலகில்‌ ஆகவேண்டிய காரியங்கள்‌ எல்லாம்‌ 
முடிந்துவிட்டன. நான்‌ கிருதார்த்தன்‌, எனக்கு க்ஷத்திரியர்களுக்கு வரவேண்டிய 
மரணமோ கிடைத்திருக்கிறது. என்னைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எல்லோரும்‌ பாண்டவர்க 
ளால்‌ அதர்மமாகக்‌ கொல்லப்பட்டார்கள்‌. அதனால்‌ எனக்கு ஒரு குறையும்‌ இல்லை. 
நான்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ அவர்களோடு போய்ச்‌ சேருவேன்‌. எனக்கு நிகர்‌ 
ஒருவருமில்லை: என்று தனது திருப்தியை வெளியிட தேவர்கள்‌ துரியோதனன்‌ 
மேல்‌ பூமாரி பொழிந்தனர்‌. தருமபுத்திரர்‌ மனதில்‌ இருந்த துக்கம்‌ இதனால்‌ 
அதிகரித்தது. 


வினா 31:- இந்த துக்கத்தை யார்‌ எவ்வாறு மாற்றியது? 


விடை:- பகவான்‌ தருமபுத்திரரை நோக்கி, “கெளரவ வீரர்களை உங்களால்‌ 
எப்படி தர்மயுத்தத்தில்‌ கொல்ல முடியும்‌? அவர்கள்‌ எல்லோரும்‌ சிறந்த வீரர்கள்‌. 
ஆகையால்‌ தருமாத்மாக்களாகிய உங்களுக்கு ஜயம்‌ வருவதற்காக நானே 
அவர்களது சக்தியைக்‌ குறைத்து அவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ இறக்கும்படி செய்தேன்‌. 
அதர்மம்‌ எப்படியாவது நசிக்கவேண்டியது, அதற்காக நான்‌ தந்திரமாக துரியோதனன்‌ 
முதலியோரை அதர்மயுத்தத்தாலும்‌ கூட அழித்தேன்‌. இதை எண்ணி நீர்‌ துக்கிப்பது 
வீணான காரியம்‌' என்று தேற்ற தருமபுத்திரர்‌ ஒருவாறு தேறினார்‌. 


வினா 32:- இதன்‌ பின்பு பாண்டவர்கள்‌ எங்கு சென்றார்கள்‌? அங்கு என்ன 
விசேஷம்‌ நடந்தது? 


விடை:- பாண்டவர்கள்‌ பகவானை முன்னிட்டுக்‌ கொண்டு கெளரவரது 
படைவீடு வந்தனர்‌. வந்ததும்‌ பகவான்‌ காண்டீவத்தையும்‌ அக்ஷப 
அம்பராத்தூணியையும்‌ எடுத்துக்கொண்டு அர்ஜுனனை தேரைவிட்டூ இறங்கும்படி 
உத்தரவு செய்தார்‌. அவன்‌ அவ்வாறு செய்ய பகவானும்‌ கடிவாளங்களை குதிரைகள்‌ 
மேல்‌ எறிந்துவிட்டுக்‌ கீழே இறங்கினர்‌. அதற்குமுன்‌ கொடியிலிருந்த ஹனுமார்‌ 
தமது இருப்பிடம்‌ சென்றார்‌. பகவான்‌ இறங்கியதும்‌ அர்ஜுனனது தேரும்‌ 
குதிரைகளும்‌ எரிந்து சாம்பலாயின. ஆச்சரியத்தை அடைந்த பாண்டவர்களை 


116 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


நோக்கி பகவான்‌ “யுத்தத்தில்‌ பீஷ்மத்துரோணாதிகளால்‌ போடப்பட்ட பிரம்மாதி 
அஸ்திரங்களால்‌ இந்தத்தேர்‌ முன்னமேயே எரிந்ததுதான்‌. ஆனால்‌ நான்‌ இதில்‌ 
இருந்ததால்‌ இது உடனே எரிந்து விழவில்லை. நான்‌ இறங்கியதும்‌ முன்விட்ட 
அஸ்திரங்களது பலத்தால்‌ இந்தத்‌ தேர்‌ எரிந்துவிட்டது' என்று சொல்லி அவர்களைத்‌ 
திருப்தி செய்தார்‌. 


வினா 33:- இது நடந்ததும்‌ பகவான்‌ என்ன்‌ செய்தார்‌? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை: - இந்த ஸங்கதி நடந்ததும்‌ தருமபுத்திரர்‌ பகவானை நோக்கி 
'உங்களால்‌ தான்‌ எங்களுக்கு இந்த மேலான நிலை கிடைத்தது' என்று துதித்து 
திருதராஷ்டிரன்‌ காந்தாரி முதலியவர்களை ஸமாதானம்‌ செய்யும்படி அவரை 
அனுப்பினார்‌. பகவானும்‌ முன்‌ ஸங்கதிகளை எடுத்துச்சொல்லி, பாண்டவர்களே 
அவர்களுக்கு அப்பொழுது புத்திரர்கள்‌ ஆகையால்‌ அவர்களை கோபத்தால்‌ சபிக்கக்‌ 
கூடாது என்று திருதிராஷ்டிரனிடம்‌ இருந்து பேசிக்கொண் டிருக்கையில்‌, 
அசுவத்தாமன்‌ அப்பொழுது செய்த மோசக்கருத்து அவரது ஞானதிருஷ்டிக்குப்‌ 
பட்டது. அதை திருதராஷ்டிரனுக்குத்‌ தெரிவித்தார்‌. அப்பொழுது வியாஸரும்‌ வந்து 
அவர்களைத்‌ தேற்றினார்‌. பகவானால்‌ ஸமாதானம்‌ அடைந்த திருதராஷ்டிரனும்‌ 
காந்தாரியும்‌ சீக்கிரம்‌ போய்‌ அசுவத்தாமனது கொடிய காரியத்திலிருந்து பாண்டவர்‌ 
களைக்‌ காக்கும்படி பகவானை அனுப்பினார்கள்‌. வியாஸருக்கு வந்தனம்‌ செய்து 
விட்டு நடந்த ஸங்கதிகளை பகவான்‌ பாண்டவர்களுக்கு வந்து தெரிவித்தார்‌. 


வினா 34:- அசுவத்தாமன்‌ பாண்டவர்கள்‌ விஷயத்தில்‌ என்ன கொடிய ஏற்பாடு 
செய்தான்‌? ஏன்‌? 


விடை:- துரியோதனன்‌ அடிபட்டு யுத்தகளத்தில்‌ விழுந்ததும்‌ அருகிலிருந்த 
சில தூதர்களிடம்‌ சொல்லி தனக்கு அநியாயமாக வந்த ஆபத்தை அசுவத்தாமா 
முதலியோருக்குத்‌ தெரிவிக்கும்‌ படி சொன்னான்‌. தூதர்களால்‌ அறிந்து அவர்கள்‌ 
மூவரும்‌ துரியோதனன்‌ விழுந்து கிடக்கும்‌ வந்து அவன்‌ நிலையைக்‌ கண்டு 
பரிதவித்தனர்‌. அப்பொழுது அசுவத்தாமா “எப்படி யாவது இன்று பாண்டவ வீரர்கள்‌ 
எல்லோரையும்‌ என்‌ ஆத்திரம்‌ தீர மடித்து விடுகிறேன்‌' என்று கொடிய சபதம்‌ செய்ய 
துரியோதனன்‌ தண்ணீர்‌ கொண்டுவரச்‌ சொல்லி அவனுக்கு ஸேனாபதிப்‌ பட்டங்கட்டி 
அவ்வாறே செய்யும்படி கட்டளையிட்டான்‌. இந்த உத்தரவைப்‌ பெற்றுக்கொண்டு 
அசுவத்தாமன்‌ பாண்டவர்களை அன்றிரவே கொல்லுவதாகப்‌ புறப்பட்டான்‌. இதுதான்‌ 
ஹஸ்தினாபுரியில்‌ பகவானுக்குத்‌ தெரிய வந்தது. 


வினா 35:- இந்த விஷயத்தில்‌ பகவான்‌ என்ன ஏற்பாடு செய்தார்‌? 
விடை:- இந்த ஸங்கதியை அறிந்ததும்‌ பகவான்‌ பாண்டவர்கள்‌ திரெளபதி, 
ஸாத்யகி ஆகிய இவர்களை தினம்‌ இரவில்‌ படுக்கும்‌ படைவீட்டில்‌ படுத்துக்‌ 


கொள்ளக்‌ கூடாதென்று அதைவிட்டு வெகுதூரம்‌ போய்‌ ஓர்‌ இடத்தில்‌ அன்றிரவு 
தங்கினார்கள்‌. ஆனால்‌ இதன்‌ காரணத்தை மாத்திரம்‌ பகவான்‌ அவர்களிடம்‌ சொல்ல 


117 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வில்லை. இந்த வழியால்‌ பகவான்‌ பாண்டவர்களை மாத்திரம்‌ அசுவத்தாமனது 
மோசக்கருத்தினுள்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளாது அன்று காத்தார்‌. 








118 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


10. ஸெளப்திக பர்வம்‌ 


தேடிய அகலிகை சாபம்‌ தீர்த்ததாள்‌ 
நீடிய உலகெலாம்‌ அளந்து நீண்டதாள்‌ 
ஓடிய சகடிற உதைத்து பாம்பின்மேல்‌ 
ஆடியும்‌ சிவற்ததாள்‌ என்னை ஆண்டதாள்‌. 


வினா 1:- அடிபட்ட விழுந்த துரியோதனன்‌ அசுவத்தாமனுக்கு ஸேனாபதிப்‌ 
பட்டாபிஷேகம்‌ செய்தவுடன்‌ அவன்‌, கிருபர்‌, கிருதவர்மா ஆகிய மூவரும்‌ என்ன 
செய்தார்கள்‌? 


விடை:- இம்மூவரும்‌ மிகுந்த துக்கத்தோடு ஒரு காட்டை நோக்கிச்சென்று 
அங்கோர்‌ தடாகத்தில்‌ தமது தாகத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள இறங்கி தமது 
குதிரைகளை அவிழ்த்துவிட்டனர்‌. அருகில்‌ ஒரு பெரிய ஆலமரமும்‌ ஒரு நீர்‌ 
நிறைந்த குட்டையும்‌ இருக்கக்கண்டு அதன்கரையில்‌ வந்து சேர்ந்தனர்‌. அப்பொழுது 
ஸூர்யாஸ்தமன ஸமயமாய்‌ இருந்ததால்‌ எல்லோரும்‌ தமது மாலைக்கடனை 
விதிப்படி முடித்துக்கொண்டு ஆலமரத்தடிக்கு வந்தனர்‌. அங்குகளைப்பு மேலிட்ட 
தால்‌ கிருபரும்‌ கிருதவர்மாவும்‌ மெய்மறந்து தரையில்‌ படுத்துக்கொண்டு உறங்கத்‌ 
தொடங்கினர்‌. இரவு வந்து மூடி கொண்டபோதிலும்‌ அசுவத்தாமனுக்கு, தேகத்தில்‌ 
பட்டிருந்த காயங்களினாலும்‌, தன்‌ தகப்பனார்‌, துரியோதனன்‌ முதலிய வீரர்கள்‌ 
பாண்டவர்களால்‌ தந்திரமாக கொல்லப்பட்டு விழுந்துவிட்டார்களே என்ற துக்கம்‌ 
மனதில்‌ இருந்ததாலும்‌, தூக்கம்‌ பிடிக்கவே இல்லை. 


வினா 2:- இவ்வாறு தூக்கம்‌ பிடிக்காது வருந்தும்‌ அசுவத்தாமனுக்கு மனதில்‌ 
என்ன என்ன எண்ணங்கள்‌ உண்டாயிற்று? முடிவில்‌ அவன்‌ மனதில்‌ என்ன 
தீர்மானம்‌ பிறந்தது? 


விடை:- இவ்வாறு தூக்கம்‌ பிடிக்காது உட்கார்ந்துகொண் டிருக்கையில்‌ 
அசுவத்தாமன்‌ மனதில்‌, பதினெட்டு நாள்‌ யுத்தத்திலும்‌ பாண்டவர்கள்‌ செய்த தந்திரம்‌ 
முதலிய அதர்மயுத்தங்கள்‌ அடிக்கடி வந்துகொண்டிருந்தன. அவனுக்கு அப்பொழுது 
தேகத்தில்‌ வலியும்‌ அதிகமாயிற்று. ஆகையால்‌ வரவர அவனுக்குப்‌ பாண்டவர்கள்‌ 
மேல்‌ இருந்த கோபம்‌ அதிகப்பட்டுக்‌ கொண்டே வந்தது. ஆகவே எப்படியாவது 
பாண்டவர்களை அவரது ஜயத்தை யனுபவிக்க வொட்டாமல்‌ செய்துவிட வேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ அவனுக்கு உண்டாயிற்று. உடனே துரியோதனனிடம்‌ இருந்து தான்‌ 
அன்று ஸேனாபதிப்பட்டம்‌ வாங்குங்கால்‌ பாண்டவர்களையும்‌ மீதி 
இருப்பவர்களையும்‌ கொன்று சாய்த்துவிடுவதாகச்‌ செய்த சபதமும்‌ அவனுக்கு 
ஞாபகம்‌ வந்தது. அத்தருணத்தில்‌ அங்கொரு விசேஷம்‌ நடந்தது. அது முடிந்தவுடன்‌ 
தான்‌ அன்றிரவே படைவீட்டில்‌ உறங்கும்‌ திருஷ்டத்யும்னன்‌ இளம்‌ 
பஞ்சபாண்டவர்கள்‌ முதலிய பாண்டவவீரர்களை எப்படியாவது கொன்றுவிட்டு வர 
வேண்டும்‌ என்ற தீர்மானம்‌ அவனுக்கு உண்டாயிற் 


119 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 3:- இந்தத்‌ தீர்மானம்‌ அசுவத்தாமன்‌ மனதில்‌ உண்டாகும்‌ படி செய்த 
விசேஷம்‌ என்ன? 


விடை:- அசுவத்தாமன்‌ அநேக விதமாக எண்ணிக்கொண்டு தூக்கம்‌ பிடியாது 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. அப்பொழுது தான்‌ இருந்த ஆலமரக்கிளையில்‌ ஆயிரக்‌ 
கணக்கான காக்கைகள்‌ இரவில்‌ உறங்கிக்கொண்டிருப்பதையும்‌ அவைகள்‌ மத்தியில்‌ 
ஒரு ஆந்தை விழித்துக்கொண்டிருப்பதையும்‌ கண்டான்‌. அந்த ஆந்தையானது தனது 
இரக்கை அசையும்‌ சப்தம்‌ கூட வெளிவராத வண்ணம்‌ மெதுவாகப்‌ பறந்து சென்று 
நிர்பயமாய்‌ உறங்கு காக்கைகளை ஒவ்வொன்றாய்ப்‌ பிடித்து அவைகளை சப்தம்‌ 
கோடக்க்கூட இடங்கொடுக்காது ஒரே அடியில்‌ கொன்று தனது கால்‌ நகத்தால்‌ 
அவைகளை கிழித்து எரிந்துகொண்டே வந்தது. கொஞ்சநாழிகைக்குள்‌ அந்த ஆந்தை 
எல்லாக்‌ காக்கைகளையும்‌ கொன்று பூமியில்‌ அவைகளின்‌ தேகங்களை சிதறி 
விட்டது. இதைப்‌ பார்த்துக்கொண்டிருந்த அசுவத்தாமனுக்குத்‌ தானும்‌ அன்றிரவே 
பாண்டவ வீரர்கள்‌ தூங்குகையில்‌ அவர்களை பிடித்துக்கொன்று எரிந்துவிட 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ உண்டாயிற்‌ . அவ்வாறு அன்றிரவு செய்து முடித்து 
விட்டால்‌ மறுநாள்‌ காலையில்‌ பாண்டவர்கள்‌ ஐவரையும்‌ கிருபர்‌, கிருதவர்மா 
வாகிய இவர்களது ஸஹாயத்தில்‌ எளிதில்‌ கொன்று விடலாம்‌ என்றும்‌ அவனுக்கு 
தோன்றியது. 


வினா 4:- இந்தத்‌ தீர்மானம்‌ உண்டானதும்‌ அசுவத்தாமன்‌ என்ன செய்தான்‌? 
அப்பொழுது கிருபருக்கும்‌ அசுவத்தாமனுக்கும்‌ என்ன ஸம்பாஷணை நடந்தது? 


விடை:- இந்தத்‌ தீர்மானம்‌ வந்த உடன்‌ அசுவத்தாமன்‌ கிருபரை நோக்கி இந்த 
கஷ்டகால வேளையில்‌ தாம்‌ எவ்வாறு தக்கபடி நடந்துகொள்வது என்று கேட்டான்‌. 
உடனே கிருபர்‌, 'அதிஷ்டமும்‌ முயற்சியும்‌ ஒருவனுக்கு இருந்தால்‌ தான்‌ அவன்‌ 
செய்யும்‌ காரியம்‌ கைக்கூடும்‌. ஒன்று மாத்திரம்‌ இருந்தால்‌ ஒருவனுக்கு ஒரு 
நாளும்‌ ஜயம்‌ உண்டாகாது. அதிர்ஷ்டம்‌ எவ்வாறிருக்கிறதோ அது நமக்குத்‌ 
தெரியாது. ஆகையால்‌ நாம்‌ முயற்சி உடையவராய்‌ இருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
துக்கம்‌ முதலிய உடையவராய்‌ இருக்க வேண்டும்‌. ஆனல்‌ துக்கம்‌ முதலிய 
பிரமாதங்கள்‌ வருங்கால்‌ பெரியோர்களோடு சேர்ந்து அவர்கள்‌ சொல்லும்‌ 
புத்திமதிக்குத்‌ தகுந்தபடி நாம்‌ முயற்சியைச்‌ செய்ய வேண்டும்‌. அந்த ஸந்தர்ப்பங்‌ 
களில்‌ நமக்குத்தோன்றியவாறு திடீரென்று முயற்சி செய்யத்‌ தொடங்கக்கூடாது. 
இப்பொழுதோ நமக்கு ஹிதமாக இருந்தவர்கள்‌ இறந்துவிட்டபடியால்‌ மனம்‌ 
பதைக்கின்றது. இத்தருணத்தில்‌ நாமாக ஒன்றும்‌ செய்யத்‌ தொடங்காது, 
திருதிராஷ்டரன்‌, காந்தாரி விதுரர்‌ முதலியவர்களிடம்‌ நமது துக்கத்தைச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு அவர்‌ புத்திமதிப்படி நடப்போம்‌: என்று அசுவத்தாமனது கொடிய 
எண்ணத்தை அறியாது புத்திமதி கூறினார்‌. 


வினா 5:- இவ்வாறு கூறிய கிருபரை நோக்கி அசுவத்தாமன்‌ என்ன 
சொன்னான்‌? கிருபர்‌ அப்பொழுது என்ன மறுமொழி கூறினார்‌? 


120 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- இவ்வாறு புத்திமதி கூறிய கிருபரிடம்‌ கொஞ்சமேனும்‌ கூச்சம்‌ 
இன்றி, “ஒவ்வொருவரது எண்ணமும்‌ வெவ்வேறுமாதிரியாக இருக்கிறது. 
இப்பொழுது இந்த விஷயத்தில்‌ எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றி இருக்கிறது. 
அதை உங்களிடம்‌ சொல்லுகிறேன்‌, என்று சொல்லி, அவருக்கும்‌ கிருதவர்மாவு 
க்கும்‌ அன்றிரவே பாண்டவர்‌ படைவிட்டில்‌ தூங்கும்‌ வீரர்கள்‌ எல்லோரையும்‌ 
கொல்லும்‌ விஷயத்தில்‌ தான்‌ செய்த தீர்மானத்தை வெளியிட்டான்‌. உடனே கிருபர்‌ 
அசுவத்தாமனை நோக்கி, நீ பழிக்குப்பழி வாங்க எண்ணுவதை நாங்களும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுகிறோம்‌. இன்று இராத்திரி நீ கஷ்டப்படாது தூங்கி விடு. 
மறுநாட்காலையில்‌ இந்த விஷயத்தில்‌ நாங்கள்‌ இருவரும்‌ கூடிய வரையில்‌ 
ஸஹாயம்‌ செய்கிறோம்‌. மேலும்‌ இரவில்‌ தூங்குபவரைக்‌ கொல்வது தர்மமன்று. 
ஆகையால்‌ சற்றுப்‌ பொறுத்துக்கொள்‌ என்று புத்திமதி கூறினார்‌. 


வினா 6:- அப்பொழுது அசுவத்தாமன்‌ என்ன செய்தான்‌? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- அசுவத்தாமன்‌ கிருபரை நோக்கி, நான்‌ செய்ய எண்ணி இருப்பது 
அதர்மம்தான்‌. இருந்தபோதிலும்‌ எதிரிகள்‌ இப்பதினெட்டு நாளாகச்‌ செய்த 
அதர்மத்தை நீர்‌ பார்க்கவில்லை. அவர்களை நான்‌ அதர்மமாகக்‌ கொல்லுவது அதர்ம 
மன்று. மேலும்‌ அவர்கள்‌ செய்த அதர்மத்தைக்கவனியாது நீர்‌ ஏன்‌ என்‌ செயலை 
மாத்திரம்‌ குற்றங்‌ கூறுகிறீர்‌. பாண்டவ வீரர்கள்‌, பீஷ்மர்‌ என்‌ தகப்பனார்‌, கர்ணன்‌, 
பூரிச்ரவஸ்‌ துரியோதனன்‌ முதலிய வீரர்களைக்கொன்ற அதர்மவழி உமக்குத்‌ 
தெரியாதா? நான்‌ செய்த தீர்மானம்‌ எனக்கு நியாயம்‌ என்று தோன்றுகின்றது. 
ஆகையால்‌ நான்‌ இதோ யுத்தத்திற்கு புறப்படுகிறேன்‌, என்று சொல்லிவிட்‌ , தனது 
இரதத்தில்‌ குதிரைகளைக்‌ கட்டிப்‌ பாண்டவர்‌ படை விட்டை நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. 
அப்பொழுது கிருபரும்‌ கிருதவர்மாவும்‌ அவனுக்‌ ஸஹாயமாக அவன்‌ பின்னே 
புறப்பட்டனர்‌. 


வினா 7:- அசுவத்தாமன்‌ பாண்டவர்‌ படைவீடு சென்றதும்‌, அங்கு என்ன 
விசித்திரத்தைக்‌ கண்டான்‌? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- அசுவத்தாமன்‌ வெகு அவசரமாகப்‌ பாண்டவர்கள்‌ படை வீட்டுள்‌ 
போக யத்தனிக்கையில்‌ அதன்‌ வாயிலில்‌ ஒரு விசித்திர உருவைக்‌ கண்டான்‌. அந்த 
உருவம்‌ ஸுூர்யனைப்போல்‌ பிரகாசித்துக்‌ கொண்டும்‌, தன்‌ இடுப்பில்‌ புலித்‌ 
தோலைக்‌ கட்டிக்‌ கொண்டும்‌, மேலே கருப்பு மான்‌ தோலைப்‌ போர்த்துக்‌ கொண்டும்‌, 
பாம்பைப்‌ பூணூலாகவும்‌, தோள்‌ வளைகளாகவும்‌ அணிந்து கொண்டும்‌, பெரிய 
கைகளில்‌ அனேகவீத ஆயுதங்களை வைத்துக்‌ கொண்டும்‌, வாயால்‌ நெருப்புகளை 
கக்கிக்‌ கொண்டும்‌, இருந்தது. அதற்கு ஆயிரங்‌ கண்கள்‌ இருந்ததால்‌ அது பார்க்க 
பயங்கரமாய்‌ இருந்தது. அதன்‌ வாயிலிருந்து அனேக தேவதைகள்‌ புறப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. இந்த உருவத்தைக்‌ கண்டதும்‌ அசுவத்தாமன்‌ பயப்படாது தனது 
பாணங்களை அதன்‌ மேல்‌ போடத்‌ தொடங்கினான்‌. வரும்‌ பாணங்களை எல்லாம்‌ 
அது விழுங்கத்‌ தொடங்கியது. சிற்‌ சில முறட்டு ஆயுதங்கள்‌ அதன்மேல்‌ பட்டதும்‌ 
துண்டு துண்டாகச்‌ சிதறிப்‌ போயின. அசுவத்தாமனிடம்‌ இருந்த ஆயுதங்கள்‌ யாவும்‌ 
போய்‌ விட்டன. உடனே அவனுக்கு துக்கமும்‌ பயமும்‌ வந்து விட்டது. 'இரவில்‌ 


121 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


கிருபர்‌ புத்திமதியையும்‌ கேட்காது இந்த அநியாய காரியத்தை ஏன்‌ தொடங்கினேன்‌ 
என்று அவனுக்கு அப்பொழுது பட்டது. இந்த எண்ணம்‌ உடனே மாறி விட்டது. 


வினா 8:- இந்த உருவம்‌ யார்‌? அது பாண்டவர்கள்‌ படை வீட்டு வாயிலில்‌ 
இருப்பானேன்‌? 


விடை:- பரமசிவனே இந்த உருவாய்‌ கிருஷ்ண பகவான்‌ முன்னமே 
செய்திருந்த ஆராதனைக்கு மகிழ்ந்து அவரது வேண்டுகோளின்படி பதினெட்டு 
நாளாக பாண்டவர்கள்‌ பாஞ்சாலர்கள்‌ முதலியோரை இரவில்‌ காப்பாற்றி வருகிறார்‌. 
அவரது மகிமையும்‌ உண்மை உருவையும்‌ அறியாது அசுவத்தாமன்‌ அதை ஒரு 
பூதம்‌ என்று எண்ணி அநேக அம்புகளை எய்து சண்டை செய்து பார்த்தான்‌. 
பரமசிவமாகையால்‌ அவன்‌ பாணங்கள்‌ ஒன்றும்‌ அங்கு பயன்படாமல்‌ போயின. 


வினா 9- தனது பானங்கள்‌ பயன்படாது தத்தளித்து கொண்டிருந்த 
அசுவத்தாமன்‌ என்ன செய்தான்‌? அப்பொழுது என்னென்ன விசித்திரங்கள்‌ நடந்தன? 
அதற்குமேல்‌ அவன்‌ என்ன செய்தான்‌? 


விடை:- இவ்வாறு தன்‌ பிரயத்தனம்‌ வீணானது கண்டு தன்‌ குலதெய்வமாய்‌ 
ஆராதித்து வரும்‌ பரமசிவத்தை அப்பொழுது மனதாரத்‌ துதிக்கலுற்றான்‌. தனது 
மனம்‌ முதலியவைகளை அடக்கி பரமசிவத்தை அவன்‌ சரணமென்று அடைந்த 
உடன்‌ அவன்‌ தன்னையே அதற்கு ஹோமம்‌ செய்துவிடுவதாகத்‌ தீர்மானித்தான்‌. 
இந்தத்‌ தருணத்தில்‌ மிகுந்த பிரகாசத்தோடூ எரியும்‌ நெருப்பை யுடையதான ஒரு 
பொன்‌ வேதிகை அசுவத்தாமன்‌ முன்பு வந்து நின்றது. அநேகவித பூத பிரேத பிசாச 
கணங்களும்‌ அங்கு வந்து நின்றன. இவைகளில்‌ சில ஆடவும்‌ சில பாடவும்‌ சில 
வாத்தியங்கள்‌ வாசிக்கவும்‌ தொடங்கின. அப்பொழுது அந்த அக்னியில்‌ 
அசுவத்தாமன்‌ தன்னையே ஹோமம்‌ செய்து கொள்ளுவதாகத்‌ தீர்மானித்து அந்த 
வேதிகையில்‌ ஏறி விட்டான்‌. 


வினா 10:- அப்பொழுது என்ன அதிசய காரியம்‌ நடந்தது? 


விடை:- அந்தத்‌ தருணத்தில்‌ பரமசிவன்‌ அசுவத்தாமன்‌ முன்பு தோன்றி தாமே 
படை வீட்டில்‌ இருந்த உருவென்றும்‌, தாம்‌ அங்கு இருக்கக்‌ காரணம்‌ இன்னதென்‌ 
றும்‌ விஸ்தாரமாக எடுத்துச்‌ சொன்னார்‌. அதன்‌ மேல்‌, 'கிருஷ்ணனது வாக்கை 
கெளரவப்‌ படுத்துவதற்காக நான்‌ இத்தனை நாள்‌ இந்த வாயிலில்‌ காவல்‌ காத்து 
ஆய்‌ விட்டது. இன்றோடு இப்படை வீட்டில்‌ இருக்கும்‌ சற்றேரக்குறைய 
எல்லோருக்கும்‌ ஆயுஸ்‌ முடிகிறது. அவர்கள்‌ இனிமேல்‌ இறக்கவேண்டியது தான்‌. 
இதோ நான்‌ உனக்கு வழி விடுகிறேன்‌ என்று மஹாதேவர்‌ சொல்லி 
அசுவத்தாமனுக்கு ஒரு நல்ல கத்தியைக்‌ கொடுத்து விட்டு அவன்‌ தேகத்துள்‌ 
பிரவேசித்து விட்டார்‌. உடனே அசுவத்தாமனுக்கு பலம்‌ விருத்தியாக ஒருவரையும்‌ 
உயிரோடு வெளியே விடாதிருப்பதற்காக கிருபரையும்‌ கிருதவர்மாவையும்‌ 
வாயிலில்‌ காவல்‌ வைத்து விட்டு அவன்‌ வெகு உத்ஸாஹத்தோடு கொலைத்‌ 
தொழில்‌ செய்வதற்காக படை வீட்டுள்‌ புகுந்தான்‌. 


122 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வினா 11:- படைவிட்டுள்‌ புகுந்ததும்‌ அசுவத்தாமா நேரே எங்கே போனான்‌? 
அங்கு என்ன நடந்தது? 

விடை:- உள்ளே சென்றதும்‌ அசுவத்தாமன்‌ தன்‌ தகப்பனை தகாதபடி 
கொன்றவனாகிய திருஷ்டத்யும்னன்‌ கூடாரத்தை நோக்கிப்‌ போய்‌ அங்கு அவன்‌ 
ஒரு பயமுமின்றி உறங்குவதைக்‌ கண்டான்‌. அவனுக்கு அப்பொழுது அதிக கோபம்‌ 
மூள பலமாய்‌ திருஷ்டத்யும்னனை உதைத்தான்‌. அவன்‌ திடுக்கிட்டு எழுந்தான்‌. 
உடனே அசுவத்தாமன்‌ அவன்‌ தலை மயிரைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கீழே தள்ளி அவன்‌ 
மார்பில்‌ உட்கார்ந்து கொண்டு அவன்‌ கழுத்தை அமுக்கிப்‌ பிடித்தான்‌. தூக்கக்‌ 
கலக்கத்தாலும்‌ பயத்தாலும்‌ திருஷ்டத்யும்னனால்‌ தமது முழுபலத்தை உபயோகிக்க 
முடியாமற்‌ போக அவன்‌ ஹீனஸ்வரத்தோடு 'என்னை இம்மாதிரி ஆடு மாடைக்‌ 
கொல்வதுபோலக்‌ கொல்லாதே. க்ஷத்திரியனைக்‌ கொல்லுவதுபோல ஆயுதத்தால்‌ 
கொல்லு. நான்‌ நற்கதி அடையட்டும்‌ என்று கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ கொண்டான்‌. அதற்கு 
அசுவத்தாமன்‌ , 'என்‌ தகப்பனார்‌ ஆயுதத்தை எரிந்து விட்ட பின்பு அவர்‌ தலையை 
ஒரே வீச்சாய்‌ வீசிய கொடிய பாபிக்கு நல்ல கதி ஒரு நாளும்‌ வரக்கூடாது என்று 
சொல்லிக்கொண்டே, அவனது மர்ம ஸ்தானங்களில்‌ பலமாக அடிக்க உடனே அவன்‌ 
இறந்தான்‌. இந்த கோரத்தொழிலை திருஷ்டத்யும்னனது ஸ்திரீகள்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தும்‌ பயமிகுதியால்‌ கூக்குரலிட அவர்களால்‌ முடியவில்லை. இவ்வாறு 
திருஷ்டத்யும்னனை கொன்று எறிந்து விட்டு அசுவத்தாமன்‌ மற்றைய 
கூடாரங்களில்‌ இருப்பவர்களைக்‌ கொல்லப்‌ புறப்பட்டான்‌. அப்பொழுது தான்‌ 
திருஷ்டத்யும்னனது ஸ்திரீகள்‌ கூக்குரலிடத்‌ தொடங்கினர்‌. 


வினா 12:- இவர்கள்‌ கூக்குரலிடத்‌ தொடங்கியதும்‌ படை விட்டில்‌ என்ன 
நடந்தது? மேல்‌ அசுவத்தாமன்‌ என்ன செய்தான்‌? 


விடை: - ஸ்திரீகளது அழு குரலைக்‌ கேட்டூ இரண்டொருவர்‌ எழுந்திருக்கத்‌ 
தொடங்கினர்‌. இதற்குள்‌ அசுவத்தாமன்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்த சில பாண்டவ 
வீரர்களை அடித்துக்‌ கொன்று வர குழப்பமும்‌ சப்தமும்‌ அதிகமாய்‌ விட்டது. 
இதற்குள்‌ இளம்பஞ்ச பாண்டவர்கள்‌, ஸோமகர்கள்‌ முதலியோர்‌ விழித்துக்‌ கொண்டு 
திருஷ்டத்யும்னன்‌ கதியைக்‌ கேள்வியுற்று சண்டைக்குத்‌ தயாராயினர்‌. அப்பொழுது 
அசுவத்தாமன்‌ யமனைப்போலப்‌ படை விட்டில்‌ உலாவிக்‌ கொண்டு அங்கு வர 
பெரும்போர்‌ உண்டாயிற்று. அசுவத்தாமன்‌ மிகுந்த ஆவேசத்தோடு யுத்தம்‌ செய்த 
படியால்‌ ஸோமகர்களையும்‌. இளம்பஞ்ச பாண்டவர்களையும்‌ கொஞ்ச நாழிகையில்‌ 
ஹதம்‌ செய்து விட்டான்‌. இதன்‌ பின்பு துருபதராஜன்‌ விராடராஜன்‌ இவர்களது 
பரிவாரங்களும்‌ சிகண்டியும்‌ அசுவத்தாமனை எதிர்த்து வந்து அரை நொடியில்‌ 
மாண்டு விழுந்தனர்‌. அப்பொழுது உண்டான குழப்பத்தில்‌ எழுந்தவர்கள்‌ 
தூக்கக்கலக்கத்தால்‌ ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்கொண்‌ டிறந்தனர்‌. 


வினா 13:- இவ்வாறு ஈவு இறக்கமின்றி அசுவத்தாமன்‌ பாண்டவ வீரர்களைக்‌ 


கொன்று வருகையில்‌ வாயிலிருந்த கிருப கிருதவர்மாக்கள்‌ என்ன செய்தனர்‌? 
இவை எல்லாம்‌ எவ்வாறு முடிந்தன? 


123 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





விடை:- வாயிலிருந்த கிருப கிருதவர்மாக்கள்‌ அவர்கள்‌ பக்கம்‌ ஓடி வந்த 
ஒருவனையும்‌ உயிரோடு வெளியில்‌ போக விடவில்லை. ஜனங்களை வரவர 
இறக்கமின்றி அவர்கள்‌ வெட்டிச்‌ சாய்த்துக்‌ கொண்டே இருந்தனர்‌. நாழிகையாக ஆக 
உள்ளே கூக்குரலும்‌, சண்டையும்‌ பலக்கக்‌ கண்ட அவர்கள்‌ பாண்டவர்கள்‌ படை 
விட்டில்‌ செருப்பை வைத்து விட்டனர்‌. உடனே நெருப்பு கொழுந்து விட்டூ எரிய 
ஆரம்பிக்க அதன்‌ கொடுமை யாலும்‌, அசுவத்தாமனது அடியின்‌ கொடுமையாலும்‌, 
பாண்டவ வீரர்கள்‌ எல்லோரும்‌ மாண்டு விழுந்தனர்‌. கொஞ்ச நாழிகைக்கு எல்லாம்‌ 
நெருப்பு அடங்க எங்கும்‌ நிச்சப்தமாகிவிட்டது. கிருதவர்மாவும்‌ கிருபரும்‌ 
அசுவத்தாமனைக்‌ கண்டதும்‌ அவனது பலத்தைப்‌ புகழ்ந்து பேசிக்‌ கொண்டாடினர்‌. 
இவ்வாறு பதினெட்டாம்‌ நாள்‌ இரவு 12-மணிக்குள்‌ பாண்டவர்கள்‌ படைவீடு இருந்த 
இடத்தில்‌ நாய்‌, நரி, பேய்‌, கழுகு எல்லாம்‌ விழுந்து உண்ணத்‌ தொடங்கின. 


வினா 14 :- இவ்வாறு செய்து விட்டூ இம்மூவரும்‌ எங்கு சென்றனர்‌? அங்கு 
என்ன நடந்தது? 


விடை:- கொடுங்‌ கொலை செய்த பின்பு இம்மூவரும்‌ துரியோதனன்‌ 
அடிபட்டு விழுந்து கிடக்கும்‌ இடத்திற்கு அன்று நடு நிசியிலே சென்றனர்‌. அவர்கள்‌ 
அங்கு போகையில்‌ துரியோதனனுக்கு இன்னும்‌ கொஞ்சம்‌ பிராணன்‌ இருந்தது. 
அவன்‌ வலி பொறுக்க மாட்டாமல்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டும்‌, அவனது தேகத்தை 
கிழித்துத்‌ தின்ன நாலு பக்கங்களிலும்‌ ஓடிவரும்‌ நாய்‌, நரி முதலியவைகளை 
மிகுந்த கஷ்டத்தின்‌ பேரில்‌ விலக்கிக்‌ கொண்டும்‌ இருப்பதை இம்‌ மூவரும்‌ 
கண்டவுடன்‌, இவர்களுக்கு அடங்கா துக்கம்‌ வந்து விட்டது. அப்பொழுது இவர்கள்‌ 
வாய்‌ விட்டு அலறத்‌ தொடங்கினர்‌. இதைக்‌ கேட்டதும்‌ துரியோதனனுக்கு கொஞ்சம்‌ 
ஞாபகம்‌ வர அவனிடம்‌ தாம்‌ அப்பொழுதே செய்து வந்த கொலை தொழிலை 
விஸ்தாரமாக எடுத்துரைத்தனர்‌. உடனே துரியோதனனுக்கு கொஞ்சம்‌ பலமும்‌ 
முகத்தில்‌ கொஞ்சம்‌ தெளிவும்‌ உண்டாயிற்று. அப்பொழுது அசுவத்தாமன்‌ வெகு 
வாகப்‌ பிரலாபித்து முடிவில்‌ ஸ்வர்க்கத்தில்‌ பீஷ்மர்‌ துரோணர்‌ முதலியோரைக்‌ 
கண்டால்‌ அவர்களை தந்திரமாக அதர்ம யுத்தத்தில்‌ கொன்ற பாபிகளைக்‌ கொன்று 
பழிக்குப்பழி வாங்கியாய்‌ விட்டது என்ற ஸங்கதியைச்‌ சொல்லி விடும்படி 
சொன்னான்‌. இவ்வாறு இவர்கள்‌ பேசிக்கொண்‌ டிருக்கையில்‌ துரியோதனன்‌ பஞ்சப்‌ 
பிராணன்களும்‌ ஒடுங்கிப்‌ போக இறந்தான்‌. அப்பொழுது அசுவத்தாமன்‌ மிகுந்த 
துக்கத்தோடு கதறி அழுதான்‌. 


வினா 15:- இவ்வாறு துரியோதனன்‌ இறந்ததும்‌ ஸஞ்ஜயர்‌ என்ன செய்தார்‌? 
பின்பு அவர்‌ நிலை என்னமாய்‌ இருந்தது? 


விடை:- இவ்வாறு அசுவத்தாமன்‌ புலம்புவதைக்‌ கேட்டு விட்டு ஸஞ்ஜயர்‌ 
திருதராஷ்டிரனிடம்‌ ஸங்கதி சொல்லப்‌ போய்‌ விட்டார்‌. துரியோதனனது உயிர்‌ 
நீங்கியதும்‌, யுத்தத்தில்‌ நடந்த ஸங்கதிகளைப்‌ பார்த்து திருதராஷ்டிரனுக்கு 
சொல்வதற்காக ஸஞ்சயருக்கு வியாஸரால்‌ யுத்தாரம்பத்தில்‌ கொடுக்கப்பட்ட 
ஞானக்‌ கண்‌ போய்‌ விட்டது. 


124 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 16:- பாண்டவர்கள்‌ முன்னாள்‌ இரவில்‌ நடந்தவைகளை மறுநாட்‌ 
காலையில்‌ எவ்வாறு அறிந்து என்ன செய்தார்கள்‌? 


விடை:- அசுவத்தாமன்‌ கொடுங்‌ கொலை புரிந்து வருங்கால்‌ உண்டான 
குழப்பத்தில்‌ வெளியே ஓடிவந்த ஜனங்களுள்‌ திருஷ்டத்யும்னனது ஸாரதி ஒருவன்‌ 
கிருபகிருதவர்மாக்கள்‌ கொஞ்சம்‌ அசிரத்தையாய்‌ இருக்கும்‌ தருணம்‌ நோக்கி, தப்பி 
ஓடிப்போய்‌ மறுநாட்‌ காலையில்‌ பாண்டவர்களிடம்‌ நடந்த ஸங்கதிகளை 
ஆதியோடந்தமாகச்‌ சொல்லி விட்டான்‌. தருமபுத்திரருக்கு துக்கம்‌ அதிகரித்து 
விட்டது. உடனே நகுலனை அனுப்பி உபப்பிலாவ்யத்திலிருந்து திரெளபதியை 
அழைத்து வரும்படி சொல்லி விட்டு பாண்டவர்களும்‌ கிருஷ்ண பகவானும்‌ தமது 
படை வீட்டருகில்‌ வந்தனர்‌. கொஞ்ச பழிகைக்குள்‌ திரெளபதி ஸங்கதி கேள்விப்பட்டு 
மிகுந்த துக்கத்தோடு அங்கு வந்து பிரலாபித்து விட்டு அசுவத்தாமன்‌ அவன்‌ செய்த 
கொடூங்‌ கொலையின்‌ பலனை உங்கள்‌ மூலமாய்‌ அனுபவிக்காவிடில்‌ நான்‌ 
இங்கேயே பிரய விருதத்தில்‌ பட்டினி கிடந்திறப்பேன்‌' என்று சபதம்‌ செய்து கொண்டு 
உட்கார்ந்து விட்டாள்‌. 


வினா 17:- இவ்வாறு திரெளபதி சபதம்‌ செய்து கொண்டதும்‌ மேல்‌ என்ன 
நடந்தது? இந்த விஷயமாய்‌ யார்‌ அதிகப்‌ பிரயத்தனம்‌ எவ்வாறு செய்தது? 


விடை:- துக்கக்‌ கடலில்‌ ஆழ்ந்திருந்த திரெளபதியை, அவளது பிள்ளைகள்‌ 
க்ஷத்திரியருக்குத்‌ தகுந்தபடி யுத்தத்தில்‌ இறந்தமையால துக்கப்பட வேண்டிய 
தில்லை என்றும்‌, அசுவத்தாமன்‌ காட்டிற்குள்‌ எங்கேயோ போய்விட்டான்‌ இனி 
அவனைப்‌ பிடிப்பது அஸாத்யம்‌ என்றும்‌ எடுத்துரைத்து தருமபுத்திரர்‌ தம்மால்‌ 
இயன்ற மட்டும்‌ தேற்றப்‌ பார்த்தார்‌. அப்பொழுது திரெளபதி, அசுவத்தாமன்‌ 
தலையில்‌ சிரோரத்னம்‌ ஒன்று இருக்கிறதாம்‌; அதை என்னிடம்‌ கொண்டுவர 
வேண்டியது. அதை நான்‌ உமது சிரஸில்‌ வைத்துப்‌ பார்த்த பின்பு நான்‌ உயிர்‌ 
தரிப்பேன்‌. இதுதான்‌ என்‌ தீர்மானம்‌ என்று சொல்லி விட்டு, பீமனை இந்த 
விஷயத்தில்‌ பிரயத்தனம்‌ செய்யும்படி அவள்‌ வேண்டிக்‌ கொண்டாள்‌. திரெளபதிக்கு. 
முன்பு வந்த அநேக கஷ்ட காலங்களில்‌ தகுந்தபடி உதவிசெய்த பீமன்‌, 
அப்பொழுதும்‌ மிகுந்த மனத்‌ துணிவோடு அசுவத்தாமனைக்‌ கொல்லப்‌ புறப்பட்டான்‌. 


வினா 18: - மனத்‌ துணிவோடு புறப்பட்ட பீமனுக்கு ஸஹாயமாக யார்‌ 
சென்றது? ஏன்‌? 


விடை:- பகவான்‌ தமது ரதத்தைக்‌ கொண்டு வரச்சொல்ல, அதில்‌ பகவான்‌, 
தருமபுத்திரர்‌, அர்ஜுனன்‌ மூவரும்‌ பீமனுக்கு ஸஹாயமாக மிகுந்த பரபரப்போடு 
புறப்பட்டனர்‌. அசுவத்தாமன்‌ மிகக்‌ கொடியவன்‌ என்றும்‌, அவனுக்கு மனிதர்கள்‌ 
மேல்‌ பிரயோகிக்கத்‌ தகாத பிரம்ம சிரோஸ்திரம்‌ தெரியும்‌ என்றும்‌, பீமனால்‌ அவன்‌ 
தாக்கப்படுங்கால்‌ முன்பின்‌ யோசிக்காது அவன்‌ அந்த அஸ்திரத்தைப்போட மிகுந்த 
அபாயம்வரும்‌ என்றும்‌, அதற்காக அந்த அஸ்திரம்‌ தெரிந்த அர்ஜுனன்‌ அவசியம்‌ 
பீமனுக்கு ஸஹாயமாகப்‌ போகவேண்டும்‌ என்றும்‌ பகவான்‌ விஸ்தாரமாக புத்திமதி 
கூற பகவான்‌ முதலிய மூவரும்‌ பீமனைத்‌ தொடர்ந்து புறப்பட்டனர்‌. 


125 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 19:- அசுவத்தாமனது கெட்ட குணம்‌ பகவானுக்குத்‌ தெரியக்‌ காரணம்‌ 
என்ன? 

விடை: - பாண்டவர்கள்‌ வனவாஸம்‌ செய்து கொண்டிருந்த காலத்தில்‌ 
அசுவத்தாமன்‌ துவாரகை வந்து பகவானோடூ கொஞ்ச காலம்‌ வஸித்து வந்தான்‌. 
இப்படி இருக்கையில்‌ ஒரு நாள்‌ அவன்‌ பகவானோடூ ஏகாந்தத்தில்‌ பேசுங்கால்‌, 
அவன்‌ தன்னிடமிருந்த மிரம்ம சிரோஸ்திரத்தை வாங்கிக்கொண்டு பகவானது 
சக்கிராயுதத்தைத்‌ தரும்படி கேட்டான்‌. அதற்கு பகவான்‌ “என்னிடத்தில்‌ 
பஞ்சாயுதங்கள்‌ இருக்கின்றன, அவைகளுள்‌ நீ எதை வேண்டுமானாலும்‌ எடுத்துக்‌ 
கொள்‌, நான்‌ தந்து விடுகிறேன்‌. நீ அதற்கு பதிலாக வேறொரு ஆயுதமும்‌ கொடுக்க 
வேண்டியதில்லை, என்றார்‌. உடனே மிகுந்த இறுமாப்பு உடைய அசுவத்தாமன்‌ 
வெகு ஸ்வலபமாய்‌ சக்கரத்தை பகவான்‌ கையிலிருந்து எடுத்துவிடலாம்‌ என்று 
தனது இடது கையால்‌ அதைத்‌ தூக்க யத்தனம்‌ செய்தான்‌. அதை அவனால்‌ 
அசைக்கக்கூட முடியவில்லை. பின்பு தன்‌ முழு பலத்தைப்‌ போட்டு அதைத்‌ தூக்கப்‌ 
பார்த்தும்‌, அவனால்‌ முடியவில்லை. உடனே கர்வபங்கப்பட்டு அவன்‌ தலை 
குனிந்து நிற்கையில்‌ பகவான்‌ அவனை நோக்கி 'நீ ஏன்‌ இந்த சக்கரம்‌ வேண்டும்‌ 
கெட்டாய்‌' என்று கேட்க, அசுவத்தாமன்‌ அதை வாங்கிக்கொண்டு உம்மோடு யுத்தம்‌ 
செய்து கீர்த்தியை அடைய விரும்பியே இவ்வாறு செய்தேன்‌, அது மாத்திரம்‌ 
என்னிடம்‌ வந்திருக்குமானால்‌ என்னை ஒருவராலும்‌ வெல்ல முடியாது. என்னிடம்‌ 
அந்த ஆயுதம்‌ வந்து சேராததால்‌ நான்‌ போய்‌ வருகிறேன்‌ என்று மறுமொழி 
சொல்லி விட்டு அஸ்தினாபுரம்‌ நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. இதனால்‌ அசுவத்தாமன்‌ 
கொடிய பிராம்மணன்‌ என்று பகவானுக்குத்‌ தெரிய வந்தது. 


வினா 20:- பீமன்‌ அசுவத்தாமனை எங்கு கண்டு பிடித்தான்‌? அப்பொழுது 
என்ன நடந்தது? 


விடை: பீமன்‌ அசுவத்தாமனைத்‌ தேடிக்‌ கொண்டு காட்டு மார்க்கமாக 
வருகையில்‌ கங்கைக்‌ கரையில்‌ வியாஸர்‌ அருகில்‌ அசுவத்தாமன்‌ மஹா 
விநயத்துடன்‌ ரிஷிகள்‌ மத்தியத்தில்‌ உட்கார்ந்திருப்பதை அவன்‌ கண்டான்‌. உடனே 
அவனுக்கு கோபம்‌ அதிகரித்ததால்‌ அசுவத்தாமன்‌ மேல்‌ பாணங்களைப்‌ பிரயோகம்‌ 
செய்யத்தொடங்கினான்‌. இதற்குள்‌ பகவான்‌ முதலிய மூவரும்‌ பீமனுக்கு ஸஹாய 
மாக அங்கு வந்து சேர்ந்தனர்‌. இவர்களைக்‌ கண்டதும்‌ தனக்கு ஒரு பெரிய ஆபத்து 
வந்து விட்டது என்று பயந்து அசுவத்தாமன்‌ அருகில்‌ இருந்த புற்களில்‌ ஒரு பிடி 
புல்லை எடுத்து பிரம்மசிரோஸ்திரத்தை மந்திரித்து 'இது பாண்டவர்களை நாசம்‌ 
செய்யட்டும்‌ என்று உறக்கக்‌ கூவிக்கொண்டே பிரயோகம்‌ செய்து விட்டான்‌. 
இதற்குள்‌ அசுவத்தாமனது கொடிய எண்னத்தை அறிந்த பகவான்‌ அர்ஜுனனை 
பிரம்ம சிரோஸ்திரப்‌ பிரயோகம்‌ பணணும்படி ஏவ, அவனும்‌ பிடி. புல்லில்‌ 
மந்திரத்தை உச்சரித்து 'இது அசுவத்தாமனது அஸ்திரத்தைத்‌ தடுத்து அடக்கட்டும்‌' 
என்ற லோக ஹிதமான வார்த்தையைச்‌ சொல்லி விடுத்தான்‌. இரண்டு 
அஸ்திரங்களும்‌ ஒன்றை ஒன்று அடித்துக்‌ கொள்ள பெரும்‌ தீ கிளம்பியது. இதனால்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ அழிந்து விடுமோ என்ற எண்ணம்‌ எல்லோருக்கும்‌ உண்டாயி 
ற்று. 


126 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 21:- இந்த அஸ்திரங்களின்‌ கொடுமையை எவர்கள்‌ அடக்க முயன்றது? 
அவர்கள்‌ பிரயத்தனம்‌ எவ்வாறு முடிவு பெற்றது? 

விடை:- இந்த அஸ்திரங்கள்‌ ஒன்றை ஒன்று மோதி உலகை அழித்துவிடும்‌ 
என்ற பயத்தால்‌ வியாஸரும்‌ நாரதரும்‌ அந்த அஸ்திரங்களின்‌ இடையில்‌ வந்து 
நின்று கொண்டு அவைகளின்‌ கொடுமையைத்‌ தமது தபோ பலத்தால்‌ தாங்கினர்‌. 
இவ்வாறு ரிஷிகளே வந்து லோகோபகாரார்த்தம்‌ படும்‌ பாட்டைக்‌ கண்ட 
அர்ஜுனனுக்கு தனது அஸ்திரத்தை திரும்ப இழுத்துக்‌ கொள்ளலாம்‌ என்ற எண்ணம்‌ 
வந்தது. அப்பொழுது வியாஸரை நோக்கி, 'நான்‌ நல்ல எண்ணத்தோடு தான்‌ இந்த 
அபூர்வ அஸ்திரத்தை விட்டேன்‌. இப்பொழுது லோக நன்மைக்காக அதை நான்‌ 
எடுத்து விடுகிறேன்‌. எங்களுக்கு நாசம்‌ வாராதிருக்கும்படி அவன்‌ விட்ட 
அஸ்திரத்தை எடுத்துவிடச்‌ சொல்லுங்கள்‌," என்று அர்ஜுனன்‌ விண்ணப்பம்‌ செய்து 
கொண்டான்‌. அப்பொழுது ரிஷிகள்‌ அசுவத்தாமனிடம்‌ சென்று அவன்‌ விட்ட 
அஸ்திரத்தை எடுத்துவிடும்படி எவ்வளவோ சொல்லிப்‌ பார்த்தார்கள்‌. அவன்‌ அதற்கு 
ஒப்புக்‌ கொள்ளவில்லை. மேலும்‌ அந்த அஸ்திரத்தை அவனுக்கு விடத்‌ தெரியுமே 
ஒழி.ப எடுத்துவிடத்‌ தெரியாது. ஆனால்‌ அவனுக்கு அதை ஒருவரைவிட்டு 
மற்றொருவர்‌ மேல்‌ மாற்றிவிடத்‌ தெரியும்‌. 


வினா 22:- அப்பொழுது வியாஸர்‌ என்ன சொன்னார்‌? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- அசுவத்தாமனை அவன்‌ தலையில்‌ இருந்த சிரோஏத்னத்தை 
பாண்டவர்களுக்கு கொடுக்கும்படி வியாஸர்‌ உத்தரவு செய்ய அவன்‌ அப்படி 
செய்தான்‌. அந்த ரத்னம்‌ ஒருவன்‌ தலையில்‌ இருக்கும்‌ வரையில்‌ அவனுக்கு எந்த 
ஆயுதத்தாலும்‌ ப:பமில்லை என்று அந்த ரத்னத்தின்‌ மஹிமையை எடுத்துரைத்தான்‌. 
அதன்‌ பின்பு தன்னால்‌ அந்த பிரம்ம சிரோஸ்திரத்தை எடுக்க முடியாது என்று 
சொல்லி பாண்டவர்கள்‌ மேல்‌ விட்ட அஸ்திரத்தை பாண்டவர்‌ ஸ்திரீகளது 
கர்ப்பத்தில்‌ இருக்கும்‌ குழந்தைகள்‌ மேல்‌ மாற்றுவதாகச்‌ சொல்லி அவ்வாறே 
செய்தான்‌. அப்பொழுது அர்ஜுனனும்‌ தனக்கு ஆபத்து ஒருவாறு நீங்கினதைக்‌ கண்டு 
தான்விட்ட பிரம்ம சிரோஸ்திரத்தை எடுத்து விட்டான்‌. 


வினா 23:- இவ்வாறு பாண்டவ ஸந்ததியே இல்லாதிருக்கும்படி செய்த 
அசுவத்தாமன்‌ கதி என்னவாயிற்று? 


விடை:- அசுவத்தாமன்‌ இவ்வாறு இவ்வாறு செய்ததைக்‌ கண்ட பகவான்‌ 
அவனை நோக்கி, உன்‌ அஸ்திர வேகத்தால்‌ பாண்டவர்கள்‌ ஸந்ததி அழிந்துவிடும்‌. 
அதன்‌ பின்‌ நானே உத்தரை வயிற்றிலிருக்கும்‌ கருவை உயிர்ப்பிப்பேன்‌; அந்தக்‌ 
குழந்தை உன்‌ கண்‌ முன்பே 60 வருஷம்‌ மனுநெறி தவறாது ராஜ்யம்‌ ஆளப்‌ 
போகிறான்‌. நீ இந்தக்‌ கொடிய செயலைச்‌ செய்வதற்காக உன்‌ தலை புழுத்து 
நெளியட்டும்‌. நீ கஷ்டப்‌ பட்டுக்கொண்டு காட்டில்‌ திரிய வேண்டியது தான்‌ என்று 
சபிக்க, அசுவத்தாமன்‌ வியாஸரோடு இருந்து தன்‌ காலத்தைக்‌ கழிப்பதாகத்‌ 
தீர்மானித்துக்கொண்டு அவரோடு பதரிகாசிரமம்‌ சென்றனன்‌. 


127 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


வினா 24- அசுவத்தாமன்‌ இவ்வாறு சென்றதும்‌ பாண்டவர்கள்‌ 
திரெளபதியிடம்‌ வந்து என்ன செய்தார்கள்‌? பின்பு என்ன நடந்தது? 


விடை: - பாண்டவர்களும்‌ பகவானும்‌ திரெளபதியிடம்‌ வந்து அசுவத்தாமனது 
சிரோரத்னத்தைக்‌ காட்டி, அசுவத்தாமன்‌ குரு பிள்ளையாயும்‌ பிராமணனாயும்‌ 
இருந்ததால்‌ அவன்‌ தேகத்தை மாத்திரம்‌ விட்டு அவன்‌ உயிராகிய சிரோரத்னத்தை 
மாத்திரம்‌ கொண்டு வந்ததாகச்‌ சொன்னார்கள்‌. அசுவத்தாமனை உயிரோடு விட்டு 
வந்ததே நியாயம்‌ என்று திரெளபதி அங்கீகரித்து, அவனிடம்‌ தமக்கு அவசியம்‌ 
இருக்க வேண்டிய மரியாதையைக்‌ காட்ட அந்த சிரோரத்னத்தை தருமபுத்திரரை 
சிரஸில்‌ அணிந்து கொள்ளும்படி திரெளபதி வேண்டிக்‌ கொண்டாள்‌. அவரும்‌ 
அவ்வாறே செய்தார்‌. பின்பு தருமபுத்திரர்‌ அசுவத்தாமனுக்கு திருஷ்டத்யும்னன்‌ 
முதலி.ப மஹா வீரர்களை ஒருவனாகவே இருந்து கொல்லும்‌ படியான சக்தி 
எவ்வாறு வந்தது என்று கேட்க, அப்பொழுது மஹாதேவர்‌ அனுக்கிரகத்தால்‌ அந்த 
சக்தி அவனுக்கு வந்ததென்று சொல்லி, பகவான்‌ மஹாதேவரிட மிருந்து உலகம்‌ 
தோன்றி நடை பெற்று முடிவில்‌ எவ்வாறு அவரிடமே ஒடுங்குகிறது என்பதை 
விஸ்தாரமாக எடுத்துரைத்து அவரது மஹிமையைப்‌ பாண்டவர்களுக்கு நன்கு 
விளக்கினார்‌. 





128 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


11. ஸ்திரீ பர்வம்‌ 


சந்த எந்த ஜீல்‌ பேத எங்குமெங்கு முள்ளா 

அந்த அந்த ஜீவ னூடும்‌' ஆவி ஆன தன்மையை 

சிந்தை யின்கண்‌ ஒருக ணத்தின்‌ நிகழு மாறு தேவர்கோன்‌ 
மைந்த னுய்ந்தி டப்பு கன்ற வள்ளல்‌ தாள்‌ ஊங்குவாம்‌. 


வினா 1: துரியோதனாதிகள்‌ எல்லோரும்‌ இறந்து விழுந்ததும்‌ திருதராஷ்டி 
ரன்‌ கதி என்னவாயிற்று? யார்‌ அவனை எவ்வாறு தேற்றியது? 


விடை:- தன்‌ பிள்ளை இறந்த ஸங்கதியை ஸஞ்ஜயரிடம்‌ இருந்து கேள்விப்‌ 
பட்டதும்‌ திருதராஷ்டிரனுக்கு துக்கம்‌ அதிகமாக வந்துவிட்டது. வெகுவாக வாய்‌ 
விட்டுப்‌ பிரலாபிக்கத்‌ தொடங்கினான்‌. ஸஞ்ஜயர்‌ எவ்வளவோ தம்மா லியன்ற 
மட்டும்‌ முன்பின்‌ நடந்தவைகளின்‌ ஸம்பந்தங்களை எடுத்துச்‌ சொல்லி திருதராஷ்டி 
ரனைத்‌ தேற்றினார்‌. பின்பு விதுரர்‌ பலவித தர்மங்களை எடுத்துச்‌ சொல்லி திருதரா 
ஷ்டிரனைத்‌ தேற்ற முயன்றார்‌. 


வினா 2:- விதுரர்‌ தேற்றிய மாதிரி என்ன? 


விடை:- திருதராஷ்டிரனிடம்‌ முதலில்‌ அவர்‌, மரணத்தின்‌ ஸ்வபாவம்‌, தேக 
நிலையாமை, க்ஷத்திரிய தர்மம்‌, வீர ஸ்வர்க்கம்‌, துக்கத்தின்‌ ஸ்வரூபம்‌, அதை 
அறியாததால்‌ துக்கம்‌ அதிகமாவது, துக்கத்தை அடக்க முயலாதவனுக்கு ஸதா 
துக்க ஹேதுக்கள்‌ இருந்து கொண்டே இருக்கும்‌, ஆறிலும்‌ சாவு நூறிலும்‌ சாவு என்ற 
விஷயங்களைப்பற்றி விஸ்தாரமாகப்‌ பேசினார்‌. பின்பு மனிதன்‌ வர வர அதிகமாக 
பந்தப்பட்டு உலக வாழ்க்கையாம்‌ அரண்யத்தில்‌ அலையும்‌ விதத்தை விஸ்தரித்தார்‌. 


வினா 3:- உலக வாழ்க்கையாம்‌ அரண்யத்தி லிருந்து தப்பும்‌ விரதம்‌ என்ன 
என்று கேட்ட திருதராஷ்டிரனுக்கு விதுரர்‌ எவ்வாறு பதில்‌ சொன்னார்‌? 


விடை:- விதுரர்‌ உலகவாழ்க்கையின்‌ ஸ்வரூபத்தை நன்கு உணர்த்த ஒரு 
கதை சொன்னார்‌. அது பின்வருமாறு:- ஒரு பிராமணன்‌ ஓர்‌ ஸமயத்தில்‌ அணுக 
முடியாத துஷ்ட மிருகங்கள்‌ நிறைந்த ஓர்‌ காட்டுள்‌ வந்து சிக்கிக்‌ கொண்டான்‌. 
அதில்‌ எங்கும்‌ மிருகங்களின்‌ சப்தம்‌ அதிகமாகக்‌ கேட்டுக்கொண்டே இருந்தது. 
இதனால்‌ பிராமணன்‌ மனம்‌ மிகப்‌ பதறியது. அவன்‌ உடனே அங்கு மிங்கும்‌ 
பயத்தால்‌ ஓடத்‌ தலைப்பட்டான்‌. அந்தக்‌ காட்டைச்‌ சுற்றி வலை போட்டிருந்த 
மையாலும்‌, வெளியில்‌ கோரமான ஒரு ஸ்திரீ தனது கையைப்‌ பரப்பிக்கொண் 
டிருந்தமையாலும்‌ அந்தப்‌ பிராமணனால்‌ காட்டைவிட்டு வெளி ஏற முடியவில்லை. 
மேலும்‌ அந்தக்‌ காட்டில்‌ பெரிதாகிய ஐந்து தலை நாகங்கள்‌ உலாவிக்கொண் 
டிருந்தன. அங்கு ஒரு படுகுழி, பலமான செடி கொடிகளால்‌ மூடப்பட்டிருந்தது. பயத்‌ 
தால்‌ வெருண்டூ ஓடிவந்த பிராமணன்‌ தலைகீழாய்‌ அந்தக்‌ குழியில்‌ விழுந்து, செடி 


129 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


கொடிகளில்‌, பலமாய்ச்‌ சிக்கிக்கொண்டான்‌. அப்பொழுது அவனுக்கு அநேக 
கஷ்டங்கள்‌ உண்டாயின. அந்தக்‌ குழி அடியில்‌ ஒரு பெரும்‌ பாம்பு இருப்பதையும்‌, 
அந்தக்‌ குழியின்‌ கரையில்‌ தன்னை நோக்கி ஒரு யானை வருவதையும்‌ அவன்‌ 
கண்டு மிகுந்த துக்கத்தை அடைந்தான்‌. அந்த யானைக்கு ஆறு முகமும்‌, 
பன்னிரண்டு கால்களும்‌ இருந்தன. அவன்‌ தொங்கிக்கொண்‌ டிருக்கும்‌ கொடிகளை 
வெள்ளை எலிகளும்‌ கருப்பு எலிகளும்‌ அருத்துக்கொண்டே இருந்தன. அந்தச்‌ செடி 
கொடிகளின்‌ மத்தியில்‌ சில தேனடைகள்‌ இருந்தன. அதிலிருந்து தேனீக்கள்‌ உலாவி 
வருகையில்‌ அந்தப்‌ பிராமணனைக்‌ கொட்டிக்‌ கொண்டிருந்தன. இந்தக்‌ 
கஷ்டங்களின்‌ மத்தியில்‌ தேனடைகளிலிருந்து தேன்‌ துளிகள்‌ பிராமணன்‌ 
கன்னத்தில்‌ விழுந்தன. அதை நாக்கால்‌ மிகுந்த கஷ்டத்தின்‌ பேரில்‌ நக்கிக்கொண்டு 
அவன்‌ அதன்‌ தித்திப்பைப்‌ பெரியதாக எண்ணி தான்‌ படுங்‌ கஷ்டங்களை மறந்து ' 
'இன்னும்‌ நமக்குத்‌ தேன்‌ கிடைக்காதா' என்றும்‌ அவ்வாறே தான்‌ வாழ்ந்துஸுக 
வேண்டும்‌ என்றும்‌ எண்ணிக்கொண்டு அவன்‌ அங்கு காலம்‌ கழித்துவந்தான்‌. இந்தக்‌ 
கதையை விதுரர்‌ சொல்லி உலக வாழ்க்கை அந்த பிராமணன்‌ வாழ்க்கை போன்றது 
என்று அறிந்து ஞானிகள்‌ பந்தங்களிசிருந்து விடுபடுகிறார்கள்‌ என்று வற்புறுத்தினார்‌. 


வினா 4:- இக்‌ கதையின்‌ உட்கருத்து என்ன? 


விடை:- பிராமணன்‌ அங்குமிங்கும்‌ ஓடிய காடு ஒரு மனிதன்‌ வாழ்க்கையை 
யும்‌, துஷ்ட மிருகங்கள்‌ அவனுக்கு வரும்‌ வியாதிகளையும்‌, காட்டின்‌ வெளியிலி 
ருந்த கோரஸ்திரீ கிழத்தனத்தையும்‌, குழி தேகத்தையும்‌, குழி அடியிலிருந்த பாம்பு 
காலத்தையும்‌, செடி கொடிகள்‌ மனிதனுக்கு உள்ள தேகாபி மானத்தையும்‌, யானை, 
ஆறு ருது, பன்னிரண்டு மாதங்களுடைய வருஷத்தையும்‌, வெள்ளை எலி கருப்பு 
எலிகள்‌ இராப்‌ பகலையும்‌, தேனீக்கள்‌ ஆசைகளையும்‌, தேன்‌ துளிகள்‌ ஆசையின்‌ 
பூர்த்தியால்‌ உண்டாகும்‌ இஹலோக ஸுகத்தையும்‌, அவை கொட்டுவது நமது 
ஆசை பூர்த்தி யாகாததால்‌ உண்டாகும்‌ கஷ்டத்தையும்‌, உணர்த்துகின்றன. 


வினா 5- இதன்‌ பின்பு விதுரர்‌ திருதராஷ்டிரனை வேறு எவ்வாறு 
தேற்றினார்‌? 


விடை:- தேகமே ரதம்‌, அதிலிருக்கும்‌ புத்தியே ஸாரதி, இந்திரியங்களே 
குதிரைகள்‌, இந்திரிய வியாபாரங்களே தேர்‌ போகும்‌ மார்க்கங்கள்‌. குதிரைகளை 
அடக்காமல்‌ அவைகள்‌ போகும்‌ வழி விடுபவன்‌ எவ்வாறு விழுந்து கஷ்டப்படுவா 
னோ அதுபோல்‌ இந்திரிய நிக்கிரஹமில்லாதவன்‌ பிறப்பு என்ற கஷ்டத்துக்கு 
அடிக்கடி ஆளாவான்‌. அடக்கும்‌ திறனுடையவனுக்கு அந்த ஆபத்து வராது. 
ஆகையால்‌ துக்கத்தை அவசியம்‌ ஒருவன்‌ அடக்க வேண்டியது என்று விதுரர்‌ திருத 
ராஷ்டிரனுக்கு புத்திமதி கூறினார்‌. 


வினா 6:- இவைகளைக்‌ கேட்டுவந்த திருதராஷ்டிரன்‌ நிலை என்னவாயிற்று? 
அப்பொழுது வேறு யார்‌ எவ்வாறு அவனைத்‌ தேற்றியது? 


130 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- விதுரர்‌ சொல்லி முடியும்‌ வரையில்‌ ஒருவாறு அடங்கியிருந்த 
துக்கமானது அவர்‌ சொல்லி முடித்ததும்‌ திருதராஷ்டிரனை வந்து மூடிக்கொள்ள 
அவன்‌ மூர்ச்சையோடு விழுந்தான்‌. அப்பொழுது வியாஸர்‌ நேரே வந்து, இவ்வாறு 
உலகத்தரசர்‌ இறக்கவேண்டும்‌ என்பது முன்னமேயே பிரம்மாவால்‌ ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டிருந்த தென்றும்‌, அவ்வாறு அவசியம்‌ நடந்தேற வேண்டியவை நடந்த 
விஷயத்தில்‌ துக்கப்பட்டுப்‌ பிரயோஜனம்‌ இல்லை என்றும்‌, இந்த விஷயத்தை 
ராஜஸூயயாக காலத்தில்‌ நாரதரால்‌ அறிந்த பாண்டவர்கள்‌ இதைத்‌ தடுக்க எவ்வள 
வோ முயன்றும்‌ பயன்படாமல்‌ போய்விட்ட தென்றும்‌, ஆகையால்‌ அவன்‌ 
அப்பொழுது துக்கப்பட்டுக்‌ கொண்டே இருந்தால்‌ யுதிஷ்டிரர்‌ தம்‌ உயிரை மாய்த்துக்‌ 
கொள்வார்‌ அதனால்‌ இன்னும்‌ பெரிதாகிய துன்பம்‌ விளையும்‌ என்றும்‌, பலவாறாக 
தத்கால ஸங்கதிகளை, பூர்வகால ஸங்கதிகளோடு ஒட்டி நன்றாய்‌ எடுத்துச்‌ 
சொல்லி திருதராஷ்டிரனைத்‌ தேற்றினர்‌. அப்பொழுது அவன்‌ தான்‌ தனது உயிரை 
மாய்த்துக்கொள்ள விரும்புவதில்லை என்று வியாஸருக்கு வாக்களிக்க அவர்‌ தமது 
இருப்பிடம்‌ சென்றார்‌. 


வினா 7:- இவ்வாறு வியாஸர்‌ போனதும்‌ மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- ஸஞ்ஜயரது ஏற்பாட்டின்படி திருதராஷ்டிரன்‌ தனது அந்தப்புர 
ஸ்திரீகளாகிய காந்தாரி, குந்தி முதலியவர்களோடு இறந்த வீரர்களுக்கு ஈமக்‌ கடன்‌ 
களை செய்வதற்காக யுத்தகளம்‌ நோக்கிப்‌ புறப்பட்டனர்‌. போகும்‌ வழியில்‌ கிருபர்‌, 
அசுவத்தாமன்‌, கிருதவர்மா முதலியவர்களால்‌ துரியோதனன்‌ இறந்ததை அறிந்து 
அவர்கள்‌ மிகுந்த துக்கத்தை அடைந்தனர்‌. அதன்‌ பின்பு அசுவத்தாமன்‌ முதலியோர்‌ 
தாங்கள்‌ முன்னாள்‌ இரவு செய்த கொலைத்‌ தொழிலுக்காக (ஸெளப்திக பர்வம்‌ 
பார்க்க) பாண்டவர்களிடம்‌ அஞ்சி ஓடுவதாகச்‌ சொல்லிவிட்டு, கிருபர்‌ ஹஸ்தினாபுர 
த்திற்கும்‌, கிருதவர்மா துவாரகைக்கும்‌, அசுவத்தாமா வியாஸராசிரமத்திற்கும்‌ 
புறப்பட்டுப்‌ போயினர்‌. 


வினா 8:- கிருபர்‌ முதலியோரிடமிருந்து நடந்த ஸங்கதியைக்‌ கேள்விப்பட்ட 
பின்பு இவர்கள்‌ எங்கே சென்றனர்‌? அங்கு என்ன நடந்தது? 


விடை: - திருதராஷ்டிரன்‌ முதலியோர்‌ கங்கையை நோக்கிச்‌ சென்றனர்‌. 
இவர்கள்‌ துக்கப்பட்டுக்கொண்டு வருவதைக்‌ கேள்விப்பட்ட தருமபுத்திரர்‌ தமது தம்பி 
மார்‌ பகவான்‌ முதலியவர்களோடு இவர்களை எதிர்‌ கொண்டு வந்தனர்‌. 
பாண்டவர்கள்‌ வருவதை அறிந்த திருதராஷ்டிரனுக்குத்‌ துக்கம்‌ அதிகரிக்க 
வெகுவாக வாய்விட்டுக்‌ கதறிவிட்டு உண்மையாய்‌ துக்கப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
தரும்‌ புத்திரரை ஆலிங்கனம்‌ செய்து கொண்டு வியாஸர்‌ சொல்லிப்போன 
புத்திமதியின்படியே அவரைத்‌ தேற்றினான்‌. 


வினா 9:- பீமனை ஆலிங்கனம்‌ செய்து கொள்ள வருகையில்‌ திருதராஷ்டிரன்‌ 
நிலை என்ன வாயிற்று? இதை யார்‌ அறிந்து எவ்வாறு காரியங்களை 


நடத்திவைத்தது? 


131 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


விடை:- பீமனைக்‌ கட்டிக்‌ கொள்ள வருகையில்‌ தன்‌ பிள்ளைகள்‌ இறந்த 
துக்கமும்‌, அதற்குக்‌ காரணம்‌ பீமனாதலின்‌ அவன்‌ பேரில்‌ கோபமும்‌ திருதராஷ்டிர 
னுக்கு உண்டாயிற்று. இதை அறிந்துகொண்டு பகவான்‌ அருகே இருந்த ஒரு பெரிய 
எஃகு பிரதிமையை பீமன்‌ என்று திருதராஷ்டிரன்‌ அருகில்‌ வைத்து விட்டூ பீமனை 
ஒதுப்புரமாய்‌ நிற்கும்படி செய்துவிட்டார்‌. கோபத்தோடு ஆலிங்கனம்‌ செய்துகொண்ட 
திருதராஷ்டிரன்‌, அந்த எஃகு பிரதிமையை பொடிப்‌ பொடியாக ஒடித்து விட்டான்‌. 
பீமன்‌ மாத்திரம்‌ அப்பொழுது அவன்‌ கையில்‌ அகப்பட்டிருந்தால்‌ அவனும்‌ உடனே 
இறந்திருக்க வேண்டியது தான்‌. திருதராஷ்டிரன்‌ தேகமெல்லாம்‌ எஃகு பொத்துக்‌ 
கொள்ள அவன்‌ மூர்ச்சையோடு விழுந்தான்‌. 


வினா 10:- அவன்‌ தெளித்து எழுந்ததும்‌ என்ன நடந்தது? பகவான்‌ என்ன 
செய்தார்‌? பின்பு என்ன நடந்தது? 


விடை:- திருதராஷ்டிரன்‌ எழுந்ததும்‌ அவனது கோபம்‌ தணிய, தான்‌ 
அநியாயமாய்‌ பீமனைக்‌ கொன்றுவிட்டதாக எண்ணி துக்கிக்கத்‌ தொடங்கினான்‌. 
அப்பொழுது பகவான்‌ அவனுக்குத்‌ தாம்‌ அறிந்து செய்த தந்திரத்தை வெளியிட்டு, 
பாண்டவர்கள்‌ பட்ட பாட்டையும்‌, அதற்கு துரியோதனனும்‌, திருதராஷ்டிரனும்‌ 
காரணமாய்‌ இருந்ததையும்‌ விஸ்தாரமாகச்‌ சொல்லி அவன்‌ எதில்‌ மீதி இருந்த 
கோபாதிகள்‌ தணியும்படி செய்து, பீமன்‌ உயிரோடிருப்பதாகச்‌ சொன்னார்‌. பின்பு 
தேறுதல்‌ அடைந்து திருதராஷ்டிரன்‌, பீமன்‌ அர்ஜுனன்‌, நகுல ஸஹாதேவாள்‌ ஆகிய 
இவர்களை நல்ல எண்ணத்தோடு தழுவிக்கொண்டு அவர்களை ஸமாதானப்‌ 
படுத்தினான்‌. 


வினா 11:- காந்தாரி நிலை எவ்வாறிருந்தது? அதை யார்‌ எவ்வாறு 
மாற்றியது? 


விடை:- இவ்வாறு பாண்டவர்களுக்கும்‌ திருதராஷ்டிரனுக்கும்‌ ஸம்பாஷணை 
கள்‌ நடந்துகொண்‌ டிருக்கையில்‌ பிள்ளைகள்‌ பீமனால்‌ இறந்ததை எண்ணி காந்தாரி 
மனம்‌ பதைத்துக்‌ கொண்டிருந்தது. அப்பொழுது அவளுக்கு யுதிஷ்டிரர்மேல்‌ கோபம்‌ 
உண்டாக அவள்‌ அவரை சபிக்கவேண்டும்‌ என்று எண்ணினாள்‌. இதை அறிந்த 
வியாஸர்‌ உடனே அங்கே வந்து நடக்கவேண்டிய காரியம்‌ நடந்ததற்காக 
யுதிஷ்டிரரை சபிப்பது நியாயமன்று 'என்று சொல்லி, யுத்தம்‌ பதினெட்டு நாளும்‌, 
துரியோதனன்‌ அவளிடம்‌ வந்து தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்‌ என்ற காலத்தில்‌ 
அவள்‌ 'நியாயமுள்ள இடத்திலே ஜயமிருக்கும்‌' என்று சொன்னதையும்‌ அவளுக்கு 
அப்பொழுது வியாஸர்‌ ஞாபகம்‌ வரும்படி செய்தார்‌. உடனே அவளுக்குப்‌ 
பாண்டவர்களைச்‌ சபிக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ மாறியது. 


வினா 12:- முதலில்‌ யார்‌ அவளை ஸந்தித்து எவ்வாறு ஸமாதானப்‌ 


படுத்தி.பது? 


விடை:- இத்தருணம்‌ பார்த்து பகவான்‌ பாண்டவர்களை அவளிடம்‌ அழைத்து 
வந்தார்‌. பாண்டவர்கள்‌ அவளுக்கு தண்டனிட்டு நிற்க, அவள்‌ பீமனை நோக்கி ' நீ 


132 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


ஏன்‌ நியாய விரோதமாய்‌ என்‌ பிள்ளையை தொப்புளுக்‌ கீழிருக்கும்‌ தொடையில்‌ 
கதையால்‌ அடித்துக்‌ கொன்றாப்‌? இதனால்‌ தான்‌ உன்‌ பேரில்‌ எனக்கு வந்த கோபம்‌ 
மாறவில்லை. மேலும்‌ நீ ஏன்‌ உன்‌ தம்பியாகிய துச்சாஸ்னன்‌ ரத்தத்தை யுத்த 
களத்தில்‌ பலர்‌ முன்னிலையில்‌ குடித்தாய்‌. இந்த அநியாயத்திலும்‌ என்‌ மனம்‌ 
ஸமாதானப்‌ படவில்லை,' என்றாள்‌. இவைகளுக்கு முறையே பின்வருவாறு பீமன்‌ 
பதில்‌ சொன்னான்‌. 'நான்‌ சண்டையில்‌ என்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்கொள்ள 
எண்ணியும்‌, உன்‌ பிள்ளைபை வேறு எவ்விதத்திலும்‌ கொல்ல முடியாதென்று 
எண்ணியும்‌, அவன்‌ யுதிஷ்டிரரிடம்‌ அநியாயமாய்‌ நடந்து கொண்டான்‌ என்று 
எண்ணியும்‌, உன்‌ பிள்ளை 'திரெளபதியிடம்‌ அவள்‌ ஸபையிலிழுக்கப்பட்ட 
காலத்தில்‌ சொன்ன கொடும்‌ சொற்களை எண்ணியும்‌, அவன்‌ அப்பொழுது 
அவளுக்கு தனது இடது தொடையைக்‌ காட்டியதை எண்ணியும்‌, அவனால்‌ நாங்கள்‌ 
காட்டில்‌ பட்ட பாடுகளை எண்ணியும்‌, நான்‌ தொப்புளுக்‌ கீழே கதையால்‌ அடித்தல்‌ 
என்ற அநியாயத்தைச்‌ செய்தேன்‌; மன்னிக்க வேண்டும்‌. துச்சாஸ்னன்‌ ரத்தத்தை 
நான்‌ குடிக்கவில்லை. கெளரவர்களுக்கு பயம்‌ உண்டாக்குவதற்காகவும்‌ நகுலன்‌ 
முதலியவர்களை தைரியப்‌ படுத்துவதற்காகவும்‌ நான்‌ வாய்‌, உதடூ முதலியவற்றில்‌ 
மாத்திரம்‌ படும்படி ரத்தத்தை தேய்த்துக்‌ கொண்டேன்‌. இது கர்ணனுக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. மேலும்‌ நான்‌ முன்பு சூதாட்ட காலத்தில்‌ செய்த சபதத்தை நிறைவேற்ற 
வேண்டி இருந்தது. அதனாலும்‌ இந்த மாதிரியாக எல்லாம்‌ செய்தேன்‌ என்று 
இவ்வாறு சொல்லி காந்தாரியை ஸ்மாதானப்‌ படுத்தினான்‌. 


வினா 13:- இதன்‌ பின்பு காந்தாரி என்ன செய்தாள்‌? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- பின்பு யுதிஷ்டிரர்‌ மிகுந்த வருத்தத்துடன்‌ தாம்‌ அவளிடமிருந்து 
சாபம்‌ ஏற்கத்‌ தகுந்தவன்‌ வாய்விட்டு அலறிக்கொண்டு அவள்‌ காலில்‌ வந்து 
விழுந்தார்‌. காந்தாரிக்குக்‌ கோபம்‌ அப்பொழுது அடங்காததால்‌ தன்‌ தலையை அவள்‌ 
தூக்கவே இல்லை. ஆனால்‌ கோபத்தோடு யுதிஷ்டிரரது கால்‌ பெருவிரலை 
மாத்திரம்‌ பார்த்துவிட்டாள்‌. உடனே அழகிய அந்த விரல்‌ நகம்‌ கோரமாகப்‌ போய்‌ 
விட்டது. இதைக்‌ கண்ட அர்ஜுனன்‌ முதலியோர்‌ பகவான்‌ பின்னர்‌ சென்று ஒளித்துக்‌ 
கொண்டனர்‌. இதற்குள்‌ காந்தாரிக்கு கோபமும்‌ துக்கமும்‌ சற்று அடங்க, தனது 
பிள்ளைகளை மாற்புறத்‌ தழுவி அவர்களைத்‌ தேற்றி விட்டுப்‌ பின்பு தனது ஐந்து 
பிள்ளைகளையும்‌ மற்றையப்‌ பிள்ளைகளையும்‌ இழந்து பரிதவிக்கும்‌ 
திரெளபதியையும்‌ பலவாராகத்‌ தன்‌ நிலையைச்‌ சொல்லி அவள்‌ தேற்றினாள்‌. 
குந்தியும்‌ தனது பிள்ளைகள்‌ முதலியவர்களைக்‌ கண்டு வெகுவாகத்‌ துக்கித்தனள்‌. 


வினா 14- இவ்வாறு ஒருவரை ஒருவர்‌ தேற்றியதும்‌ இவர்கள்‌ எங்கு 
சென்றனர்‌? அங்கு என்ன விளைந்தது? 


விடை:- இதன்‌ பின்பு வியாஸரின்‌ உத்தரவின்படி இறந்த வீரர்களுக்கு ஈமக்‌ 
கடன்களை செய்வதற்காக திருதராஷ்டிரன்‌ முதலியோர்‌ யுத்தகளம்‌ வந்து 
சேர்ந்தனர்‌. அப்பொழுது வந்த ஸ்திரீகள்‌ யாவரும்‌, தமது பர்த்தாக்கள்‌ முதலியோ 
ரது தேகங்களை ஒருவாறு கண்டுபிடித்து பிரலாபித்துப்‌ பரிதவிக்கத்‌ தொடங்கினர்‌. 
இவர்கள்‌ தவிக்கும்‌ மாதிரிகளை காந்தாரி விஸ்தாரமாகப்‌ பகவானுக்கு காட்டிக்‌ 


133 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


கொண்டே வந்தனள்‌. இவ்வாறு வருகையில்‌ தன்னை அறியாமலே அவளுக்கு 
கோபம்‌ மூள, முடிவில்‌ பகவானை நோக்கி, இவ்வாறு பாண்டவர்களும்‌ 
கெளரவர்களும்‌ பூர்த்தியாக இறந்துவிட்டனரே! நீர்‌ ஏன்‌ இந்த நாசத்தைத்‌ தடுத்திரு 
க்கக்‌ கூடாது. உமக்கு அவ்வாறு செய்யத்‌ தகுந்த ஸேனை, புத்திவாக்‌ சாதுரியம்‌ 
முதலியவைகள்‌ இருந்தனவே! அப்படி இருந்தும்‌ நீர்‌ கவனியாது ஏன்‌ இருந்தீர்‌ 
என்று சொல்லி, 'அவ்வாறிருந்ததற்காக நீரே உமது உறவினராகிய யாதவர்கள்‌ 
இறப்பதற்கு வேண்டிய காரணமாகக்‌ கடவீர்‌. இன்றைக்கு நேர்‌ 36-வருஷத்திற்‌ 
கெல்லாம்‌ உமது உறவினர்களைக்‌ கொன்று விட்டு காட்டில்‌ நீர்‌ உமக்கு தகாத 
மார்க்கத்தில்‌ இறக்கக்‌ கடவீர்‌ ' என்று சபித்தாள்‌. அப்பொழுது பகவான்‌, யாதவர்களை 
ஒருவராலும்‌ கொல்ல முடியாது. பூபாரம்‌ தீர்க்கவந்த எனக்கு அவர்களைக்‌ 
கொல்லும்‌ வழி தெரியாதிருந்தது. உன்‌ சாபம்‌ எனக்கு நல்ல உதவி செய்தது. அதை 
ஸுந்தோஷமாய்‌ அங்கீகரிக்கிறேன்‌ என்று சொல்லி சாபத்தை வாங்கிக்கொண்டார்‌. 


வினா 15:- இதன்‌ பின்பு பகவான்‌ காந்தாரியை எவ்வாறு தேற்றினார்‌? 


விடை: அப்பொழுது கீழே விழுந்து புரண்டு அழும்‌ காந்தாரியை நோக்கி, 
உன்னாலே தான்‌ இவ்வளவு விளைந்தது. உன்‌ பிள்ளை மூர்க்கன்‌. அவன்‌ பிழைக 
ளை ஏன்‌ எங்கள்‌ மேல்‌ ஏற்றிச்‌ சொல்லுகிறாய்‌? போனதைப்‌ பற்றி எண்ணி எண்ணித்‌ 
துக்கிப்பதால்‌ துக்கம்‌ அதிகரிக்கும்‌. க்ஷத்திரிய ஸ்திரீகள்‌, யுத்த முகத்தில்‌ முன்‌ 
வைத்த கால்‌ பின்‌ வைக்காது இறப்பதற்கே பிள்ளைகளைப்‌ பெருகிறார்கள்‌. 
ஆகையால்‌ நீ துக்கப்பட்டு என்ன பிரபோஜனம்‌' என்று சொல்லித்‌ தேற்றினார்‌. 


வினா 16:- காந்தாரி தேறுதல்‌ அடைந்ததும்‌ யுத்தகளத்தில்‌ என்ன நடந்தது? 


விடை:- திருதராஷ்டிரனது வேண்டுகோளின்‌ பேரில்‌ தருமபுத்திரர்‌ யுத்த 
களத்தில்‌ மாண்டவரது எண்ணிக்கையையும்‌ தப்பிப்‌ பிழைத்தவரது எண்ணிக்கை 
யையும்‌ சொல்லி, அனேகவிதமாக யுத்தகளத்தில்‌ இறந்த க்ஷத்திரியர்‌ அடையும்‌ 
லோகாந்தர்ங்களையும்‌ விஸ்தரித்தார்‌. இதன்‌ பின்பு இந்த ஞானம்‌ தமக்கு 
வனவாஸம்‌ செய்யுங்கால்‌, லோமசரால்‌ ஏற்பட்ட தென்றும்‌ சொன்னார்‌. 


வினா 17:- ஈமக்‌ கடன்கள்‌ செய்யும்‌ விஷயத்தில்‌ என்ன ஏற்பாடு நடந்தது? 


விடை:- தருமபுத்திரர்‌ உத்திரவின்‌ பேரில்‌ ஸுதர்மா, தெளம்யர்‌, ஸஞ்ஜயர்‌ 
முதலியோர்‌ யுத்தகளத்தில்‌ இறந்தவர்களது தேகத்தை விதிப்படி தகனம்‌ செய்தனர்‌. 
உருப்புரியாது கிடக்கும்‌ தேகங்களை ஆயிரக்‌ கனக்காகக்‌ குவித்து ஒரே அடியாய்‌ 
அக்கினிப்‌ பிரதானம்‌ செய்தனர்‌. இவ்வாறு தகனக்கிரியை முடிவு பெற்றது. 


வினா 18:- இதன்‌ பின்பு திருதராஷ்டிரன்‌ முதலியோர்‌ என்ன செய்தனர்‌? 
அப்பொழுது என்ன ரகஸ்யம்‌ வெளி வந்தது? மேல்‌ என்ன நடந்தது? 


விடை:- தகனக்கிரியை முடிந்ததும்‌ ஜல தர்ப்பணம்‌ செய்ய எல்லோரும்‌ 
கங்கைக்குள்‌ இறங்கினர்‌. அப்பொழுது குந்தி மிகுந்த துக்கத்துடன்‌ தருமபுத்திரரிடம்‌ 
134 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





வந்து கர்ணன்‌ அவருக்குத்‌ தமயன்‌ என்றும்‌ ஆகையால்‌ அவனுக்கும்‌ அவர்‌ 
தர்ப்பணம்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌ சொன்னாள்‌. அப்பொழுது தருமபுத்திரர்‌ தமது 
தமயனை அறியாது தாமே கொன்றுவிட்டதையும்‌, அவன்‌ செய்த விசித்திர 
யுத்தத்தையும்‌, அவன்‌ கையில்‌ அகப்பட்டுத்‌ தாம்‌ பட்ட பாட்டையும்‌ எண்ணி 
எண்ணி துக்கிக்க கர்ணனுக்கும்‌ பாண்டவர்கள்‌ தர்ப்பணம்‌ செய்தனர்‌. 





135 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


அனுபந்தம்‌ 
தமிழ்‌ பாரதத்தில்‌ காணப்படும்‌ புதிய கதைகள்‌ 
7. துரோண பர்வம்‌ 
1. பகவான்‌ அகாரணமாகச்‌ சங்கு ஊதுதல்‌: 


அபிமன்யு 13-ம்‌ நாள்‌ ஸாயங்காலம்‌ போர்‌ செய்து வருகையில்‌ தன்‌ கை 
தளர்ந்து கொண்டு வருவதைக்‌ கண்டு, தன்‌ ஸஹாயமற்ற நிலையை 
அர்ஜுனனுக்குத்‌ தெரிவிக்க வேண்டும்‌ என்று தன்‌ சங்கத்தை தன்‌ முழு பலத்தோடு 
ஊ பதினான்‌. இந்த சப்தத்தை பகவான்‌ முதலில்‌ கேட்டு, அப்பொழுது ஸம்ஸப்தகர்க 
ளோடு யுத்தம்‌ செய்துகொண்டிருந்த அர்ஜுனனது காதில்‌ அபிமன்யுவின்‌ சங்க 
நாதம்‌ விழாதிருக்கும்படி தமது சங்கத்தை ஊதினார்‌. அப்பொழுது அகாரணமாக 
சங்கு ஊதக்‌ காரணம்‌ என்ன என்று அர்ஜுனன்‌ கேட்க, பகவான்‌, நீ யுத்தம்‌ செய்யும்‌ 
விசித்திர யுத்தத்தைக்‌ கண்டு எனக்கு ஸந்தோஷம்‌ உண்டாய்‌ மெய்மறந்து 
ஸம்ஸப்தகர்களுக்கு பயம்‌ உண்டாகும்‌ என சங்கத்தை இப்பொழுது ஊதினேன்‌ 
என்று உண்மையை மறைத்து மறுமொழி கூறி அர்ஜுனனை ஸமாதானம்‌ செய்து 
விட்டார்‌. 


2. அபிமன்யுவதம்‌: - 


அபிமன்யு பத்மவ்யூகத்துள்‌ சண்டை செய்து 13-ம்‌ நாள்‌ ஸாயங்காலம்‌ 
சோர்ந்து நிற்கையில்‌ ஜயத்ரதன்‌ தனது கதையால்‌ முதலில்‌ அவனை அடிக்க பின்பு 
செத்த பாம்பை அடிப்பதுபோல்‌ அருகிலிருந்த மற்றைய அரசர்கள்‌ எல்லோரும்‌ 
அபிமன்யுவை அடித்துக்‌ கொன்றனர்‌. 


3. பகவத்மாயை:- 


ஸம்ஸப்தக யுத்தத்திலிருந்து அர்ஜுனனும்‌ பகவானும்‌ திரும்பி அன்று 
ஸாயங்காலம்‌ வருகையில்‌, அர்ஜுனன்‌ அபிமன்யு இறந்ததைக்‌ கேள்விப்பட்ட உடன்‌ 
தானும்‌ இறப்பான்‌ என்ற எண்ணம்‌ பகவானுக்கு உடனே வரும்‌ வழியில்‌ பகவான்‌ 
தமது மாயா சக்தியால்‌ அக்னியை வலம்‌ வந்து தீயில்‌ விழும்‌ தருணமாக இருந்த 
ஒரு பிராம்மணன்‌ அர்ஜுனன்‌ முன்‌ தோன்றும்படி செய்தார்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ 
பிராம்மணனிடம்‌ இருந்து அவன்‌ துக்கத்தின்‌ காரணத்தை அறிந்துகொண்டு, 'உன்‌ 
பிள்ளை இறந்தான்‌ என்பதில்‌ நீ இவ்வாறு தற்கொலை செய்து பாபத்தை 
ஸம்பாதித்துக்‌ கொள்ளலாமா? மனிதனாக இருப்பவன்‌ இவ்வளவு துக்கப்படுவது 
அழகன்று ஸமாதானப்‌ படுத்தினான்‌. அதற்கு பிராம்மணன்‌ 'உன்‌ பிள்ளை இறந்தால்‌ 


136 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





உனக்கு வருத்தம்‌ தெரியும்‌. இப்பொழுது என்‌ வருத்தம்‌ எவ்வாறு உனக்குத்‌ 
தெரியும்‌? ஆகையால்‌ என்னை வீணாகத்‌ தடுக்காதே. நான்‌ இறக்கிறேன்‌' என்று 
தீயின்‌ அருகில்‌ சென்றான்‌. அப்பொழுது அர்ஜுனன்‌ 'என்‌ பிள்ளை இறந்தால்‌ நான்‌ 
உன்னைப்போல்‌ துக்கத்தில்‌ ஆழ்ந்து இறக்க மாட்டேன்‌. நான புருஷன்‌. உன்னைப்‌ 
போன்ற பெண்‌ பிள்ளையல்ல' என்று சொல்லவும்‌, பிராம்மணன்‌ திரும்பி, நீ 
இப்பொழுது சொல்லுவது உறுதிதானா. அப்படியாகில்‌ ஸத்யம்‌ செய்‌. அப்படிச்‌ 
செய்வாயாகில்‌ தான்‌ தீயில்‌ மூழ்குவதில்லை எனறான்‌. அர்ஜுனன்‌ உடனே முன்‌ 
பின்‌ யோசிக்காது பிள்ளை இறந்தாலும்‌ நான்‌ கடவுள்‌ ஸாக்ஷியாக உன்னைப்போல 
துக்கத்திற்கு ஆளாக மாட்டேன்‌: என்று வாக்குக்‌ கொடுத்தான்‌. உடனே பிராம்மணன்‌ 
பிராம்மணன்‌ அக்கினி முதலியன மறைந்தன; அர்ஜுனன்‌ ஸத்யம்‌ மாத்திரந்தான்‌ 
நின்றது. பகவான்‌ அர்ஜுனனை மிகுந்த ஆச்சரியத்தோடு ஏர இரங்கப்‌ பார்த்தார்‌. 
அர்ஜுனன்‌ ஒன்றும்‌ அறியாதவனாக தன்‌ படை வீடுவந்தான்‌. உடனே அபிமன்யு 
இறந்ததைக்‌ கேட்டு அக்னியை வளர்த்து துக்காதிகத்தால்‌ அதில்‌ விழயத்தனம்‌ 
செய்கையில்‌, பகவான்‌ அவன்‌ எதிர்‌ வந்து 'பிராம்மணனுக்கு ஒரு நியாயம்‌. உனக்கு 
ஒரு நியாயமோ. இதென்ன பேதபுத்தி யப்பா இது என்று அர்ஜுனன்‌ வழியில்‌ 
செய்த சபதத்தை ஞாபகப்‌ படுத்தினார்‌. அவனுக்கு துக்கம்‌ அதிகமாக இருந்த 
போதிலும்‌ நமது வாக்குக்கு விரோதமாக நடக்க முயன்றோமே' என்ற வெட்கத்தில்‌ 
அவன்‌ தன்‌ துக்கத்தை மனதில்‌ அடக்கி தீயில்‌ மூழ்காதிருக்கவேண்டி வந்தது. 


4. மானஸ்பூஜை:- 


மிகுந்த வியாகூலத்தோடு அர்ஜுனன்‌ 13-ம்‌ நாள்‌ இரவில்‌ உறங்குகையில்‌ 
ஸ்வப்பனத்தில்‌ பகவானோடு கைலாஸம்‌ சென்றான்‌. அப்பொழுது அவனுக்குத்‌ 
தன்னைவிட அதிக சிவபக்தி உடையவர்‌ ஒருவரும்‌ இல்லை, பீமன்‌ கேவலம்‌ 
காட்டாளன்‌, அவனுக்கு பக்தி என்பதே கிடைபாது என்ற எண்ணங்கள்‌ இருந்தன. 
கைலாஸத்தருகில்‌ போகையில்‌ பகவானது மாமையால்‌ ஒரு மனிதன்‌ ஒரு பெரிய 
வண்டி நிரம்ப வாடிய புஷ்பங்களைக்‌ கொண்டு வருவதை இருவரும்‌ கண்டார்கள்‌. 
அர்ஜுனன்‌ இதென்ன என்று வண்டி இழுத்து வருபவனைக்‌ கேட்க, வேலையில்‌ 
கருத்தாக இருந்த வேலைக்காரன்‌ ஒன்றும்‌ மறுமொழி கூறவில்லை. உடனே 
இருவரும்‌ அவன்‌ என்ன செய்யப்போகிறான்‌ என்பதைப்‌ பார்க்க அவன்‌ பின்னே 
செல்ல அவன்‌ அப்புஷ்பங்களை ஒரு மலைபோல்‌ குவித்திருந்த வாடல்‌ புஷ்பக்குவி 
பலிடம்‌ கொண்டுபோய்‌ கொட்டுவதைக்‌ கண்டார்கள்‌. அங்கு நின்று கொண்டிருக்‌ 
கையில்‌ அநேக வண்டிகள்‌ நூற்றுக்கணக்காக வாடல்‌ புஷ்பங்களைக்‌ கொண்டு 
கொட்ட, அதைக்‌ கண்டமாத்திரத்தில்‌ அர்ஜுனனுக்கு அவைகளின்‌ உண்மையை 
அறிய வேண்டும்‌ என்ற அடங்கா ஆவலுண்டாயிற்று. அவன்‌ அவ்வேலை 
செய்பவரை எவ்வளவோதரம்‌ கேட்டுப்‌ பார்த்தபோதிலும்‌, அவர்கள்‌ மறுமொழிகூடச்‌ 
சொல்ல ஒழிவின்றி விரைவில்‌ தமது வேலைபையே செய்து கொண்டிருந்தனர்‌. 
வெகு நாழிகை அர்ஜுனன்‌ அவர்களை அடிக்கடி கேட்டதின்‌ பேரில்‌, ஒருவன்‌ 
மாத்திரம்‌ வெகு கோபத்தோடு பின்‌ வருமாறு சொன்னான்‌. 'எங்களுக்கு வேலையோ 
அஸாத்யம்‌. நீர்‌ எங்களை இவ்வாறு தடை செய்வது ஸரியல்ல. 500 வண்டி 
நிர்மால்யங்கள்‌ தான்‌ நாங்கள்‌ இங்கு கொண்டுவந்து கொட்டி இருக்கிறோம்‌. 


137 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





இன்னும்‌ 500 வண்டி புஷ்பங்கள்‌ சிவபெபருமானது பாதத்தில்‌ குவிந்து கிடக்கின்றன. 
நேற்றுப்‌ பாண்டவ வீரனாகிய பீமஸேனன்‌ செய்த பூஜையில்‌ விழுந்த புஷ்பங்கள்‌ 
இவை. அவன்‌ இன்று பூஜை தொடங்குவதற்கு இன்னும்‌ கொஞ்ச நாழிகைதான்‌ 
இருக்கிறது. அதற்குள்‌ நாங்கள்‌ இந்நிர்மாலயங்கள்‌ எல்லாவற்றையும்‌, எடுத்தெரிந்து 
விடவேண்டும்‌. இனிமேல்‌ எங்களை இவ்வாறு தடை செய்யாதேயும்‌, என்று 
சொன்னான்‌. இதைக்‌ கேட்டதும்‌ அர்ஜுனனுக்கு ஆச்சரியம்‌ அதிகரிக்க, 'அர்ஜுனனா 
இவ்வாறு பூஜை செய்வது அல்லது பீமஸேனனா? என்று அவன்‌ அந்த வேலைக்‌ 
காரனை கேட்டான்‌. அதற்கு அவன்‌ பீமன்‌ தான்‌ இப்‌ பூஜை செய்தது. அர்ஜுனனது 
பூஜை எல்லாம்‌ வெறும்‌ ஆடம்பரம்தான்‌,” என்று மறுமொழி கூறுகையில்‌, அங்கு 
ஒரு மனிதன்‌. ஒரு சிறு கூடையில்‌ கொஞ்சம்‌ புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு 
வருவதை அர்ஜுனன்‌ கண்டான்‌. உடனே அவனை நோக்கி பகவான்‌ 'இது யார்‌ பூஜை 
செய்தது' என, அவன்‌ 'இது அர்ஜுனன்‌ என்ற டம்பாசாரியால்‌ செய்யப்‌ பட்ட பூஜை: 
என்றான்‌. அப்பொழுது தான்‌ 'நான்‌ செய்யும்‌ ஆடம்பரமான பூஜையைவிட பீமன்‌ 
சாப்பாட்டிற்கு முன்‌ சற்று மனதாரச்‌ செய்யும்‌ பூஜையே மேல்‌," என்று அர்ஜுனனுக்‌ 
குப்‌ பட அவன்‌ கர்வம்‌ அடங்கிப்‌ போயிற்று. 


5. பகவான்‌ ஸுர்யனை மறைத்தல்‌:- 


பகவான்‌ எஃூர்யனை தமது சக்கிராயுதத்தால்‌ மறைத்து அஸ்தமித்ததாக 14- 
ம்‌ நாள்‌ ஸாயங்காலம்‌ காட்டினார்‌. 





8. கர்ண பர்வம்‌ 
1. பகவான்‌ கர்ணனது தர்மத்தை தானம்‌ வாங்குவது:- 


17-ம்‌ நாள்‌ மாலை அர்ஜுனன்‌ எவ்வளவுதான்‌ பாணங்களை விட்டபோதிலும்‌ 
கர்ணனை அவனால்‌ காயப்படுத்த முடியவில்லை. இதைக்‌ கண்ட பகவான்‌ இதன்‌ 
காரணங்களை அறிந்து கொண்டவராய்‌ ஒரு பிராம்மண உருக்கொண்டு யுத்த 
களத்தில்‌ கர்ணனிடம்‌ வந்து தமக்கு ஒரு விஷயம்‌ வேண்டும்‌ அதை தானம்‌ 
கொடுக்க வேண்டும்‌ என்று கேட்டார்‌. அதற்கு கர்ணன்‌ இசைய, 'உன்‌ தர்மங்கள்‌ 
யாவற்றையும்‌ கொடுத்துவிடு” என்று பிராம்மணன்‌ கேட்டார்‌. அப்பொழுது கர்ணன்‌ 
சாகுங்காலத்தில்‌ தன்னிடம்‌ இருந்த வஸ்துவைக்‌ கேட்டதற்காக பிராம்மணனை 
மெச்சிக்கொண்டு தன்‌ தர்மங்கள்‌ எல்லாவற்றையும்‌ மிகுந்த ஸந்தோஷத்துடன்‌ 
அவருக்குக்‌ கொடுத்தான்‌. அதன்‌ பின்பு அர்ஜுனனது பாணங்கள்‌ யாவும்‌ அவன்‌ மேல்‌ 
தைக்க சீக்கிரத்தில்‌ அவன்‌ அன்று இறந்தான்‌. 


138 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


2. குந்தி யுத்தகளத்தில்‌ புலம்பல்‌: - 


கர்ணன்‌ அடிபட்டு விழுந்ததும்‌ குந்திதேவி தன்‌ முதற்‌ பிள்ளையாகிய கர்ணன்‌ 
பேரில்‌ அழுதுகொண்டு வந்து விழுந்தாள்‌. இந்த விபரங்கள்‌ யாவும்‌ 
பாண்டவர்களுக்குத்‌ தெரியவர அவர்கள்‌ எல்லோரும்‌ மிகுந்த வருத்தம்‌ 
அடைந்தனர்‌. 





9. சல்லிய பர்வம்‌ 
1. துரியோதனன்‌ மடூவி லிறங்கியது:- 


18-ம்‌ நாள்‌ நடுப்‌ பகலில்‌ யாவரும்‌ இறந்த பின்பு துரியோதனன்‌ ஓடிப்‌ போய்‌ 
துவைபாயன ஸரஸில்‌ இறங்கி ஜலஸ்தம்பம்‌ செய்து கொண்டு மரணமடைந்த 
ஸேனை உயிர்த்து எழ மிருத ஸஞ்சீவி மந்திரத்தை ஒருவரும்‌ அறியாதபடி 
தண்ணீரிலிருந்தவாறு விதிப்படி ஜபிக்க யுத்தகளத்தில்‌ இறந்து விழுந்திருந்த 
பிணங்களது கால்‌ கைகள்‌ அசையத்‌ தொடங்கின. இதனால்‌ பாண்டவர்களுக்கு 
துரியோதனன்‌ என்ன மாயம்‌ செய்கிறானோ என்ற கவலை வந்தது. 


2. கதாயுத்தம்‌: - 


இந்த யுத்தம்‌ பீமனுக்கும்‌ துரியோதனனுக்கும்‌ நடந்து வருகையில்‌ பீமனது 
உயிர்‌ நிலையை துரியோதனன்‌ கேட்க அவன்‌ உள்ளபடி தன்‌ தலை தனக்கு 
உயிர்நிலை என்று சொன்னான்‌. அப்பொழுது பீமனை துரியோதனன்‌ தலையில்‌ 
அடிக்க அவனுக்கு மிகுந்த களைப்பு உண்டாயிற்று. உடனே அவன்‌ துரியோதனனது 
உயிர்‌ நிலையைக்‌ கேட்க அவன்‌ தனக்கும்‌, தலைதான்‌ உயிர்நிலை பொய்‌ 
சொன்னான்‌. உண்மையில்‌ அவனுக்குத்‌ தொடையில்‌ உயிர்‌ நிலை. பீமன்‌ துரியோத 
னனை எவ்வளவு. தான்‌ தலையில்‌ அடித்தும்‌ அவனுக்குக்‌ களைப்பே வரவில்லை. 
பின்பு பகவானது உத்தரவுப்படி அர்ஜுனன்‌ காட்டிய ஜாடையைத்‌ தெரிந்து கொண்டு 
பீமன்‌ துரியோதனனைக்‌ தொடையில்‌ அடித்துக்‌ கொன்றான்‌. 








139 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


கதைகளின்‌ அகராதி 








எண்‌ 


கதை 


வினா 





அச்வத்தாமன்‌ கதை கொடியவன்‌ நிலைமை 


16, 24 





ஆந்தையும்‌, காக்கைகளும்‌ தூக்கத்தில்‌ 
கொல்லுதல்‌ 





இலந்தைப்பழம்‌ சமைத்த கதை பதிவ்ருதையின்‌ 
சிறப்பு 


21 





எல்லாம்‌ சிவன்‌ செயல்‌ 


68 





ஏகர்‌, த்விதர்‌, த்ருதர்‌ கதை மானஸ பூஜையின்‌ 
சிறப்பு 


17 





கர்ணன்‌ கதை 


37 





கர்ணனும்‌ இந்திரசகதியும்‌ விதியை வெல்லுவது 
அரிது 


56 





கர்ணனும்‌ சல்யனும்‌ அதைர்யத்தால்‌ வரும்‌ கேடு 


14 - 18 





கர்ணனும்‌ பாண்டவர்களும்‌ சொல்‌ தவறாமை 


40, 5, 14 





10 


காகமும்‌ அன்னமும்‌ கர்வத்தால்‌ வரும்‌ கேடு 


16 





11 


காந்தாரி கோபம்‌ கோபம்‌ சண்டாளம்‌ 


13, 14 





12 


காலைக்கடன்‌ 


58 





13 


கெளரவர்‌ குழப்பம்‌ வீண்பெறுமை வினையாக 
முடிந்தது 


50 





14 


கெளசிக ப்ராஹ்மணன்‌ கதை ஸத்யம்‌ 
அதர்மமானது 


27, 28 





15 


சந்த்ரன்‌ குஷ்டரோகம்‌ தீர்ந்தது பக்ஷபாதத்தால்‌ 
வந்தவினை தீர்த்தத்தால்‌ தீர்ந்தது 


16 





16 


த்ரிபுர தஹனம்‌ நிஷ்டாமார்க்கம்‌ 


9 - 12 





17 


த்ருதிராஷ்டிரன்‌ கோபம்‌ கோபம்‌ சண்டாளம்‌ 


9, 10 





18 


த்ரோணர்‌ சரித்திரம்‌ 


69 





19 


த்ரோணரும்‌ துர்யோதனனும்‌ கெட்டவனுக்கு 
கெட்டபுத்தி 





20 


தர்மபுத்ரர்‌ கோபம்‌ அதிக ஆவல்‌ கோபத்திற்குக்‌ 
காரணம்‌ 


23, 25, 29 





21 


தர்மபுத்ரர்‌ பொய்யுரைத்தது நெஞ்சாரப்‌ 
பொய்தன்னைச்‌ சொல்ல வேண்டாம்‌ 


61 - 63 





22 


தர்மபுத்ரர்‌ யுத்தம்‌ தொடங்கிய விதம்‌ 
பெரியோரைப்‌ பேணுதல்‌ 


39, 40 





23 


தர்மஸங்கடம்‌ 


20, 24, 25 








24 


ஜயத்ரதன்‌ தகப்பன்‌ இறந்த விதம்‌ தன்வினை 
தன்னைச்‌ சூழும்‌ 








45, 46 











140 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 








25 


பகவான்‌ சக்ராயுதமெடுத்தது ஈசுவரன்‌ ஸஹாயம்‌ 
செய்யும்‌ விதம்‌ 


50, 63 





26 


பகவான்‌ விச்வரூபம்‌ காட்டியது 


24 





27 


பகவானும்‌ கர்ணனும்‌ உண்டவீட்டிற்கு இரண்டு 
நினைக்காதே 


41 





28 


பகவத்‌ கீதை 


6 - 34 





29 


பலாஹகன்‌ கதை ஹிம்ஸை தர்மமானது 


26 





30 


பாண்டவர்‌ குழப்பம்‌ அதிக துஃ.கத்தால்‌ வரும்‌ 


கேடு 


64 





31 


பீஷ்மர்‌ மரணோபாயம்‌ கூறியது பெரியோர்கள்‌ 
சிறப்பு 


65 





32 


33 


பீஷ்மர்‌ கோரிக்கைகள்‌ நிரைவேறிய விதம்‌ 
பீஷ்மரும்‌ கர்ணனும்‌ மரணகாலத்தில்‌ விரோதம்‌ 
நீங்கும்‌ 


73, 74 


76 





34 


பீஷ்மரும்‌ மரணமும்‌ காலத்தை எதிர்பார்த்து 
இருக்க வேண்டும்‌ 


70, 71 





35 


மங்கனர்‌ கதை திருப்தியும்‌ ஒர்‌ தடை 


18 





36 


வாழ்க்கையாகிய வனம்‌ 








37 





ஸந்யாஸிகளின்‌ கதை பிதிர்க்கள்‌ கடன்‌ 





22 











141 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 


பெயரகராதி 


































































































அகம்பனன்‌ த்ருபதா 
அச்வத்தாமா த்ருதிராஷ்டிரன்‌ 
அச்வத்தாமா யானை) த்ருஷ்டத்யுமனன்‌ 
அச்வசேனன்‌ (நாகாஸ்தரம்‌) த்ரோணர்‌ 
அத்ரி த்ரெளபதி 
அபிமன்யு த்வைபாயனஸரஸ்‌ 
அமபரீ வர்‌ தர்மபுத்ரர்‌ 
அர்ஜுனன்‌ த்விதர்‌ 
அலம்புஷன்‌ ரிச்யசிங்கன்‌ பிள்ளை) தண்டதாரன்‌ 
அலம்புஷன்‌ (ஜடாஸுரன்‌ பிள்ளை) தண்டன்‌ 
அலாயுதன்‌ ததீசி 

அஸித தேவலர்‌ தக்ஷன்‌ 
இந்த்ரன்‌ தாராக்ஷன்‌ 
இராவான்‌ திரிபுரம்‌ 
உத்தரன்‌ திரிகர்த்தர்கள்‌ 
உலூகன்‌ திலீபர்‌ 

ஏகர்‌ துச்சாஸனன்‌ 
க்ருதவர்மா துர்க்கை 
க்ருஷ்ணர்‌ துர்மர்ஷணன்‌ 
க்ருபர்‌ துர்யோதனன்‌ 
கங்கை நகுலன்‌ 
கடோத்கசன்‌ நாராயனாள்‌ 
கமலாக்ஷன்‌ நமுசி 

கர்ணன்‌ நாரதர்‌ 
காந்தாரி நீலன்‌ 

குந்தி ப்ருது 

குரு பகதத்தன்‌ 
குருக்ஷேத்ரம்‌ பகவத்கீதை 
குமாரன்‌ பகீரதன்‌ 
கெளசிகப்பிரஹ்மசாரி பரசுராமர்‌ 
சந்த்ரன்‌ பரமசிவன்‌ 
சித்ரஸேனன்‌ பரதர்‌ 
சேகிதானன்‌ பலராமர்‌ 
ஜயத்ரதன்‌ பலாஹகன்‌ 
ஜயகீஷவ்யர்‌ பாண்டியராஜன்‌ 
ஜராஸந்தன்‌ பாசுபதம்‌ 
த்ரிதர்‌ பிரம்மா 














142 











ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 

















































































































பிருஹதன்பலன்‌ ஸ்வைத்தியன்‌ 
பீமன்‌ ஸஞ்ஜயன்‌ 
பீஷ்மர்‌ ஸத்யஜித்‌ 
பூரிச்ரவஸ்‌ ஸுத்யஸேனன்‌ 
பெளரவன்‌ ஸப்தரிஷிகள்‌ 
மங்கனர்‌ ஸம்ஸப்தர்கள்‌ 
மஹோதரர்‌ ஸமந்த பஞ்சகம்‌ 
மாந்தாதா ஸாத்யகி 
மைத்ரேயர்‌ ஸாரஸ்வதர்‌ 
யயாதி ஸுஹாதேவன்‌ 
யுயுத்ஸு ஸுதாமா 
ரந்திதேவர்‌ ஸுதர்ஸனன்‌ 
லக்ஷ்மணன்‌ ஸ£தீக்கூஷணன்‌ 
வ்யாஸர்‌ ஸூஃபைத்ரை 
வ்ருத்தக்ஷத்ரன்‌ ஸசேஷணன்‌ 
வஸுக்கள்‌ ஸுஸர்மா 
விகர்ணன்‌ ஸுரதன்‌ 
விச்வாமித்ரர்‌ ஸுசேனன்‌ 
வித்யுன்மாவி ஸுஹோத்ரன்‌ 
விதுரர்‌ ஸோமகர்கள்‌ 
விராடன்‌ ஸோமதத்தன்‌ 
விருத்ராஸுரன்‌ க்ஷேமதூர்த்தி 
விந்தானுவிந்தாள்‌ 

விவிம்சதி 

வைஷ்ணவாஸ்திரம்‌ 

ச்ருதாயுஷன்‌ 

ச்ருதாயுஸ்‌ 

ச்வேதன்‌ 

சகுனி 

சங்கன்‌ 

சசபிந்து 

சதருத்ரீயம்‌ 

சதானீகன்‌ 

சந்தனு 

சல்யன்‌ 

சல்யன்‌ (மிலேச்சாதிபதி) 

சிகண்டி 

சிபி 

சுசர்மா 











ஸ்ருஞ்சயன்‌ 








143 














ஸ்ரீ மஹாபாரத வினாவிடை - இரண்டாம்‌ பாகம்‌ 





TRY TAT. 


ள்ளி ரான என்ரான்‌, சாளை கா 
wea ser, எள்‌ எண்‌ என்ன 

ள்னார்னார்‌. சண்‌ எண்னை என்ன 
௭ எக கிணார்‌ ஈன்‌ எனன 


ஆதெள பாண்டவ தார்த்தராஷ்ட்ர ஜனனம்‌, லாக்மாக்ரு வேற தாஹனம்‌, 
த்யூத்நீஹரணம்‌, வனேவிசரணம்‌, மத்ஸ்யாலயே வர்தனம்‌ 

லீலா கோக்ரஹணம்‌, ரணேவதரணம்‌, ஸந்திக்ரியா வந்தனம்‌ 

பச்சாச்‌ பீஷ்மக கெளரவாதிஹனைன்‌ம்‌, ஏவம்‌ மஹாபாரதம்‌. 


பாரதம்‌ அடங்கிய பாட்டு 


பாண்டவ தார்த்தராஷ்டிரர்‌ பிறப்பு பரவரக்‌ கில்லெரி யூட்டல்‌, 

தீண்டருஞ்‌ சூதிற்‌ பெண்கவர்‌, வடவி திரிந்து மச்சநாட்டுலைவு, 

கூண்டுகோக்‌ கோடல்‌, கொடுஞ்சமர்க்‌ கெண்ணல்‌, கூட்டுறுதொழில்‌ செயுமுயற்சி 
மாண்டவிட்‌ டூமக கவுரவர்‌ முன்னோர்‌ மடிதல்‌, மா பாரத மிதுவே. 





Printed by V.Ramaswamy Sastrulu & Sons at the'Vavilla'Press, Madras-1933. 


144 








